சிவமயம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 
அருளிய 
திருவாசகத்துக்கு 
சீகாழித்‌ தாண்டவராயர்‌ அவர்கள்‌ 
இயற்றிய 
திருவாசக அநுபூதி உரை 
என்னும்‌ 


திருவாசக வியாக்கியானம்‌ 


[ முதற்‌ பகுதி ] 


பதிப்பாசிரியர்‌ : 


ரா. விசுவநாதையர்‌ 


மகாமகோபாத்யாய டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ நூல்நிலையம்‌ 
அடையாறு, சென்னை 20. 
1954 


MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES 


published under the authority 
of the 
Government of Madras 


General Editor : 
T. CHANDRASEKHARAN, M.A.L.T., 


Curator, Government Oriental Manuscripts Library, 
Madras, 


No. CXIII 


திருவாசக வியாக்கியானம்‌ 


முதற்பகுதி 


தான்கு அகவல்கள்‌ 


NRUVACAKA VYAKHYANAM 


BY 


KALI TANDAVARAYAR 


PART | 


Edited by: 
R. VISVANATHAIYAR 


Published by : 
Mahamahopadhyaya Doctor V. Swaminathaiyar Library 
Adyar, Madras-20. 


1954 


Price Rs. 6°80 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the 
question of publication of the various manuscripts in different 
languages on subjects like Philosophy, Medicine, Science, etc., 
early in May, 1948. Important manuscripts libraries in the 
Madras Presidency were requested to send a list of unpublished 
manuscripts with them for favour of being considered by the 
Government for publication. The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji’s Sarasvathi Mahal Library, Tanjore, 
alone complied with this request. This list as well as & similar list 
of unpublished manuscripts in the Government Oriental Manu. 
scripts Library, Madras, were carefully examined and a tentative 
selection of manuscripts suitable for publication was made. 
The Government in their Memorandum No. 34913/48-10. 
Edncation, dated 4-4-1949, constituted an Expert Committee with 
the Curator of the Government Oriental Manuscripts Library, 
Madras, as the Secretary, for the final selection of manuscripts 
suitable for printing and for estimating the cost of publication. 


The following are the members of the Committee :—- 


1. Sri T. M. Narayanaswami Pillai, M.A., BL. 
2. R.P. Sethu Pillai; B.A., நற, 

8. ;, C. M. Ramachandra Chettiar, B.A., B.L. 
4, டு. Krishnamoorthy, (Kalki). 

5. Dr. N. Venkataramanayya, M.A., Ph. p. 

6. Sri M. Ramanuja Rao Naidu, M.A. 

7. ,, V. Prabhakara Sastri. 

8. ட N. Venkata Rao, M.A. 

9. , H. Sesha Ayyangar. 
10. ,, Masti Venkatesa Ayyangar. 


11 


Ii, ,, M. Mariappa Bhat, M.A., LL. 
12, Dr. C. Achyuta Menon, B.A., Ph. p. 
18. Dr. C. Kunhan Raja, M.A., ற, Phil. 


14. ,, A. Sankaran, M.A., Ph.D, நற, 
15. Sri Polakam Rama Sastri. 
16. ,, 8. K. Ramanatha Sastri. 


17. Dr. M. Abdu Haq, MA., ற. Phil., (Oxon.) 
18. Afzul-ul-Ulama Hakim Khader Ahameod. 
19. Sri P. D. Joshi. 

20. ,, 5. Gopalan, B.A., நந. 

21. ,, T. Chandrasekharan, M.A., LT. 


With the exception of Sri Masti Venkatesa Ayyangar, and 
Dr. 0 Kunhan Kaja, the above members continued to be 
members of the Expert Committee for 1950-51 also to which 
the following gentlemen were added in Govt. Memo. 7297-E/ 
90-3, Edn., D/—19- 5—’50 and Govt. Memo. No. 15875-E| 
50-4, Edn., D/--7-—-9 250, 


1. Dr: A. Chidambaranatha Chettiar, M.A., Ph. D., 

2. Sri 5. Govindarajulu, B.A., B.L., LL.B., Bar~at-law. 
9. Capt. மே. Srinivasamoorthy, B.A., உன. M.B., and 010 
4. Dr. Muhammad Hussain Nainar, M.A., Ph. D., 

0. Sri 1, V. Subba Rao, B.A, B.L., 

5. Principal, College of Indigenous Medicine, Madras. 


The members of the Committee formed into Sub- 
Committees for the various languages, Sanskrit, Tamil, Telugu, 
Kannada, Malayalam, Mahrathi and Islamic Languages They 
met during the month of May, 1949, at Madras and at Tanjore 
to examine the manuscripts and make ஐ soloction. The recom 
mendations of the Committee were accepted by the Government 


111 
and they decided to call these publicationsas the ““ MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES," and appointed the 
Curator; Government Oriental Manuscripts Library, Madras, as 
the General Editor of the publications, under this series. 


The following manuscripts were taken up for publication 
during 1949-50. 


“ A" FROM THE GOVERNMENT ORIENT 
MANUSCRIPTS LIBRARY, MADRAS: 


TAMIL 


1. Kappal §attiram 
Anubhava Vaittiya Murai 
Attanakola halam 

Upadéesa Kandam 

Colan Prva Pattayam 
Sivajiana Dipam 


ஐ ௬௨.௨3 


TELUGU 


1. Ausadha Yogamulu 

2. Vaidya Nighantuvu 

3. Dhanurvidya Vilasamu 

4. Yoga Darsana Visayamu 
5. Khadga Laksana giromani 


SANSKRIT 


Visanarayaniyam—(Tantrasarasaigraha) 

Bhargava Nadika 

Hariharacaturadgam 

Brahmasitravrtti—Mitaksara 
‘Nyayasiddhanta Tattvamrtam 


பங்கு ள்‌ த பத்து 


IV 
MALAYALAM 


1. Garbha Cikitsa 
2. (4) Vastulaksanam 
(b) Silpavisayam 
0. Mahasaram 
4. Kanakkusaram 
5. Kriyakramam 
6. Kanakkusaram—(Balaprabodham) 


KANNADA 


1. Lokopakaram 
2. Rattamatam 
3. AsSvasastram 
4. Vividha Vaidya Visayagalt: 
5. Sangitaratnakara 
6. Sitpasastra 
ISLAMIC LANGUAGIS 
1. Jamil-Al-Ashya 
2. Tibb-E-Faridi 
3. Tahqiq-Al-Buhran 
4. Safinat-Al-Najat 


“8” FROM THE TANJORE MAHARAJA SERFOJI'S 
SARASVATHI MAHAL LIBRARY, TANJORE 


TAMIL 
1. ‘.Sarabendra Vaidya Murai (Diabetes) 
9, Do. (Eyes) 
8. 1௦. (Anaemia) 
க, Do. (Svasakasam) 
5. Agastiyar 200 


6. Kobkanarsarakku Vaippu 


10. 


11. 


12. 


கு 


ம ஹெ ஆ 


பூ 


Tiruccirrambalakkovaiyar with Padavurai 
Talasamudram 


‘Bharatanatyam 


(a) Pandikelj Vilasa Natakam 
(b) Purtrava Cakravarti Natakam 
(c) Madana Sundara Vilasa Natakam 
Percy Macqueen’s Collection ot Folklore in 

Madras University Library 
Ramaiyau Ammanuai 

TELUGU 

Kamandakanitisaramu 
'Taladasapranapradipika 
Raghunatha Nayakabhyudayanu 
Rajagopala Vilasamu 
Ramayanamu by Katta Varadaraja 


MAHRATHI 


Natyasastra Sangraha 

(a) Book of Knowledge 

(b) Folk Songs 

(6) Dora Darun Veni Paddhati 
(d) Asvasa Catula Dumani 

(a) Pratapasimbendra Vijaya Prabandha 
(b) Sarabhendra Tirthavali 

(௦) Lavani 

Devendra Kuravahji 

Bhakta Vilasa 

Sloka Baddha Ramayana 


SANSKRIT 


Asvasastra with Tricolour illustrations 


, Rajamrganka 


Anandakandam 


tha 


vi 


4, Aynrvedamahodadhi 

5. Gita Govinda Abhinaya 

6. (a) Colacampli 

(b) Sahendra Vilasa 

7. Dharmakitam—Sundara Kanda. 
8. Jatakasara 

9. Visnutattvanirnaya Vyakhya 
10. Sangita Darpana 
11. Bijapallava 


During 1950, only the Sub: Committees for TAMIL, 
TELUGU and KANNADA met in the month of July 1950 at 
Madras. 

The following books were taken up for publication in the 
various languages during 1950-51, 


TAMIL 


1. Datcanayanar-Vaiddiya~Attavanai 
.  Vaittiyak Kalaliciyam 
9. Anubhava Vaittiya Murai Vol. 8 


TELUGU 


1. gaivacarasadgrahamu 
4. Anubhava Vaidyam 
3. Abhinayadarpanamu 


SANSKRIT 


|. Arogyacintamani 

2, Tattvasara wITH Ratnasarini 
8, Sitrarthimrtalahari 

4, (a) Ratnadipika 

(b) Ratnasastra 


MALAYALAM 


1, : ASwacikitsa 
2. Phalasarasamuccaya 


KANNADA 


1. Vaidya Sara Sandgraha 


During 1951-52, only the Sub-Committees for TAMIL, 
TELUGU and MALAYALAM met in the month of April 1951. 
The following books were taken up for publication in the various 
languages. 


TAMIL 

1. Saptarisinadi 
2. Karnatakarajakkal Savistara Caritran 
3. Bharata Siddantam 
4. Pillaippinivakatam 
5. Anubbhava Vaittiyam Vol. 4 
6. Mattuvakatam 

TELUGU 


1  Brahmavidya Sudharnavamu 
2. Ragatalacintamani 

d. Vaidyacintamani 

4. Kumararamuni Katha 

6. Katamaraju Katha 


SANSKRIT 


1. Devakeralam—Candrakala Nadi 
2.  Patafijala Yogasitra Bhaisya Vivarana by Sri 
dankaracarya 


vill 
MALAYALAM 


Kilivandusamyadam 

. Advaita Vedantam 

Barhaspatyasitra wITH Malayalam commentary 
»  Karanapaddhati 


> Ne 


KANNADA 


1. Sadgururahasyam 


ARABIC 


2. Shawakil-Ul-Hur 


In Government memorandum No. 18947 - E/52-2, Edn. 
dated 7—8—1952, a few changes were made in the personnel 


of the Expert Committee. 


The names of the following members were deleted : 


1. Sri V. Prabhakara Sastri. 
2. Professor M. Hiriyanna. 
3. ;, 0. Achyuta Menon. 
4. » M. Abdul Hag. 


The following gentlemen were included as members otf thé 
Expert Comittee : 


உ Bri நீர்‌, Somasekhara Sarma. 

Dr. V. Raghavan, M.A., Ph. D., 

' R. Nagaraja Sarma; M.A. Ph. ற, 
உட 8. Krishna Nair, M.A. Ph. ற. 

» Professor 8, A. Bukhari, M.A. 


* 


1 
2 
8 
ந்‌ 
௦ 


1x 


The Sub-Commitees for all the languages met during 
September 1952 for selecting manuscripts for publication. 


The following manuscripts were taken up for publication 
during 1952-55 : 


TAMIL 

Saptarisinadi Volume II - VRSABHA LAGNA. 
Temple Inscriptions of South India. 

TELUGU 
dariramu. 

KANNADA 
Bijjalaraya Carite. 
Vaidyasara Saigraha Volume II 

MALAYALAM 

Vidyamadhaviyam. 
Sarvasadharana Cikitsa: 
Visa Cikitsa AND Visappattusaram. 

SANSKRIT 


Nyayaratnam with the commentary DyutimaAlika. 
Cikisatilakam. 
Nrttaratnavali. 


The Government in their G. 0. Ms. No. 1820 Education 
dated 4-8-1952 sanctioned a grant of rupees 9,000 to the 


x 


Dr. V. Swaminatha Iyer’s Library, Adyar, towards the publi 
cation of the following manuscripts as part of the ‘‘ Madras 
‘iovernment Oriental Series ” 


1, Tiruvacaka Vyakhyanam. 


2 Mahabharata Cidamani 


Of these two works, the first part of the Tiruvacaka 
containing the first fonr Akavals is now published for the first 
time with a rare and lucid commentary in Tamil under the 
editorship of Sri R. Visvanatha Iyer, 1.4, BO.LT., 
Retired Professor of Tamil, Presidency College, Madras, and the 
Honorary Curator of the Dr. V. Swaminatha Iyer Library, 
Adyar. 


It is hoped that the publication of most of the important 
manuscripts will be completed within க few years. 


Some of the manuscripts taken up for publication are 
represented by Single copies in the Library and consequently the 
mistakes that are found in them could not be corrected by 
comparing them with other copies. The editors have, however, 
tried their best to suggest correct readings. The wrong readings 
are given in round brackets and the correct readings have been 
suggested in square brackets. When different readings are found; 
they have been given in tho foot-notes except in the caso of a 
fow books in which the correct readings have been given in the 
foot-note or incorporated in the text itself. 


The Government of Madras have to be thanked for 
financing the entire scheme of publication although there is a 
drive for economy in all the departments. My thanks‘ are due 
to the members of the Expert Committee who spared no pains 


xi 


in selecting the manuscripts for publication. 1 have also to 
thank the various editors, who are experts in their own field, for 
readily consenting to edit the manuscripts and see them through 
the press. The various presses that have co-operated in 
printing the manuscripts in the best manner possible also deserve 
my thanks for the patience exhibited by them in carrying out 
the corrections made in the proofs. 


T. CHANDRASEKHARAN, 
Madras, General Editor, 


27—1—1951, Madras Govt. Oriental Series. 


௨. 


கணபதி துணை 


முன்னுரை 


வான காடரும்‌ அறியொ ணாதகீ 

மறையி லீறும்முன்‌ தொடரொ ணாத 
ஏனை நாடரும்‌ தெரியொ ஞதைநீ 

என்னை யின்னிதரய்‌ ஆண்டு கொண்டவரா 
ஊனை நாடகம்‌ ஆடு விததவா 

உருகி கானுனைப்‌ பருக வைத்தவா 
. ஞான நாடகம்‌ ஆடு வித்தவர 

நைய வையகத்‌ துடைய இச்சையே. 


(திருவாசகம்‌) 


பாய்பரியோன்‌ தந்த பரமானம்‌ தப்பயனைத்‌ 
தாயதிரு வாய்மலராற்‌ சொரற்செய்து--மாயக்‌ 
கருவாதை யாமறியா வாறுசெய்தான்‌ கண்டாய்‌ 
திருவாத வூராளுட்‌ தேன்‌. 


என்று திருக்கடவூர்‌ உய்யவந்த தேவநாயனார்‌ அருளிய 
படி, தாம்‌ பெற்ற பரமான£தத்தை உலகம்‌ உய்யும்‌ வண்‌ 
ணம்‌ திருவாதவூரர்‌ என்னும்‌ ஸ்ரீமாணிக்க வாசக சுவாமிகள்‌ 
திருவாசகம்‌, திருச்சிற்றம்பலக்கோவையார்‌ என்னும்‌ இரண்டு 
அமுத நால்களாக இயற்றியருளித்‌ தில்லைச்‌ சிற்றம்பலக்‌ 
கடவுளின்‌ திருக்கரங்களாலேயே எழுதுவித்கனர்‌ என்ற 
செய்தியும்‌, அவ்விரு நூல்களின்‌ பொருளும்‌ அச்சிற்‌ 
றம்பலப்‌ பிரானே என்று அவரே கிருபித்தருளினார்‌ 
என்ற செய்தியும்‌ உலகமறிக்தனவே. அவ்விரு நூல்களுள்‌ 
திருவாசகம்‌ என்பது, “ஒருகர லோதிற்‌, கருஙகன்‌ மனமுங 
கரைந்துகக்‌ கண்கள்‌, தொடுமணற்‌ கேணியிற்‌ சுரக்துநீர்‌ 
பாய, மெய்ம்மயிர்‌ பொடிப்ப விதிர்‌ விநிர்ப்பெய்தி, அன்ப 


xvi 


ராகுந ரன்றி, மன்பதை யுலகின்‌ மற்றைய ரிலரே' என்‌. 
ஆன்றோர்‌ கூறிய பெருமை பெற்றுச்‌ சைவர்களாலு 
மற்றவர்களாலும்‌ பெரிதும்‌ போற்றப்‌ பெற்று வருவதாகும்‌ 


இத்தகைய பெருமை வாய்ந்த நால்‌ தமிழ்‌ நூலறிவு 
வாய்க்கப்‌ பெறாத எளிய மாக்தர்க்கும்‌ பொருள்‌ விளங்கு 
மாறு சொன்னடை அமைந்து விளங்குகின்றது எனினும்‌, 
இதன்‌ பொருளாழம்‌ அனுபூதிமான்களுக்கே காண 
அருமையுடைத்தாயிருக்கறது. இக்‌ காரணத்தாலேயே 
பல்லோராலும்‌ வழங்கப்படும்‌ இததெய்வ நாலுக்கு முழு 
வதும்‌ விளக்க வுரை ஒன்று இதுகாறும்‌ வெளிவர வில்லை 
போலும்‌ திருப்போரூரின்‌ கண்ணே எழுக்தருளியிருக்க 
திருவருட்‌ பெருஞ்‌ செல்வராகிய ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள்‌ 
இந்நூலுக்கு உரை எழுதத்தொடங்கடு நிறுத்தி விட்டன 
ரென்ற கர்ணபரம்பரைச்‌ செய்தி யொன்று வழங்குகிறது. 
விததுவான்‌ தரு. தியாகராஜ செட்டியாரவர்களைப்‌ பட்டா 
பிராம பிள்ளையவர்கள்‌ என்னும்‌ அன்பர்‌ திருவாசகத்துக்கு 
உரை எழுதித்தர வேண்டுமென்று ஒரு முறை வற்புறுத்திய 
போது அப்பெரியரர்‌, 4 அதற்கு கானா உரை எழுதுவது ? 
திருவாசகம்‌ எங்கே? கான்‌ எங்கே ? அதற்கு உரை எழுது 
வதற்கு என்‌ படிப்பு எம்மாத்திரம்‌ 2 வேதம்‌, ஆகமம்‌, 
உபஙிஷதம்‌, புராணங்கள்‌ சாஸ்திரங்களெல்லாம்‌ தெரிந்தா 
லல்லவா அதற்கு உரை எழுத முடியும்‌” என்று 
கூறிய சொற்களை உலகம்‌ அறியுமே !* எனினும்‌ தமிழனு 
பூதிமான்களிற்‌ சிலர்‌ இக நாலின்‌ சில பகுதிகளுக்குப்‌ 
பதவுரையும்‌ விளக்க வுரையும்‌ எழுதி உபகரிததிருப்ப 
தோடு, சிற்கிலா நால்‌ முழுமைக்கும்‌ பதவுரை முதலியன 
எழுதி வெளியிட்டிருககுன்றனர்‌. 1897 இல்‌ பிருங்கிமா 
நகரம்‌ இராமசாமி முதலியாரவர்கள்‌ பதிப்பித்த பதவுரை, 
கருத்துரை, விளக்கவுரை அடங்கிய நூலும்‌, சான்கு 
அகவல்களுக்கு ஆசிரியர்‌ மறைமலையடிகள்‌ அருளிய 

* டாக்டர்‌ ௨, வே, சாமிசாதையர்‌ எழுதிய “ வித்துவான்‌ தியாகராஜ 
செட்டியார்‌ என்னும்‌ தாலின்‌ 1492-145 பச்சக்களைச்‌ காண்க, 


317711 


திருவாசக விரி வுரையும்‌, பேராசிரியர்‌ இரு. கா. சுப்பிர 
மணிய பிள்ளையவர்கள்‌ நால்‌ முழுமைக்கும்‌ இயற்றிய உரை 
களும்‌, மகா மகோபாரதீயாய முதுபெரும்புலவர்‌, பண்டித 
மணி மா. சுதிரோசச்‌ செட்டியாரவர்கள்‌ சில பகுதிகளுக்கு 
உரை இயற்றி வெளியிட்ட கதிர்மணி விளக்கமென்னும்‌ 
பேருரை வெளிமீடிகளும்‌, பண்டிகமணி க. ச. நவநீத 
இருஷ்ண பாரதியார்‌ அவர்கள்‌ எழுதி வெளியிட்டுவரும்‌ 
பேருரையும்‌, பிறவும்‌, திருவாசக உரை வளர்ச்சி வரலாற்‌ 
றில்‌ மேன்மையான இடங்களைப்‌ பெற்றுள்ளன என்பதைத்‌ 
கமிழகம்‌ என்‌,ும்‌ மறவாது. 


திருவாசக அநுபூதி உரை என்னும்‌ திருவாசக வியாக்கியான 
மாகிய இந்நூல்‌ கலியுகம்‌ 4945, சாலிவாகனம்‌ 1756 செய 
ஆண்டு தைத்திங்கள்‌ பூச மாளில்‌ அம்பலவாணர்‌ திருமுன்‌ 
கொடங்கப்பெற்று, அதற்கடுத்த மன்மத ஆண்டு மார்கழித்‌ 
திங்கள்‌ 26-ஆம்‌ நாள்‌ அப்பெருமான்‌ திருமுன்பே அரங்‌ 
நேற்றப்‌ பெற்றதென்‌.று இம்நூலின்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ கூறு" 
இன்றது. (பக்‌. 82). இவ்வுரையின்‌ ஆசிரியர்‌ சீகாழித்‌ தாண்டவ 
ராயர்‌ என்னும்‌ பெயருடையவர்‌. இவர்‌ இருவாரூரின்கண 
பொற்பாக கமல ஆச்சாரிய பரம்பரையில்‌ தோன்றிய 
சிவகுருநாதரான குரு சுவாமியடிகள்‌ என்னும்‌ பெரியாரிடம்‌ சீட 
ராயிருந்தவரென்று தம்மைக்‌ கூறிக்கொள்கன்றார்‌. அப்‌ 
பெரியார்‌ திருவாரூரில்‌ கோயில்‌ கொண்டருளிய திருப்பரவை 
யம்மை மீது சவானந்தமான பிள்ளைத்‌ தமிழ நாலொணன்‌ 
ஹும்‌ சைவ அசித்தாக்கச்‌ கருததுக்களமைந்த பல. பாடல்‌ 
களும்‌ பாடியிருப்பதாஃ இவ்வுரை கூறுகின்றது. அவ்‌ 
வர்சிரியர்பால்‌ தாண்டவராயருக்குள்ள பக்திக்கு எல்லை 


இல்லை, 


குரவரான குருசுவாமி, கம்‌ சீடர்‌ காண்டவராயருக்‌ 
குத்‌ தருவாசகதீதுக்குரிய அகத்திய சூத்திரங்களுக்குச்‌ சம்‌ 
பிரதாய உபதேச முறைப்படி பொழிப்புரையும்‌, தருவாச 
கத்துக்கு விளக்கமும்‌ உபதேசித்தாரென்‌ றும்‌, அவற்றைக்‌ 
கொண்டு தாண்டவராயர்‌ பதவியாக்கியான்‌ம்‌, நுட்பம்‌, விரிவு 


xviii 
முதலியவற்றை எழுதினா ரென்றும்‌ உரைப்பாயிரம்‌ (பக்‌. 11) 
கூறுஇறது. 


இவ்வுரையின்‌ நோக்கம்‌ சைவ சித்தாந்த சிவஞானபோதத்‌ 
நிருவருள்‌ உண்மை, ஞானத்‌ திருவாசகத்தின்‌ பெரும்பயன்‌ எனபக 
யாகும்‌. திருவாசகமேயன்றி காயன்மார்களின்‌ அருளிப்‌ 
பாடல்கள்‌ யாவுமே சிவஞானபோத உண்மையைத்‌ தெரி 
விப்பன என்பது இவ்வாசிரியரின்‌ திடமான கொள்கை, 
ஸ்ரீமெய்கண்டார்‌ காலத்தாற்‌ (ரற்பட்டவரே யெனினும்‌ சிவ 
ஞான போத வுண்மை அனாதியென்பதையும்‌, அவ்வுண்மை 
யையே சமயாச்சாரியார்களும்‌ பிற நாயன்மார்களும்‌ தத்கம்‌ 
மால்களில்‌ வெளியிட்டருளினர்‌ என்பதையும்‌ கிரபிப்பே 
இவ்வுரை உலகுக்குச்‌ செய்துள்ள பேருதவியாகும்‌. இல்‌ 
கொள்கையை வலியுறுத்தவே திருவாசக உரை வகுக்கப்‌ 
புகுந்த இப்பெரியார்‌ பல தேவாரச்‌ செய்யுட்களுக்கும்‌ தம்‌ 
கொள்கையைப்‌ பின்பற்றி அகலவுரை யெழுதி உபகரிதீ 
துள்ளனர்‌. இவ்வுண்மை சைவர்‌ அனைவர்க்கும்‌ தெரிம்‌ 
திருக்குமாயினும்‌ இதனைச்‌ சித்தாந்தம்‌ செய்து உலகில்‌ நறு 
விய பெருமை இவரையே சாரும்‌. இம்மறைவெளியீட்டுக்கு 
(Discovery) உலகம்‌ இவ்வுரையாசிரியர்பால்‌ பெரிதும்‌ 
கடமைப்பட்டுள்ள து. 


இன்னும்‌ இவ்வுரையால்‌ வெளிப்போர்க செய்திகள்‌ 
பல. திருவாசகத்‌ துதிச்‌ செய்யுளுக்கும்‌, பதிகங்களின்‌ முன்‌ 
னுள்ள அநுபவ சூத்திரங்களுக்கும்‌ ஆசிரியர்‌ பொதியாசல 
மூனிவராகுய அகத்தியரே என்று இவர்‌ கிறுவரர்‌. 
தமிழாலன்றி வேறொரு மொழியாலும்‌ நிரதிசயவின்பம்‌ 
பிறவாது எனக்கொண்டு தமிழின்‌ அனாதித்கன்‌ மையையும்‌, 
அதற்கும்‌ வடமொழிக்கும்‌ உள்ள அபேதத்கன்‌ மையையும்‌ 
தகுந்த காரணங்களைக்‌ கொண்டு இவர்‌ கிரூபிக்க முயல்வது 
படிப்பவர்களுக்குப்‌ பெரிய இன்பத்தையும்‌ இறும்பூதை 
யும்‌ விளைக்கும்‌. தமிழெழுத்துக்களின்‌ வைதிக முறைப்‌ 
பாடும்‌; ஆற்றலும்‌, பயனும்‌ இவரால்‌ மிகுந்த திறமையுடன்‌ 
விரிக்கப்பட்டுள்ளன. திருவாசகம்‌ போன்ற அருளிப்‌ 
பாடல்கள்‌ பல விடங்களில்‌ அகப்பொருள்‌ துறைகளாக 


XIX 


அமைந்துள்ளமைக்கு இவர்‌ காட்டும்‌ காரணங்களும்‌ உதா 
ரணங்களும்‌ இவருடைய அறிவின்‌ பரப்பையும்‌ ஆழத்தை 
யும்‌ காட்டுகின்‌ றன. 


இன்னும்‌ சிவானந்தமாலை திருஞான சம்பந்தக கண்ணு 
டைய வள்ளலாரால்‌ இயற்றப்பெற்றது என்ற செய்தி இவ்‌ 
வுரையால்‌ தெரிய வருகின்றது. இவ்வள்ளலாரே திருவெழு 
கூற்றிருக்கைக்கு மெய்கண்ட சாத்திரக்‌ கருத்தை யொட்டிய 
உரையொன்று எழுதி யுள்ளாரென்‌ மம்‌, (பக்‌. 95) இன்னும்‌ 
சிவஞான போத விருத்தம்‌ என்ற ஓர்‌ அழகிய நூலை இவர்‌ இயற்றி 
யிருக்கரொரென்றும்‌ (பக்‌. 105-113). இவ்வுரையால்‌ தெரிய 
வருகிறது. இவ்விரண்டும்‌ இவ்வுரையில்‌ இடம்‌ பெற்றுள்‌ 
ளன. இவற்றுள்‌ சிவஞான போத விருத்தம்‌ என்ற நூலை இவ்‌ 
வுரை மூலம்‌ முற்றிலும்‌ கொடுக்காமல்‌, செய்யுட்களின்‌ முதம்‌ 
குறிப்பையும்‌ கடைச்‌ சீரையுமே காட்டிச்‌ சென்‌ றமையால்‌, 
இர்நூல்‌ நிலையத்திலுள்ள பிறிதொரு சுவடியிலிருக்து 
அதனை முழுமையையுமே பெயாததெழுதி யுள்ளோம்‌. ஜய 
ரவர்கள்‌ சேகரித்துள்ள சுவடிகளின்‌ அருமை இச்சந்தர்ப்‌ 
பத்தில்‌ அறிச்து போற்றத்‌ தக்கதாகின் றது. 


இவற்றோடு, நாயன்மார்கள்‌ திருத்தொண்டின்‌ அன்புச்‌ சுருக்க 
அநுபூதி (பக்‌. 116-120) என்ற அரிய அகவலொன்று இவ்‌ 
வுரையால்‌ வெளியாகின்றது. இதன்‌ ஆசிரியர்‌ இவ்வுரை 
காரரோ பிறரோ என்பது தெரியவில்லை. துறையன்பு முதிர்ச்சி 
(பக்‌, 149-212) என்ற பகுதி திருச்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ 
பேரின்பத் துறை யநுபூதி உரைக்குறிப்பு விளக்கமெனக்‌ 
கொடுக்கப்‌ பெற்றுள்ளது. இதனிலுள்ள செய்திகள்‌ 
தனிப்புதீதக உருவமாகத்‌ திரு. சுவாமிகாத பண்டிதரவர்‌ 
களாலும்‌, தம்‌ கோவை நாூற்பதிப்பின்‌ பகுதியாகத்‌ திரு, 
விசாகப்‌ பெருமாளையரவர்களாலும்‌ முன்பே பதிப்பிக்கப்‌ 
பெற்றிருக்தும்‌, இங்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள பாட்பேதங்‌ 
கள்‌ மிக அருமையாயிருத்தலாலும்‌, இவ்வுரைகாரர்‌ இப்‌ 
பகுதியை முழுமையாக எழுதியுள்ளமையாலும்‌ அவை ஏட்டி. 
லுள்ளபடியே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஞானபூசை 


AX 


(பக்‌. 72) யை இவ்வுரை காட்டியுள்ள முறை படித்து இன்‌ 
புறத்தக்கது. இவைபோன்ற பல புதிய செய்திகள்‌ இப்‌ 
பதிப்பால்‌ வெளியாகின்‌ றன. 


இனி, ஆசிரியருடைய உரை செல்லும்‌ முறையை 
நோக்குமிடத்து அவருக்குள்ள பக்தியும்‌ அறிவும்‌ கல்வியும்‌ 
தெற்றென விளங்கும்‌. அவர்‌ வாழ்த்து, முகவுரை, அலை 
யடக்கம்‌ முதலியவற்றை முதலில்‌ கொடுத்‌ விட்டு, நாலின்‌ 
கருத்தைத்‌ தொகுத்தமைத்துக்‌ காட்டி, பின்‌ முதல்‌ அகவ 
லான சிவ புராணத்தை எடுத்துக்‌ கொள்கின்ற. அகவல்‌ 
களின்‌ மூலம்‌ கொடர்ச்சியாக ஏடுகளில்‌ எழு கப்படவில்லை. 
படிப்பவர்களுக்குப்‌ பயன்படுமென்று அவை கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. பொருளமைதியைத்‌ இருவருள்‌ விகியோகம்‌ 
என்ற சொல்லாலேயே இவர்‌ கூறிச்‌ செல்வது பழைய 
சம்பிரகாயத்நின்‌ இறப்பைக்‌ காட்டுகிறது. எடுத்துக்‌ 
கொண்ட நூற்பகுடியின்‌ உண்மைக்‌ கருத்தை முதலில்‌ கூ?) 
அதன்‌ உட்பகுதிகள்‌ கூறும்‌ உண்மையைப்‌ பிறகு தொகுத்‌ 
துக்‌ காட்டிச்‌ செல்வது இவருடைம! முறையாகும்‌. //றகு 
பொருளமைதிக்கு ஏற்றவாறு பதிகததின்‌ அடிகளை வகுத்‌ 
துக்கொண்டு அவற்றிற்குப்‌ பதப்பொருள்‌, நுட்பம்‌, கருத்து, 
எச்சம்‌ என்பன போன்ற தலைப்புக்களின்‌ கீழ்‌ உரை வகுப்‌ 
பதும்‌ இவருடைய வழக்கமாகக்‌ கரண்கிறது. 


சிவபுராணத்தின்‌ முதலடிக்கு இவர்‌ கொடுக்கும்‌ வியாக்‌ 
இயானம்‌ அகன்றது நமச்சிவாய வாழ்க என்றதன்கிழ்‌, பஞ்‌ 
சாக்கரதரிசன த்தைப்‌ பற்றிக்‌ கூறிய பற்பல அருமையான 
கருத்துக்களும்‌, தோடுடைய செளியன்‌ முதலான பதிஞொரு 
தேவாரங்களுக்குச்‌ சிவஞானபோதப்‌ பொருள்‌ காட்டி 
இவர்‌ வகுத்துள்ள கருத்து, பதம்‌, பொழிப்பு, அகலம்‌, 
எச்சம்‌, சம்பிரதாய உரை என்ற அருஞ்‌ செய்திகளும்‌, பசு 
கரணம்‌ சிவகரணமான திருவருள்‌ அளவை அ.அபூதி என்ற 
தலைப்பில்‌ அளவை நூல்‌ கருத்தின்‌ நுட்பங்களையெல்லாம்‌ 
ஆராய்ந்து பாகுபாடு செய்தும்‌, அவற்றைச்‌ சிவம்‌, அருள்‌, 
ஆவி, மலம்‌, மாயை, கன்மம்‌, என்ற ஆறு உண்மைப்‌ 


xxi 


பொருள்களுக்கும்‌ பொருத்நிக்காட்டி நிறுவிய முறைகளும்‌, 
துறையன்‌ பு முதிர்ச்சி என்ற தலைப்புக்கு உதாரணமாகத 
திருக்கோவையாரின்‌ நானூறு நுறைகளுக்குப்‌ பேரின்ப 
உண்மைகளைக்‌ காட்டினமையும்‌ இவருடைய ஆராய்ச்சி 
வன்மையை நன்கு புலப்படுத்துதன்றன. பிற அடிகளுக்‌ 
குள்ள உரைகளைப்‌ படிக்கும்‌ போது மெய்கண்ட சாத்திரம்‌ 
முழுமையுமே ஈம்‌ கண்முன்‌ நிற்பகை நாம்‌ காண்போம்‌. 
இவ்வாறே நான்கு அகவல்களுக்கும்‌ உரை செல்‌.லுகன்‌ ற.நு 
என்றாலும்‌ சிவபுராணம்‌ 1-14. அடிகளுக்குள்‌ சிததாம்‌ 
சக்‌ கருத்துக்கள்‌ பலவும்‌ பொருத்தப்‌ பெற்று விட்டபடியால்‌, 
பிற அடிகளுக்குள்ள உரைகள்‌ ஏற்ற பெற்றி விரிர்தும்‌ 
குறைந்துமே ரெல்னெறன. இவ்வுரை சாமானிய அறி 
வுடையவர்களும்காக எழவில்லை எனினும்‌ இதனைக்‌ 
கருத்கான்றிப்‌ படிப்பவர்களுக்கு வேறொரு வகையிலும்‌ 
பெற முடியா த சிக்காரக்க அறிவும்‌, சவபம்தியம்‌, பரஞான 
மும்‌, கலையறிவும்‌ வாய்க்கும்‌ என்ப. திண்ணம்‌. இவர்‌ 
காட்டும்‌ மேற்கோள்கள்‌ மிகப்‌ பல. இவ்வளவு நூல்களின்‌ 
சான்‌ இவருக்குப்‌ பரிசய முண்டு என்று சொல்வதற்கில்லை. 
ஆனால்‌ இன்ன நூலிலிருந்து இன்ன மேற்‌ கோள்‌ எடுக்கப்‌ 
பெற்றது என்று காட்டாமலே இவர்‌ சென்று விடுகின்றார்‌. 
அவர்‌ காலத்தில்‌ படிப்பவர்களுடைய அறிவு எவ்வளவு 
அகன்‌ றிருக்கதது என்பதற்கு இஃகொரு சான்று போலும்‌. 
சில விடங்களில்‌ இவர்‌ பிரசங்கம்‌ செய்யும்‌ முறையில்‌ உரை 
யைச்‌ செய்திருக்கிறபடியால்‌, இவ்வுரை இவரால்‌ பலருக்கும்‌ 
உபதேசிக்கப்பட்டிருந்கமையும்‌ புலனாகிறது. 


“இவ்வரிய  உரைப்பதிப்புக்கு உதவியாயிருந்கை 
மகாமகோபாதயாய டாக்டர்‌ ஐயரவர்கள்‌ சேகரித்துவைதத 
இரண்டு ஓலைச்சுவடிகளும்‌ ஒரு காகிதப்‌ பிரதியுமேயாகும்‌. 
இவற்றை ஆராய்‌. துவெளியிடவேண்டுமென்‌ ௮ அவர்களும்‌, 
அவர்கள்‌ காலத்துக்குப்‌ பின்பு அவர்களுடைய இரும்‌ 
குமாரரான திரு. கலியாண சுந்தர ஜயரவர்களும்‌ கருதியிரு.ச்‌ 
தும்‌ அவர்களின்‌ காலததில்‌ அது வெளிவராமை மிகவும்‌ 
வருந்தத்தக்கதாகும்‌. 


3211 


இக்.நூல்‌ நிலையம்‌ அரசாங்கக்‌ கீழ்த்திசைக்‌ கையெழுத்‌ 
துப்‌ பிரதிகள்‌ நூல்‌ நிலையத்தார்‌ வழியாக நம்‌ அரசாங்கத்‌ 
துக்கு இச்‌ சுவடியைப்‌ பற்றி விண்ணப்பம்‌ செய்து கொள்ள, 
அவர்கள்‌ இதன்‌ அருமையை உணர்ந்து அன்புகூர்ந்து 
இகன்‌ பதிப்புச்‌ செலவை ஏற்றுக்கொண்டனர்‌. இவ்வன்‌ 
புடைமைக்கு இந்நால்‌ நிலையம்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்‌ 
திறது. ஆகவே இப்பிரசுரம்‌ கீழ்த்திசை நாற்கள்‌ பிரசுர 
வரிசையில்‌ வெளியாநிெது. 


மூல ஏடுகளும்‌ காததப்‌ பிரதியும்‌ மிகச்‌ சிதிலமாயிரும்‌ 
தன. மூன்றும்‌ ஒன்றன்‌ பிரதியே யாதலால்‌ பரி 
சோதிப்பதற்கு வேறு சாதனங்கள்‌ இடைக்கவில்லை. 
அவை பக்கங்கள்‌ புரண்டும்‌ இருந்தமை மிகுந்த இடர்ப்‌ 
பாட்டை விளைத்தன. வாக்கியங்களும்‌ சொற்களும்‌ மிக 
நீண்டிருக்தன வற்றைப்‌ பிரித்து எழுதுவதும்‌, பொருள்களை 
ஒட்டி வாக்கியத்‌ தொகுப்பு அமைப்பதும்‌, தலைப்புக்கள்‌ 
இடுவதும்‌, முடிந்தவரையில்‌ அடிக்குறிப்புக்களால்‌ உரைப்‌ 
பகுதிகளுக்கு விளக்கம்‌ செய்வதும்‌, உரைக்கு அரும்பத 
அகராதியமைப்பதும்‌ ஆ௫ய மிகச்சில பணிகளே இங்குச்‌ 
செய்யப்பெற்றுள்ளன. வெறு வழிகளால்‌ பொருள்‌ 
விளங்காப்‌ பகுதிகளை ஏட்டிலுள்ளவாறே பதிப்பித்து, ஆங்‌ 
காங்கே அவ்வாறு செய்தமையையும்‌ குறிக்கப்பட்டுள்ள து. 
இப்பகுதியில்‌ வந்துள்ள பலமேற்கோள்களுக்கும்‌ இடம்‌ 
கண்டு பிடிப்பது அரியகாரியமாயிற்று. இடைக்காதவறழ்‌ 
றைக்‌ குறித்துப்‌ பல அன்பர்களுக்கு எழுக அவர்களுள்‌ 
சென்னை, சைவசித்தாந்த சமாஜத்‌ தலைவர்‌ திருவர்ளர்‌ 
ச. சச்சிதானந்தம்‌ பிள்ளை அவர்களும்‌, தருமை, &ழக்கலைக்‌ 
கலாசாலைப்‌ பேராசிரியர்‌ திருவாளர்‌ முத்து ௬. மரணிக்க 
வாசக முதலியாரவர்களும்‌ அன்புடன்‌ பலவற்றைத்‌ கெரி 
வித்தார்கள்‌. அவர்களுடைய அன்புடைமை பெரிதும்‌ 
பேரற்றற்குரியது. இப்பகுதிக்குரிய உரையில்‌ வரும்‌ அரும்‌ 
சொற்கள்‌ பொருள்‌ ஆகியவற்றிற்கு மட்டுமுள்ள அகராதி 
யொன்றுமட்டும்‌ இதனில்‌ சேர்க்கப்பட்டுள்ள அ. ஆசிரியர்‌ 


311] 


வரலாறு, நாலாராய்ச்ச)ி ஆயெவை அடுத்த பகுதியில்‌ 
சேர்க்து வெளியிடப்படும்‌. 


இவ்வுரையை அளவு கோக்கி இரண்டு பகுதிகளாக 
வெளீமிடுகின்‌ பேரம்‌. முதல்‌ நான்கு அகவல்களைக்கொண்ட 
முதற்பகுதி ஐயரவர்களின்‌ 99-ஆவது பிறந்த நாளும்‌, இக 
நூல்‌ நிலையத்தின்‌ 11- ஆவது ஆண்டு விழா நாளுமாயெ 
இத்தாய நாளன்‌ றுஅமைச்சர்‌ திருவாளர்‌. ஸி. சுப்பிரமணியம்‌ 
அவர்களின்‌ தலைமையில்‌ திருவாளர்‌. V. 8. தியாகராஜ 
முதலியார்‌, எம்‌.ஏ. அவர்கள்‌ திருக்கரங்களால்‌ உலகுக்கு 
வழங்கப்பெறுவது பெரும்‌ பாக்கியமே. தமிழும்‌ அறமும்‌ 
வளர்க்கும்‌ இவ்விரு பெரியாருடைய ஆசியால்‌ இந்நூல்‌ 
நிலையத்தின்‌ பண்பும்‌ பயனும்‌ மேலோங்குவதாகுக. 
இரண்டாம்‌ பகுதி அச்சிலிருக்றெது. விரைவில்‌ வெளி 


ஒன்றுக்கும்‌ பற்றாத எளியேனை இப்பணியில்‌ புகுத்தி 
வைத்த திருவருளை எண்ணிக்‌ கண்ணீர்‌ பெருக்குவதை 
யன்ற) வேரறொன்றையுமறியேன்‌. தஞ்சாவூர்‌ மகாராஜா 
சரபோஜி ஸரஸ்வதி மஹால்‌ நால்‌ நிலையத்தின்‌ வாயிலாக 
மூன்றாண்டுகளுக்கு முன்‌ திருச்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ 
என்னும்‌ நூலைப்‌ பழைய வுரையுடன்‌ பதிப்புக்கும்‌ பேறும்‌ 
அதனை யொட்டி இப்பேறும்‌ எளியேனுக்கு வாய்த்தமை 
அத்திருவருளின்‌ திறனேயன்றி வேறுண்டோ? “யானி 
சற்கறிலெனோற்‌ கைம்மாறே' என்று மாணிக்கவாசக 
சுவாமிகளோடு கூடியுரைப்பதையன்‌ றி வேறொன்றும்‌ 
உரைக்க வகையற்றவனாக விருக்கன்ழேன்‌. 


ஏடுகளைப்‌ பிரதி செய்வதிலும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதி லும்‌ 
விளங்கா வடமொழிப்‌ பிரயோகங்களுக்குப்‌ பொருள்கூ றி 
என்னைத்‌ தெளிவிப்பதிலும்‌ எனக்குப்‌ பெருக்துணையா 
கிருந்த இம்‌.நூல்‌ நிலையப்‌ பண்டிதர்‌, வியாகரண சிரோமணி 


XXIV 
ஸ்ரீ. தி. இராமா அஜம்‌ ஐயங்கார்‌ அவர்களுக்கு என்‌ நன்றி 
பெரிதும்‌ உரித்து. இர்றூலை விரைவில்‌ அ௮ச்சிட்டுகவிய 
இரத்கனம்‌ பிரஸ்‌ (பிராஞ்சு) அச்சுக்கூடததுக்கும்‌ கான்‌ 
பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கிறென்‌. 


இந்நூல்‌ கிலையத்தின்‌ பணிகளை உலகம்‌ ஏற்‌ இகனை 


இன்னும்‌ பயன படும்படி செய்யவேண்டுமென்‌ அ இறைவன்‌ 
திருவருளைப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 


12-255, ரா. விசுவநாதன்‌: 


இப்பதிப்பில்‌ எடுத்தாண்ட நூல்கள்‌ 


அபிதான சிர்‌ தாமணி 
இருபா இருபஃது 
ஒழிவிலொடுக்கம்‌ 
கம்பராமரயணம்‌ 
காஞ்சட்புசாணம்‌ 
கொங்குமண்டல சதகம்‌ 
கோயிற்புராணம்‌ 
சதாசிவரூபம்‌ 
எத்‌ தாக்‌ தக்கட்டளை 
ஏ வஞான சித்தியார்‌ 
சிவஞானபோதம்‌ 
இவதருமோத்த.ரம்‌ 
சிவரெழறிப்பிரகாசம்‌ 
வெப்பிரசாசக்‌ கட்டளை 
சிவானந்தமரலை 
சீகாழிப்புராணம்‌ 
சுர்தரமூர்ததி சுவாமிகள்‌ தேவாரம்‌ 
சுப்பிரமணிய பிள்ளை, திருவாசகப்‌ 
பதிப்பு 
சைவசமய நெறி 
ஞானப்பிரகாசர்‌ உரை 
ஞானோபதேசம்‌ 
தாயுமானவர்‌ பாடல்‌ 
திருக்களிற்றுப்படியார்‌ 
திருக்குறள்‌ 


இருசசிற்றம்பலக்‌ கோவையார்‌ 
மே உண்மை 
ஷே. என்லை ம்‌ 
கிருஞான சம்பக சர்‌ தேவாரம்‌ 
திருநாரையூர்‌ விசாயகர்‌ திருவிரட்‌ 
டைமணிமாலை 
திருசாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 
இருப்பல்லாண்டு 
திறாமர்திரம்‌ 
திருவருட்பயன்‌ 
திருவாசகம்‌ 
திருவிசைப்பா 
திருவாலவாயுடையார்‌ திருவிளையா 
ட்ற புராணம்‌ 
திருவுந்தியார்‌ 
திவாகரம்‌ 
நால்வா ஈரன்மணிமாலை 
புறசானூறு 
பெரிய புராணம்‌ 
போற்றிப்‌ பஃறொடை 
மறைமலையடிகள்‌ திருவாசகப்‌ 
ப திப்பு 
வசதுளாகமம 


ஸ்ரீறாத்ரம்‌ 


லை 
பொருளடக்கம்‌ 

பொருள்‌ 

பாயிரம்‌ 
கடவுள்‌ வாழ்த்து 
உரைப்பாயிரம்‌ 
'திருவாசகத்துஇ 
திருவாசகம்‌ தமிழால்‌ ததிப்பகேன்‌ 
முகவுரை 
அவையடக்கம்‌ 
சிறப்புப்பாயிரம்‌ 
திருவாசகக்‌ கருத்தஅபயூதி 


நூலும்‌ உரையும்‌ 


1. சிவபுராணம்‌ 
நமச்சிவாய வாழ்க 
1. ஐவகைப்பொருளான்‌ 
பஞ்சாக்கர தரிசனம்‌ 
2. உயிரிற்பிரிவில்லான்‌ 
3. ஆன்மா அடிமை 
4, அறிவே சொருபம்‌ 
5. * பஞ்சதிருத்தியம்‌ அமாதி 
6. ஒன்றானவன்‌ 


வள்ளலார்‌ சிவஞான விருத்கம்‌ ... 


பக்க எண 


௩77111 
பொருள்‌ பக்க எண்‌ 


7. திருத்தொண்டடிகள்‌ பெறும்‌ 
அன்பு விலாசப்‌ பெரும்பயன்‌ ... 114 


8. பசுகரணம்‌ சிவகரணமான திரு 


வருள்‌ அளவை அநுபூதி ஷி 120 

9, துறையன்பு முதிர்ச்சி 1409 

நாதன்றாள்‌ வாழ்க முதலியன உ 214 
2. கீர்த்தித்‌ திருவகவல்‌ உ 216-914 
8. திருவண்டப்பருதி ௨ 915-855 
4. போற்றித்‌ திருவகவல்‌ 956-407 


உரைமிற்கண்ட அரும்பதங்கள்‌ முதலியவற்‌ 
றின்‌ அகராதி ... 409—453 


ட. 


இவமயம்‌ 
திருச்சி ற்றம்பலம்‌ 
திருவாசக அநுபூதி உரை 
என்னும்‌ 
திருவாசக வியாக்கியானம்‌ 


கடவள்‌ வாழ்த்து 
1. சிவஞானக்‌ கணபதி வணக்கம்‌ 
திருவருண்‌ ஞானச்‌ சுகாநடம்‌ பெற்றிடத்‌ இவ்வியமா நீ 
திருவருண்‌ ஞானக்‌ திருவா சஃவுரை சேர்த்திடவே 
அருவருண்‌ ஞானப்‌ பரைப்பிடி. கந்த ிவக்களிருத்‌ 
திருவருண்‌ ஞானக்‌ கணபதி கானமுடி. சேர்க்தினனே. 
கருத்து 
பரஞான த்‌ திருவருள்‌ வாக்‌ கான திருவாசக அநுபூதி உரை 
செய்யும்‌ பொருட்டு 'மூத்த பிள்ளை நாயனரைத அதிததது. 
அந்வயம்‌ 
“ இருவருள்‌ ஞானப்‌ பரைப்பிடி தகக சிவக்களிறும்‌ 
இருவருள்‌ ஞானக்‌ கணபதி காள்முடி சேர்ததினனே, திவ்‌ 
வியமாம்‌ திருவருள்‌ ஞானத்‌ திருவாசக உரை சேர்ததிடவே,; 
திருவருள்‌ ஞானச்‌ சுகா நடம்‌ பெற்றிட என மாறுக. 


எழுவாய்‌ கணபதியும்‌, பயனிலை பரமுத்த பஞ்ச கிருததிய 
நடனத்‌ திருவடியும்‌, செயப்படுபொருள்‌ அருள்‌ வாசக அநுபூதி 
உரையும்‌ எனக்‌ கொள்க. 


த ட டைய வச்ச லைல ஸ்ட கைல்‌ அட லட லைடன்‌ க்‌ அச கை 


- a பஅ கடய ய. படயஅவகைைை 
a ப டை லை டைய 


1. விநாயகர்‌, 


2 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


பதவுரை 

திருவருள்‌ ஞானப்‌ பரைப்‌ பிடி என்றது :--4 ஆதிநடு அந்த 
மிலா அளவில்‌ சோதி அருண்ஞான மூர்த்தியாய்‌? (சிவஞானசித்‌. 
பாயிரம்‌. 1) என்றும்‌, ஓங்கொளியாய்‌ அருண்ஞான மூர்த்தி (சிவப்‌. 
பாயிரம்‌. 2) என்றும்‌ அருளிய நான்கான வாக்கியங்களில்‌ 
முதல்‌ வாக்கியப்‌ பொருளான அநாதி பரசிவத்துடன்‌ குண 
குணிபாவமாயெ பராசக்தியே பிரணவச்‌ சொரூபமான 
கஜமுகப்‌ பிடியுரு எனக்‌ காண்க. 


தந்த சிவக்களிறாம்‌ திருவருள்‌ ஞானக்‌ கணபதி தாள்‌ (௭ - த) :— 
முற்‌ பதப்‌ பரை அருளான ஞான சக்தியால்‌ அருளிய 
'காரியப்படாக அமாதிகாரண மூலத்‌ திருக்‌ கயமுகவனன 
ணில்‌ பதண்பு மூர்ததியாயெ கணாதிபதி திருவடிகள்‌ 
எஃகு) 

முடிசேர்த்தினனே -(௪- து) :--முற்பரையாகிய தலையால்‌ 
வணங்கா நிற்பேன்‌ எனக்‌ கொள்க. 


ஏது நிமித்தமெனின்‌ ? 


திவ்வியமாம்‌ திருவருண்‌ ஞானத்‌ திருவாசக உரை சேர்த்திடவே 
(௭-து) :-—*பிரேரகப்‌ பிரேரிய வடிவான பரையருளே ஞான 
மாகி, சத்தாதமாக்களின்‌ திருவுள்ளத்தின்‌ அன்பே இன்பத்‌ 
திருவருளான ந்தப்‌ பெருக்கான திவ்ய தேசோமய இன்பா 
தீக அநுபூதி உரையை அவனருளான திருவருட்‌ பெருங்‌ 
கருணையால்‌ செய்து முற்றுப்பெற (எ -௧). 


எவ்வின்பம்‌ பெற என்னில்‌ ? 
திருவருள்‌ ஞான சுகா நடம்‌ பெற்றிட (எ - து) :--முற்பகத 


எற்‌ மூல பராபர பரசிவ சொரூபமான நிட்கள, 


ல அவக. 


வகள்வி 


நட்பப்பொருளைக்‌ காண்க, (பக்‌, 5) 

சகள ௮ திகாரமூர்த்தி உருவத்திருமேனிபெற்ற மூர்ததி, 
கணாதிபதி கணபதி ; மூத்தபிள்ளையார்‌, 

பிரேோரகம்‌— செலுத்துவது, பிரேரியம்‌--செலுத்தப்படுவ.து. 


த 


கடவுள்‌ வாழ்த்து 3 
சகளாகள, சகள, வேதாகம, புராண, சித்தாக்தமான ஞா 


சாசச்‌ சதா நடனத்‌ திருவருட்‌ குஞ்சிதபாதம்‌ பேரின்பம்‌ 
பெற (௭-௧). 


நுட்பம்‌ 


பரைப்பிடி எனவே, சிவமும்‌ சத்தியும்‌ ஆனை உருவாகத்‌ 
திருவருட்‌ கலப்பான அபேத மூலகாரண ஆதார குண்டலிப்‌ 
பொருள்‌ (௭-௧). 


காரியப்படாத சிவக்களிறு எனவே, பரப்பிரும்ம சிவ 
சொரூப அருளறிவான ஒரு கோடான கொம்பும்‌, சக்தி 
சிவ இருசெவிகளும்‌, லய போக அதிகார மும்மதங்களும்‌, 
பஞ்சாக்கரமான துதிக்கையும்‌ (௪ -௧). 

திருவடி (எ- து) :—சர்வ அணடகோடியிலுளதாகிய 
ஆன்மாக்களுக்கும்‌ ஆதார மூலமாயை, உயிருக்கு உயிர்க்‌ ' 
குணமான, பராபர ஞானப்‌ பெருங்‌ கருணை இன்ப உல்லாச 
வாழ்வு (௭-௧). 

வணக்கம்‌ (௭ - த) :--கற்செயலற்று வியாப்பியமாவதே 
அடிமை யென்றதே வணக்கம்‌ (௭-௧). 


அருள்வாக்கு (எ - து) :-—ஆத்ம போதாதீத உள்ளத்தில்‌ 
தோன்றிய ஆனந்த மகிழ்ச்சயொான நிரதிசய இன்பத்‌ 
தமிழ்ச்‌ சுவைப்‌ பொருள்‌ (௪ -௧). 

திருவருண்‌ ஞானமாவது (௭ - இ) :-—*“மாறா மலம்‌ அகல 
அகலாத மன்னு போத அநாதி சதகாரிய பரசிவ போதம்‌, 
(சிவப்‌. பாயிரம்‌ 10) (௭ - ௧). 


நடம்‌ (௭ - ௮) :-பெறுவானும்‌ பேறும்‌ அற்ற அதக்ய 
பரமுத்திப்‌ பேற்றில்‌ உளதாகிய சுத்த பஞ்ச இருத்தியம்‌ 


(எ -௧). 


பெற்றிடி (எ-து):-பரஞான குஞ்சித பாதத்தில்‌, 
பாடாண பரிச்‌ின்ன சம்‌ பரிணாம பேதபத முதீதியின்‌ றி, 


4 திருவாசக வியாக்யொனம்‌ 


அபேத அத்துவித சைவ சித் காக்க அடிமையின்‌ பண்புள 


சாங்குசிதீதம்‌ (௭ - 5). 
குஞ்சிதபாதத்திருவடி என்றதற்கு ௮ அபவச்‌ சுருதி கை 
கல்லாட நாயலர்‌ அருலிய திருவகவலில்‌, 

டவிரித்த தாமரை குவித்த சேவடியே ' (கல்லா, 5) 
திருவருண்‌ ஞானம்‌ நான்கடிகளிலும்‌ வநத வாக்கியப்‌ 
பயனுக்குச்‌ ௬௬ : 
சிவ நானசித்தியாரில்‌, 
( ஆ இநடு வந்தமிலா வளவில்‌ சோதி யருண்ரூள மூர்த்தியாய்‌ 7 
(பரபக்கம்‌ 2) என்றும்‌, 
சிவப்பிரகாசந்தில்‌, 
 ஐங்கொளியா ॥ருண் ஞான மூர்க்கியாக ? (பாயிரம்‌ 2) என்றும்‌, 


திருக்கவிற்றுப்படிய மில, 
‘ அம்மையப்ப ரேயுலகுக கட்ல்மையப்ப! ” (நி bi 1, விற்று 1) என்‌ மும்‌ 


அறுருளினதைக்‌ காண்க, 
அடிமை யென்பகற்ரு; 
சிவஞான போதந்தில்‌, 
(என்றும தைவமே', (சூ. 12. அதி 4 உதார, 3). “ தைவமே, 
அத்துவிதி யன்பிற்றொழு! (கு: 12: அதி: 4 உதா. 1) என்றும்‌ கூறி 
மிருப்பதைக்‌ காண்சு, 


சிவஞான சிந்தியாரில்‌, 
(குஞ்சிதத சேவடியைக்‌ கும்பிட்டே யிருப்பர்‌ ' (சுபக்கம்‌ ; பயனி 


யல்‌ 10 சூ. 8) என அருளியதைக்‌ காண்க, 


சிவப்பிரகாசத்தில்‌, 
( அண்டகாயகனார்‌ மேனி யானதேல்‌? (சூத ; 11: 4) என்றும்‌, 


போற்றிப்‌ பகரறொடையில்‌, 
6 ஆதிகுறையாம லென்பாலணுகாமல, நீதிநிறுக்தும நிலை” 


(115-116) என்னும்‌, 


இருபாளிருபஃதில்‌, 
ட வேறென்‌ றிருர்த வென்னை யான்பெற, வேறின்மை கண்ட 


மெய்கண்ட தேவனே * (14: 3- 4) என்றும்‌, 


கடவுள்‌ வாழ்த்து 2] 


சிவானந்தமாலையில்‌, 
 காயக்ிலேச மறக்கண்‌ னாளன்‌ வைத்த நெறி, அழும்தா மலத்‌ 
தில்‌ நில்லாம லானந்தக்‌ சகொழுந்தாக வைத்தார்‌ ' (வொ. 279) என்றும்‌ 


கூறினமையைக்‌ காண்ச, 


ரெணவ காரக பரப்பிரம்ம சொரூப ஒளியே கஜமுக 
மான தற்குச்‌ 


சிவஞான போதத்தில்‌, 
கல்லா னின்‌ மலை 
வில்லா ரருளிய 


பொல்லா ரிணைமல௰லர்‌ 
நல்லார்‌ புனவரே 


என்று கூறியதைக்‌ காண்க. 


இதன்‌ பொருள்‌ 
கல்லால்‌ - கற்றற்குக்‌ காரணமான சூட்சம வாக்குட்‌. 
பிரேரக, நிழல்‌- விச்‌. வியாபகத்தைப்‌ பிரியாத, மலைவில்‌ 
லார்‌ - நின்மல சாட்குண்யம்‌, அருளிய - திருமேனியாய்‌ வந்த, 
பொல்லார்‌ - காரியப்படாதவர்‌, இனேமலர்‌ - உயிர்க்குயிராகிய 
குண, (2) ஈல்லார்‌- கிட்டாபராள்‌, புனைவர்‌ - வியாப்பியமாவர்‌ 
என்றல்‌. 
இதன்‌ கருத்து 
விந்து வியாபகத்தைப்‌ பிரியாத சாட்குண்ய சொரூப 
அருளே வடிவான காரியப்படாத அகாதிகாரணமான 
பிரணவத்‌ திருக்கயமுகவன அ திருவடியான உயிருக்கு 
உயிரக்குணமாய்‌ விளங்கும்‌ பூரண வியாபகத்துள்‌ வியாப்பிய 
மாயுள்ளாரே சுத்தானுபோகததோர்‌ (௭-௧). 


1, சிவானர்தமரலை அச்சுப்பிரதியில்‌ இப்பாடல்‌ காணுமாறு :-- 
காயக்‌ கிலேசமறக்‌ கண்ணாளன்‌ வைத்தநிலை 
மாயப்‌ பிறப்பிறப்பு வாராமல்‌--சேயத்‌ 
தீழுச்தாம னில்லாம லாரரத வின்பக்‌ 
கொழுர்தாக வைத்தான்‌ குறித்து, 


6 திருவாசக வியாக்யெனம்‌ 


சிவஞான சித்தியாரில்‌, 
ஒருகோட்ட னிருசெவியன்‌ மும்மதத்த 
னால்வாயைங கரத்த னாறு 
தருகோட்டம்‌ பிறையிதழித்‌ தாழ்சடையான்‌ 
றருமொருவா ரணத்தின்‌ ரூளக 
ஞருகோட்டன்‌ பொடும்வணங்கி யோவாதே 
மிரவுபக லுணர்வோர்‌ சிந்தைத்‌ 
இருகோட்டு மயன்‌ றிருமால்‌ செல்வமுமொன்‌ 
ரேோவென்னச்‌ செய்யும்‌ தேவே. 
என்ற திருப்பாவின்‌ ௮ நுபூதிகம்‌ :-- 
ஒன்றாகி முடிக்த பொருளாயுள்ளான்‌ ; குண குணி 
யாகிய சக்தி சிவம்‌ என்‌ றிரண்டாயெ செவியை யுள்ளான்‌ ; 
இச்சா, ஞான, கிரியை என்னும்‌ மூன்று சுதற்தரமுள்ள 
வன்‌ ; நால்வகைப்‌ பொருட்கும்‌ பொறியாயுள்ளான்‌ ; ஐது 
பொருளைக்‌ கொடுக்கும்‌ சீ அத்தததை (கைகளை) உடை 
பாரன்‌. சிவசாட்குண்யமேயாக்கும்‌ முடிவாய்‌ ஆனந்த 
கங்கை, ஞான சந்திரகலை, சோதியிகழி இவற்றையுடைய 
முடிவில்லாத வேணியனே தானாய்‌ வரு தாரக பரப்பிரம்ம 
வியாபக ஆனந்தத்‌ தேன்‌ உருக ஓடிக்கொண்டே யிருக்கும்‌ 
இன்ப உல்லாச அன்புடையோரது மலததை அருளாக்கும்‌, 
பிரம விட்டுணுக்களின்‌ செல்வமும்‌ இவர்களுடைய நிட்டை 
யும்‌ ஒன்றாகச்‌ செய்யும்‌ தேவன்‌ (௭-௧). 
அத்துவிதம்‌ என்றதற்கு 
வேதத்தில்‌, 

 வேருயுடனானான்‌ ? (ஞானசம்ப : 11: 2) என்றும, 

சாத்திரத்தில்‌, 

: உலகெலாமாட வேரு புடனுமாய்‌ ' (வஞானூத, 2-ம்‌ சூத்‌. 1) 
என்றும்‌, * என்னாணை சும்மாவிரு * (சிவானக்தமாலை 276) வென்றும்‌, 
 ஒன்றாலு மொன்றா விரண்டாலு மோசை யெழா ? (திருவருட்பயன்‌ 8: 5) 
என்றும்‌ அருளியதைக்‌ காண்க, 

வணங்குதலென்பதற்கு நம்பியாண்டாரருளிய 
அந்தாதிப்‌ பிரபந்தத்தில்‌, 

: என்னை நினைந்தடிமை கொண்டெனிடர்‌ கெடுத்துத்‌, தன்னை 
நினையத்‌ தருகின்றான்‌ ? (இிருராசை, விசாயக, திருவிரட்டை) 

என்பதையும்‌ காண்க. 


சற்குரு வணக்கம்‌ 7 
2. சற்குரு வணக்கம்‌ 


அனாதி கேவலத்‌ திலாழ்ந்திடு மல்ல 
லதுகனை யருட்கணால்‌ கோக்கு 
மனாதி கடந்து மறிவிலா தழலும்‌ 
வகைகண்டு மன்னுமெய்‌ கொண்டே 
யெனாது பாசங்க ளெழுவிதத தாலு 
மீடழித தின்ப வாரிதியாக்‌ 
கதை மெப்ப்பதங்‌ கடருகு ருசுவாம்‌ 
சரணடைந்து திருவாசக வுரைபகர்வாம்‌. 


கருத்து 
தேவர்பிரானை மகாதேவர்‌ வளர்‌ கயிலையம்‌ காவலான 
சிலாதமுனி புத்திரர்‌ நந்திநாயறர்‌ அருள்வகான கருணைச்‌ 
சம்பிரகாய சுத்த சைவ சித்தாந்த மெய்கண்ட சந்தானம்‌ 
விளங்கரகின்ற செல்வது திருவாரூரில்‌ திருத்கொண்டடிகள்‌ 
மரபின்கண்‌ என்‌ பொருட்டுத்‌ திருமேனி கொண்டு எழும்‌ 
தருளிய சிவகுருநாதனன குருசுவாமி பொற்பாத கமல வணக்கம்‌. 


பதவுரை 


அறுதி கேவலத்திலாழ்ந்திடும்‌ (௭ - து) :--கேவலாதீதமான 
அறியாமையினால்‌ ௮காதியிலே அணேைக்கருவியான தத்துவ 
மின்‌ றி மலவசமாய்‌ அழுந்திக்‌ இடப்பகான தனிமை உடைய 
வன்‌ எனக்கொள்க. 


அல்லலதுதனை (எ - அ) :--காராக்கிரகக்‌ கலியால்‌ நலியும்‌ 
எனது வருத்தத்தை (௪-௧). 


அருட்கண்ணுல்‌ நோக்கி (எ- து) :-கேவலததின்‌ உள்‌ 
ளிருந்து பெருங்‌ கருணையால்‌ அ௮றுதீதுச்‌ சூட்சும ஈடனம்‌ 
செய்து என்னை அறிவுள்ளவனாக விளங்கத்‌ திரு நோக்க 
மருளி (௭ -௧.) 


8 திருவாசக வியாக்கியானம்‌ 


மறதி கட்ந்தும்‌ அறிவிலாது உழலும்‌ வகை கண்டும்‌ (எ - த) :-- 
தூல பஞ்ச இருதீதியமான: “மனம்‌ முதலிய ௮ந்தக்கரண 
£போக்கெ தத்துவம்‌; அவைகட்குத்‌ தஅணையான போக 
மான “கலா தத்துவமும்‌; அவைகட்குப்‌ பிரேரக வெ 
தத்துவம்‌; பூக பெளதிக நித்தியாசம்‌ ; இக கருவிகளைச்‌ 
சகம்தரமாகிய தனு கரண புவன போகங்களாக அருளியும்‌, 
பரிபாக *த்தினிபாதத்‌ திருவருட்‌ சகாயம்‌ மறந்து, சகல 
மான பிறவித்‌ துன்‌ பப்படுவதைப்‌ பெருங்‌ கருணே வழக்கால்‌ 
இரங்கு, (௭-௧). 

மன்னு மெய்‌ கொண்டே (௭ - அ) :--என்‌' பொருட்டு அனாதி 
சத்திய பர போத நிட்கள சிவனே என்போல்‌ வடிவு 
கொண்டு எழுமக்கருளிய அ (௭-௧). 

எனுது பாசங்கள்‌ எழுவிதத்தாலும்‌ ஈட்ழித்து (ஏ - த) எனது 
உண்மைப்‌ போத மறைப்பான “பஞ்ச பாசத்தையும்‌ சோக்‌ 


TT த வ்‌ 


கொலை, ல ம்‌ _ மெம்‌ ட்ட 


1. தூலபஞ்சகிருத்‌ தியம்‌ - இறைவன்‌ சராசரம்களிடம்‌ பஞ்சமூர்த்தி 
களைக் கொண்டு செய்விக்கும்‌ சிருட்டி, திதி, சம்காரம்‌, திரோபவம்‌, 
அதுக்ரகம்‌ என்ற ஐர்தொழில்கள்‌ (௪. ௪, 1 - 65 ஞானப்‌), 

2. மனம்‌ முதலிய அந்தக்கரணங்கள்‌ ; மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, 
சிதுதம என்ற நான்கு, 

0. போக்கிெயதத்துவம்‌: 5 பூதங்கள்‌, 5 ஞானேந்திரியங்கள்‌, 
0 தன்மாதரைகள்‌, 5 கர்மேர்இரியற்கள்‌, 4 அர்தக்கரணங்கள்‌ அகயெ 
24 ஆத்மதததுவங்களும்‌ போக்கியதத் துவம்‌ எனப்படும்‌, இவை அசுத்த 
தத்துவங்களென்றும்‌ கூறப்படும்‌, (௪, ௪, 1-19 வெஞார,). 

க்‌, ஈலாதத்துவம்‌ - சுத்தாசுத்த தத்துவங்களுள்‌ ஒன்று. இதனை 
விதயாதத்துவம்‌ என்றும்‌ போககரண்டமென்றும்‌ கூறுவர்‌ 

2, சவெதத்துவம்‌: சுத்தவித்தை, ஈசுவரம்‌, சாதாக்கியம்‌, சத்தி, 
வெம என்ற ஜந்து. இது சுத்த தத்துவமெனறும்‌, பிரேரகாண்டமென்‌ 
றும்‌ பெயர்‌ பெறும்‌, 

0. பஞ்சபாசம்‌: ஆணவமலம்‌ ; திரோதமலம்‌ ; மாயாகாரணமலம்‌ : 
கன்மமலம்‌ $ மாயேயமலம்‌ (சத்தரக்தக்சட்டளை), 

7. ரோக்காதிதிட்சை : ஈயனதிட்சை : பரிசதிட்சை; மானச 
திட்சை: வாசகதிட்சை ; சாத்திரதட்சை; யோசதிட்சை ; அவுத்திரி 
தீட்சை, 


சற்குரு வணக்கம்‌ 9 


காதி தீட்சையால்‌ அழித்து, அழியாத சூட்சும மலத்தைத்‌ 
திருவடியில்‌ அடக்கி (௭ - ௧). 

இன்ப வாரிதியாம்‌ தறுது மெய்ப்பதங்கள்‌ (எ - து) ஆன ந்த 
மாகடலான சிவானந்த வெள்ளத்‌ திருவருட்‌ கமலப்‌ பொற்‌ 
பதங்களை (௭ -௫ி. 


தருகுருசுவாமி (௭- த) “காரணி கற்பகம்‌! (திருக்‌ 
கோவை 400) போல என்‌ உயிர்‌ இன்பம்‌ பெற அருளாகின்‌ ற 
குருசுவாமி (௭ - ௧). 


சரணடைந்து திருவாசக உரை பகர்வாம்‌ (௭ - த):-—அம்தத 
திருவடியில்‌ மும்மை வணக்கஞ்‌ செய்து திருவாசகத்துக்கு 
அருளுரை அதுபூதி சொல்வேன்‌ (௭-௧). 

நுட்பம்‌ 

கேவலம்‌---௮ ரரியாமை ; 

சகலம்‌--பருவப்படுத்தின து ; 

சுத்தம்‌--அவ்விரண்டும்‌ நீக்குதல்‌ ; 

அவைதாம்‌, நின்மல அமலப்‌ பேறான சுத்தாவத்தை, 

இவைக்குச்‌ சதி :-- 

சிவானந்தமாலையில்‌, 

* தானாகாவுண்மை அதிதம்‌? (சிவானந்த, 80) 
என்பதையும்‌, 
போற்றிப்பஃநொடையில்‌, 


£ முன்னமெனக்‌, லெலாமை காட்டிப்பின்‌ பெய்தியவா காட்டி 


யினிச்‌ செல்லாமை காட்டுஞ்‌ செயல்‌ போற்றி ? (172-174) 
என்பதையும்‌ காண்க. 
திருவடியில்‌ வணங்கினேன்‌ என்பது, பெறுவானும்‌ பேறும்‌ 


அற்ற அபேத அத்துவிதத்‌ திருவருளான திருவடியில்‌ 
வியாப்பியமாவதான அ௮டிமையெனக்‌ கொள்க, 


10 திருவாசக வியாக்கியானம்‌ 


இதற்குச்‌ சுருதி :-- 


திருவுந்தியில்‌, 
“ உள்ளமுருகியுடனாவர்‌ ? (இருவுச்தியார்‌ 7) என்றதைக்‌ காண்க. 
பரசிவமே குரு என்பதற்குச்‌ சிவஞான போதத்தில்‌, 
* அன்பர்‌ ' (சூத்‌, 12) என்றும்‌, 
சிவஞான சித்தியாரில்‌, 
பரப்பிரமம்‌ இவனென்றும்‌ ' (சூத. 12: 7) என்றும்‌, 
சிவப்பிரகாசத்கில்‌, 
“தொண்டர்கள்‌ ' (சூத்‌. 12 : 7) என்றும்‌, 
சிவானந்தமாலையில்‌, 
* கையாகிக்‌ காலாகிக்‌ சண்ணாய்‌ வயிறாக, மெய்யாக நீ யிருந்தால்‌ 
மெய்யாமோ ' (வானந்த, 158) என்றும்‌, 
திருமந்திரத்தில்‌, 
 விண்ணின்மிழிர் து வினைக£டாய்‌ மெய்சொண்டு போலுமவை ?' 
(திரும்‌. 113) என்றும்‌ 


வருவனவற்றாற்‌ காண்க. 


உரைப்பாயிரம்‌ 11 
உரைப்‌ பாயிரம்‌ 


திருவாசக உரையநுபூதி சொல்வது யாதெனின்‌, ஆத்ம 
போதாதீத உள்ளதீதின்கண மநெதிழ்க்க நின்மல ஏ௫பாவ 
சாக்கிராதீத அமறிய விபு அடிமையான சாங்குசித்த அபேத 
அத்துவித வேதாமக்தத்‌ தெளிவான சைவ சித்தாந்த சிவஞான 
போதத்‌ திருவருள்‌ உண்மை ஞானத்‌ திருவாசகப்‌ பெரும்பயன்‌ எனக்‌ 
கொள்க, 

இவ்வநுபூதியுரை கருணைச்‌ சம்பிரதாய உபதேசமாகும்‌. 
திருவாதவூரடிகளாகிய மாணிக்கவாசக சுவாமியார்‌ அருளிச்‌ 
செய்க இவ்வருள்‌ நாலிற்‌ சொல்லிய பாட்டின்‌ பொரு 
ளூணர்ம்து பொதியாசல முனி அருளிய கருத்தநுபூநியான தத்திரங்‌ 
களை எமது குரவரான குருசுவாமி அவை விளங்கப்‌ பொழிப்புரை 
அ அபூதியை அடியேற்குபதேசித்தபடி; அடியேன்‌ கருத்தில்‌ 
உறைவதான திருவருளையுங்‌ கலந்து சிவனடியார்கள்‌ 
அனுக்கிரகப்படி பதவியாக்கியானமும்‌, அவைகட்கு நுட்பமும்‌, 
விரிவும்‌ எழுதியுள்ளேன்‌. எடுத்‌.தக்காட்டுக்களானவை தமிழா 
லருளிய வேதாகம புராண அருளிப்பாட்டென்ற நிரதிசய 
இன்பத்‌ தமிழ்ச்சுவைச்‌ சுருதிகளாகும்‌ ; அவைதாம்‌ சாத்‌ 
திரம்‌ தோததிரம்‌ என்பன ; இரண்டுக்கும்‌ திரி பதார்த்த 
நிச்சய அருளன்பான அடிமையியல்புளதாகிய குருலிங்க 
சங்கமே பொருளாயிருப்பன ; அவை தோன்ற, போத 
மிகுத்தோர்‌, பேதைமையுடையோர்க்‌ கன்றி மார்க்க 
நூலோதி வீடு அடைபவர்க்கு, அருளிய சாத்திர முதனூ 
லாகிய சிவஞான போதந்தில்‌ ஏது, திட்டாந்திரம்‌ என்ற வாக்கி 
யத்தை வழிதூலான சிவஞான சித்தியாரில்‌ காண்டல்‌, கருதல்‌, 
உரை என்ற மூன்றுக்குள்‌ அடக்கி, : அருளினாலாக மத்தே 
யறியலாம்‌ (சிவஞானசித்தி சுபக்‌. பாயிரம்‌ 5) என்றும்‌, * இராக 
மறியார்‌ இசைப்பயன்‌ ரூன றியார்‌, தராதர மறியார்‌ சத்காரிய 
மறியார்‌, ஓராரளலை யொருபயனுக்‌ தாமறியார்‌, ஆராய்ச்‌ 
தளவை யறிச்துகொள்‌ வீரென ' (சிவஞானசித்‌. உரை சிவாக்ர. 
மேற்கோள்‌) என்‌ அம்‌ கூறியிருப்பதைக்‌ காண்க. 


இவ்வுரையநுபூதிக்கு எமது குரவர்‌ அவ்‌ அளவைப்‌ 
பொருள்கள்‌ மூன்றையும்‌ பிரத்தியக்கப்‌ பொருளில்‌ அடக்‌ 


12 திருவாசக வியாக்யொனம்‌ 


இத்‌ திரிபதார்த்தப்‌ பொருளில்‌ வைத்துக்‌ காட்டி, அவைக்‌ 
குதி திட்டாந்தரத்துக்குத்‌ தாட்டாட்திரப்‌ பொருளாக, அவை 
சதாசிவ, அட்டவித, ஈசபர, மவநக்தர பேதத்திருவுருவை 
அதிட்டித்கெழும்கருளிய சிவலிங்கப்‌ பெருமானைக்‌ காட்டி 
அருளியபடி அருளளவை அஅதுபயூதிப்‌ பயனும்‌, மற்றும்‌ 
சருதிப்‌ பிரமாணத்துக்குத்‌ திரு மெய்ஞ்ஞானத தேவார 
மான “தோடு?, (ஞானசம்‌ 3 திருப்பிரம. 1) * கூற்று, (திருநாவுக்‌ £ 
திருவதிகை 1) “£ பித்தா”, (சுந்தரர்‌? திருவெண்‌. 1) என்ற மூன்‌ று 
திருவருள்‌ வாக்கியத்தை இம்நூல்‌ முதல்‌ மொழிக்கு அநுபூதி 
யாக எடுத்துக்‌ காட்டி, பின்னும்‌ படைக்கலம்‌ ?, (திருநாவு: 
கோயில்‌ 8) * புகையெட்டு ? (திருநாவுக்‌. திருவாரூர்‌-திருத்தாண்ட. 9) 
்‌ மெய்த்தாறு ” (ஞானசம்‌. திருமுது. 1) *ஓருருவாகினை , (ஞானசம்‌. 
திருஎழுகூற்‌.) இவைகட்குப்‌ பதவ நுபூதியுரையும்‌, “உலகெலாம்‌ ', 
(பெரியபு. 1) என்ற அருண்மொழிததேவநாயனார்‌ அருளிய 
அருட்பாவினுடன்‌ புராணம்‌ முழுதும்‌ தோன்ற அநுபவச்‌ 
சூத்திரமும்‌, திருச்சிற்றம்பலக்கோவைத்‌ துறை நஈாணூறுக்கும்‌ 
பேரின்பச்‌ சூத்திரமும்‌, இந்தத்‌ திருவாசக உரையநுபூதியும்‌ 
சொல்லுகின்றனன்‌ எனக்‌ காண்க, 


டப 
சிவமயம்‌ 


திருவாசகத்துதி 
(வேண்பா) 
தொல்லை இரும்பி றவி சூழும்‌ களைநீக்கி 
அல்லைறுத்‌ சானந்த மாக்கெதே--எல்லை 
மருவா நெறியளிக்கும்‌ வாகஷ ரெங்கோன்‌ 
திருவா சகமென்னும்‌ தேன்‌. 


இதன்‌ கருத்து 

அநாதியே சிவசம்பகுகமான சைவசமய குரவராகய 
வாதவூரடிகளான மாணிக்கவாசக : சுவாமியார்‌ அருளிச்‌ 
செய்க திருவாசகப்‌ பெரும்பயனைச்‌ சிவ விச்வ விராட்‌ புருடத்‌ 
துவாதசாந்த சமட்டி வித்யாபுரமான மதுரைத்‌ திருப்பதி 
மில்‌ அநாதி முதக அறுிவுடையான்‌ திருவுளம்‌ பற்றிய வட 
மொழியான வேதாகமப்‌ பொருளைச்‌ சுத்தாதமாக்களுக்குப்‌ 
புலப்படும்‌ வண்ணம்‌ அருள்வகான தமிழ்ச்‌ சங்கத்துள்‌ 
சோமசுந்தரமே இறையலர்‌ நாயறராக எழுந்தருளிய சுவாமி அருளிய 
துதிப்பா வெனக்காண்க. 


அந்வயம்‌ 
எல்லை மருவா நெறி யளிக்கும்‌ வாதவூர்‌ எங்கோன்‌ 
திருவாசகமென்‌ அம்‌ தேன்‌ கொல்லை இரும்‌ பிறவி சூழும்‌ 
தளைநீக்கி அல்லல்‌ அறுத்து ஆனம்தமாக்கயதே என 
மாற்றுக. 
பதப்போருள்‌ 
எல்லை மருவா நெறி அளிக்கும்‌ (என்றது) பாச ஞான 
அளவைகளாலும்‌ பசு ஞானச்‌ சுட்டாலும்‌ அறிதற்கரிய 
பதிஞான உண்மை வீடருளும்‌ (எனக்கொள்க). 


வாதவூர்‌ எங்கோன்‌ திருவாசகம்‌ என்னும்‌ தேன்‌ (௪- து) :-- 
திருவாதவூரில்‌ திருவவதாரம்‌ செய்த எமது இறைப்‌ பொரு 


14 திருவாசக வியாக்யொனம்‌ 


ளான மாணிக்கவாசக சுவாமியார்‌ அருளிச்‌ செய்த உண்மை 
ஞானப்‌ பேரின்பத்‌ தேனை அருள்‌ வாக்கு (௭ - க). 


தொல்லை இரும்‌ பிறவி சூழும்‌ தளைநீக்கி அல்லல்‌ அறுத்து ஆனந்‌ 
தம்‌ ஆக்கியதே (௭ - து) :--முற்பதத்‌ திருவருள்‌ உண்மையான 
அன்பருளிப்பாட்டான து அமாதி மல பந்தமான இரு 
வினைத்‌ தொடக்கு அறச்‌ செய்து உயிரைப்‌ பேரானந்த 
மாக்கயது (௭-௧). 

நுட்பம்‌ 

பதி ஞான உண்மை பசு கரணமே சிவகரணமாகச்‌ 
செய்யும்‌ செயலும்‌, சொல்லும்‌ வார்த்தையும்‌, நினைக்கும்‌ 
நினைவும்‌ தொழிலாதி மாத்திரமேயன்ஜி மேல்‌ கன்மம்‌ 
அணுகாதபடி சீவன்‌ முத்த தசையே பரமுத்திய ப்‌ 
பரமசிவனும்‌ பராசத்தியும்‌ சேக்ஷித்து எங்கணும்‌ தாமா 
கவே நின்று நடத்தும்‌ கருணயைத்‌ தரிசித்தலே பரஞான 
வீடு. 

இறையநாயனார்‌ திருவாதவூரரை, “எங்கோன்‌ ' என்‌ 
றது எதனாலென்னில்‌, திருத்கொண்டின்‌ உண்மைக்கும்‌ 
அன்புக்கும்‌ அபேக அத்துவிதம்‌ காட்சிக்கும்‌, "விபஞ்௪ி 
பாணபத்திரன்‌ அடிமை என்ற திருவிளையாடலா லும்‌, 
“திருச்சங்கப்‌ புலவர்களுள்‌ தாமும்‌ ஒருவராயிருக்கமை 
யாலும்‌, ஈால்வர்‌ கான்மணிமாலையில்‌ * சம்பக்கா இங்குயர்க்‌ 
தார்‌ யார்‌? முலை சுரந்த அன்னையோ? முன்னின்‌ னிலை 
விளம்பக்‌ கேட்ட வருட்கோமகளோ ' (நால்வர்நான்‌. 5) என்ற 
மையா லும்‌ காண்க. 


இத்துதி சங்கத்துள்‌ வேறொருவர்‌ செய்தல்‌ தகாகோ 
வெனில்‌, இர்தத திருவாசகத்தைக்‌ 4 கைந்நடுக்கம்‌ மெய்க்‌ 
நடுக்கம்‌ கணசுழலல்‌, நெஞ்சுலரப்‌ பொய்விடுக்க கெஞ்சல்‌ 
நலம்‌ பூணவே, வையமெழுத்தாணிகொடு நீயெழுதுமம்பலவர்‌ 
பொற்பாதங்‌ காணுமது நீ சிவமே காண்‌” என்றமை 


டடம அனையது கைட னவ யன்சைவவகவகை யை மடடம டடம்‌ ௮ பணக 


1. திருவால வாயுடையார்‌ திருவிளையாடத்புராணம்‌ 54, 
. மே. 1௦. 


க. 


திருவாசகத்‌ துதி 15 


யானும்‌, அந்தச்‌ சுவாமியே இருவுளப்‌ பிரசாதம்‌ செய்த 
கெனக்‌ கொள்க. 


வேதத்தில்‌ சுருதி, “என துரை தன துரையே ” (திருஞான. 
திருஇலம்பையம்கோட்டூர்ப்பதிகம்‌) என அருளியகைக்‌ காண்க. 
வாக்குப்‌ பிரேர காண்டம்‌ சுதந்தர கருணேபற்‌ 99 த்‌ தன்னைத்‌ 
கான்‌ அருளியதெனக்‌ காண்க. 


தேன்‌ என்றது, வேதத்தில்‌ “செல்வன்‌ கழலேற்றுஞ்‌ 
செல்வம்‌ செல்வமே” என்ற குஞ்சிதபாதப்பொருளே 
பரமுத்திப்‌ பேறெனக்‌ கொள்க, 


இத்திருவாசகம்‌ தமிழால்‌ துதிப்பது ஏன்‌ ? 


இத்திருவாசகம்‌ தமிழால்‌ துதிப்பது ஏதென்னில்‌, பரம 
சிவன்‌ சுத்காத்துமாக்களுக்குத்‌ கமிழாலன்‌ ரி வேறொரு 
பாடையாலும்‌ நிரதிசய இன்பம்‌ பிறவாதென்ற அருமை 
பற்றியேயாகும்‌. !இறையனார்‌ பொருள்‌ என்ற இலக்கணப்‌ 
பொருள்‌, அதிகாரத்‌ துறைப்‌ பொருளானதைப்‌ பொதியா 
சல முனியடிகளைக்‌ கொண்டு நற்8ரருக்குபதேசித்தபடி 
யாலும்‌ காண்க. இந்தத்‌ தமிழ்‌ உண்மைப்‌ பொருளென்று 
சிவனடியார்‌ காணச்‌ செல்வத்‌ “திருவாரூர்த்‌ தெருவீதியில்‌ 
திருவடி நாறத்‌ தூது சென்றதே! “விடம்‌ தர்த்ததே! 
*சமணழிந்ததே ! *முதலைவாய்ப்‌ பிள்ளைதமக்ததே ! “கருங்கல்‌ 


1. பரஞ்சோதி இருவிளையாடல்‌ : ிரனுக்கு இலக்கணம்‌ உப 
தேசித்த படலத்தைக்‌ காண்க, 

2. திருத்தொண்டர்‌ புராணம்‌: ஏயர்கோன்சலிச்சாமசாயனார்‌ 
பு சாணத்தைக்‌ காண்க, 

3. கை திருஞானசம்பர்தர்‌ இருமருகலில்‌ நிகழ்த்திய அற்புதம்‌ 
கூறப்பெற்றது. 

4, கை தஇிருஞானசமபச்தர்‌ புராணம்‌ காண்க. 

5. கை வெள்ளானைச்சருக்கம்‌ ; சுந்தரர்‌ அவிராசியில்‌ செய்த 
அற்புதச்‌ செயல்‌. 

6, டை திருசாவுச்கரசுசாயனார்‌ புராணம்‌. 


16 திருவாசக வியாக்கொனம்‌ 


மிகந்ததே! 1இம்மையிலே வாக்கினால்‌ பஞ்சகிருத்தியம்‌ 
செய்ய அருளிற்றே! “திருக்கையால்‌ திருமுகம்‌ எழுதிற்றே! 
*இருவுலாக்‌ கேட்டுத்‌ திருவுளம்‌ மடிழ்க்ததே ! இப்பொழுதும்‌ 
நாயன்மார்கள்‌ ஒருகால்‌ அருள்‌ வாசகம்‌ ஓத விழிநீர்‌ பெருகி 
நிற்பக்‌ காண்னெரோமே! 


கமிழிலும்‌ வடமொழி போல வேதாகம சாத்திரம்‌ 
உளவோ? உள. அவையாவன :--தமிழில்‌ வேதம்‌ [காரைக்‌ 
காலம்மை முதலியோரருளிய] கேவாரம்‌, திருவாசகம்‌, திருச்‌ 
சிற்றம்பலக்கோவையார்‌, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ; 
சிவாகமம்‌, திருமந்திரம்‌ ; பெரியபுராணம்‌ ; புராணம்‌; கோயில்‌ 
புராணம்‌ ; சாத்திரம்‌, சவஞானபோகம்‌ முதலானவை எனக்‌ 
காண்க. 


அப்படியானால்‌, சிறந்த முத்தமிழும்‌ ௮ராதி தொடர்ச்சி 
யாமோ? ஆம்‌. எவ்வகையெனில்‌, தமிழும்‌ இரந்தமும்‌ 
அத்துவிதம்‌ போலவே சத்து, சிவம்‌ ; உடல்‌, உயிர்‌ ; சீவன்‌, 
சிவன்‌ ; வேதம்‌, ஆகமம்‌ ; இவைபோல இருக்கும்‌. அட்சரங்‌ 
களும்‌ அபேதமாயிருக்குமோ வெனில்‌, அப்படியே 
யிருக்கும்‌. 

*அவற்றின்‌ விவரம்‌ :ரெந்த அட்சரம்‌ ஜம்பத்‌ 
தொன்று. அதில்‌ அச்செழுத்து பதினாறு. அல்லெழுத்து முப்‌ 
பத்தைந்து. அச்செழுத்கென்றா லும்‌ மெய்யெழுத்கென்றா 
லும்‌ ஒரு பெயரே. அல்லெழுததென்றா ஓம்‌ உயிரெழுத்‌ 
கென்று லும்‌ ஒரு பெயரே. அச்செழுத்துப்‌ பதினாறில்‌ 
ரிகாதி நான்கும்‌ சக்தியக்கரமாகவே யிருக்கும்‌. மற்றப்‌ 
பன்னிரண்டில்‌ தமிழுக்கு எகர ஒகரமும்‌, இரந்தத்துக்கு 
அம்‌, ௮: இரண்டும்‌ நீங்கலாக மற்ற அட்சரங்கள்‌ இரண்டு 
பாடைகளுக்கும்‌ ஒத்தனவே. தமிழெழுத்துட்‌ பன்னிரண்டுக்‌ 


1 இிருவாதவூரர்ப்‌ புராணம்‌, 

2. பரணபத்திரனார்ச்கருளிய செய்தி, 

3. திருவுலா - சேரமான பெருமாணாயனாரியற்றிய ': திருவுலாப்‌ 
புறம்‌ ' என்னும்‌ திருச்கைலாய ஞானவுலா, 

4, இப்பகுதி எடுகளிற்‌ சண்டபடியே எழுதப்பெற்றுள்ள அ, 


திருவாசகத்‌ அதி 17 


கும்‌ உயிரென்று பெயரீருக்க, இரக்த அட்சரம்‌ பன்னிரண்‌ 
டுக்கும்‌ (பதினாறுக்கும்‌ 2) மெய்‌ என்று பெயர்‌ வருவானே 
னென்னில்‌, தமிழக்கரம்‌ பன்னிரண்டும்‌ மற்றப்‌ பதினெட்‌ 
டையும்‌ ஈடதீதுகின்‌றன போல, அல்லெழுத்து முப்பத்தைக்‌ 
தையும்‌ பன்னிரண்டு அச்சும்‌ நடத்துகிறபடியால்‌ பெயர்‌ 
மாறிற்று (2) அச்சும்‌ அல்லும்‌ சத்தி, சிவம்‌; தமிழுயிரும்‌ 
மெய்யும்‌ தேகமும்‌ தேயும்‌ ;(?) ஆதலால்‌ இரண்டு பாடை 
களும்‌ ஒன்றே. இரந்த எழுத்துக்கள்‌ ஜம்பத்தொன்றாக 
விருச்சு, இரண்டும்‌ ஒன்றாமோவென்னில்‌, கிரந்தம்‌ சத்தி 
சிவமாகவும்‌, தமிழ்‌ உடம்பு உயிராகவும்‌ இருத்தலால்‌ ஏற்றக்‌ 
குறைவாக நின்றன. 


அகன்‌ விவரம்‌: இரக்க அக்ஷரம்‌ பன்னிரண்டில்‌ 
ஐந்து பஞ்சப்பிரமத்துக்கும்‌ மூலமந்திரம்‌. ஆறும்‌ சாட்‌ 
குண்ய சடங்கத்துக்கு மூலம்‌; நின்ற ஒன்று சிவ காயத்‌ 
திரிக்கு மூலம்‌. "முப்பதிகைந்தில்‌ ௧, ச, ட, த, ப வர்க்கம்‌ 
இருபத்தைந்தும்‌ பஞ்சவிம்சதி மூர்த்த மூலம்‌ ; எட்டு அஷ்ட 
மார்த்ததீதுக்கு மூலம்‌. 

குமிழ்‌ அக்கரம்‌ முப்பதில்‌, உயிர்‌ பன்னிரண்டில்‌, கூற்‌ 
றெழுத்துக்கள்‌ ஐந்தும்‌ பஞ்சாதமாவுக்கு மூலம்‌; கெட்‌ 
டெழுத்து ஏழுள்‌ ஆறு சாட்குண்ய மூலம்‌; ஒன்று பிரம 
காயத்திரிக்கு மூலம்‌. பதினெட்டு மெய்யெழுத்துக்களில்‌ 
கவ்வாதி பத்தும்‌ தசவித ஆத்மாவுக்கு மூலம்‌ ; யவ்வாதி 
எட்டும்‌ “புரியட்டகத்துக்கு மூலம்‌. 


தமிழ்க்‌ குற்றெழுத்திடமாக நின்று இரந்த: அக்கர 
அகாராதி ஐந்து சக்திகளிலும்‌ சாக்த பீசமாயெ "ஐந்தும்‌ 
பஞ்சப்பிரமமாக உணர்வாக இருக்கும்‌. இந்த ஆறு நெட்‌ 
டெழுத்தும்‌ அச்செழுத்தாகய பிரேரகசத்தியாலே சாந்த 
டீச நெட்டெழுத்தாகிச்‌ சிவ சாட்குண்ய ௮ றிவாக இருக்கும்‌. 

1. முப்பத்தைர்தில்‌ முப்பத்‌ துமூன்றுச்சே விநியோகம்‌ கூறப்பெத்‌ 
அள்ளது. 

2. புரியட்டகம்‌ - சூட்சும சரீரம்‌ மனாதி தன்மாத்திரை புரியட்ட 
கீர்தான்‌” (எவஞா, சித்தி 2. 04), 

திரு--2 


18 திருவாசக வியாக்க்யோனம்‌ 


தமிழ்‌ மெய்யெழுத்தாகிய ஆத்ம வர்க்கப்‌ பத்தில்‌, அல்‌ 
லெழுத்தாடிய ககாராதி இருபத்தைந்தும்‌ பஞ்ச விம்சதி வடி 
வாகவும்‌, அறிவாகவும்‌ விளங்கியிருக்க, கின்ற தமிழ்‌ எட்டு 
அட்சரமும்‌ புரியட்டகக்‌ இரந்த அக்கரத்தில்‌ யவ்வாதியான 
அட்ட மூர்தீதங்களினாலே பிரேரகப்பட்டு அகிய விபுவாய்‌ 
அ ரிவானந்த சொரூபமாய்‌ விளங்கும்‌. 

இவ்வகைப்படி,, தமிழெழுத்து முப்பதும்‌ பஞ்சாதம, 
ஆத்ம, சாட்குண்ய, தசவித வாதமா புரியட்டகமாகவிருக்து, 
அச்செழுத்தாயெ சக்தி ஷாட்குணியங்களாக, கரணமாக 
விருந்து, மேல்‌ சாக்க பீச பஞ்சப்பிரும்ம சடங்கங்களான 
சிவ சக்தி அட்டமூர்த்தங்களாகப்‌ பிரேரித்த அறிவாகிய 
சுகவொளியாய்‌ அனுபவ இன்பமாய்‌ விளஙகுயிருக்கும்‌. 
இதன்‌ சம்பிரதாய உபதேச விரிவு மூலாகமமான கோற்‌ 
றதீதிலும்‌, உபநிடதத்திலும்‌, பதினெட்டுப்‌ பத்ததியிலும்‌, 
உபாகமங்களிலும்‌, ஈவவியாகரணத்தும்‌, இவை அறியும்‌ 
சாங்குச சித்தாளிடமாயும்‌ அறியத்தக்க து. 

சுமிறாலன்‌ றி வேறொரு பாடையா லும்‌ கிரதிசயவின்பம்‌ 
இல்லையென்பதற்குச்‌ அருதி :-- 

வேதத்தில்‌, அடிகள்‌ அவரை ஆரூர்‌ நம்பியவர்கள்‌, 

“இசை பாடக்‌ கூத்தனாடுமே” என்றும்‌, “ தீந்தமிழ்‌ ? என்றும்‌ 
கூறியதைக்‌ காண்க, 

ஆகமத்தில்‌, 

தமிழ்‌ வேதம்‌ பாடித்‌ தாளம்‌ பெற்றார்‌ * என்றும்‌, ' உலகெலாம்‌ ? 
(பெரியபுராணம்‌ 1) என்றும்‌, * தில்லை வாழர்தணரென்றும்‌ ? (பெரியபு, 
திருஞான, 102) அருள்வதைக்‌ காண்க. 

புராணத்தில்‌, 

“தொண்டர்‌ நாதனைத்‌ தூதிடை விடுத்தது,..,,... மற்றுர்‌ 
தென்றமிழ்ச்‌ சொற்களோ மறுபுலச்‌ சொர்களேர '! (இருவினை : திறாசாட்‌, 
௦6) என்பதைக்‌ காண்க, 

வாக்கினுற்‌ பஞ்ச கிருத்தியம்‌ செய்ததற்குச்‌ சுருதி 
வேதத்தில்‌, 

“மக்திரமாவது? (ஞானசம்‌ ; திருவால : திருமீற்‌ ; 1) என்றும்‌ 
்‌ சற்றுணையாவது ! (இிருஈாவுக்‌, சமச்சிவாய : 1) என்றும்‌, ' பிள்ளைதரச்‌ 
சொல்‌ ' (சுதா, ௮விசாச, 4)/என்றும்‌, 


திருவாசகத்‌ துதி 19 


ஆகமத்தில்‌, 

: ஏன்பொருட்‌ டிவர்செய்த தீங்கு இறையோன்‌ அனபுருகச 
செய்ததுமோ ? (பெரியபு, : திருஞான, 703) என்றும்‌, * ஒள்ளிழை 
யாருண்மெலிவுற்றறகுமோ?” (பெரிய, திருஞான. 482) என்றும்‌, 

சாத்திரத்தில்‌, 

“பாலை செய்தல்‌ பாடியதும்‌ ' (திருக்களிற்‌, 12) என்றும்‌ மற்றும்‌ 
வருவன காண்க, 

பசு பாச ஞானம்‌ என்றதற்குச்‌ சரி :-- 
சாத்திரத்தில்‌, 

 ஊனச்சண்‌ பாசமுணராபதியை ? (சிவஞான : 9-ஆம்‌ குத்‌.) என்‌ 
அம்‌, “ஈாத முடிவானதெல்லாம்‌ பாசஞானம்‌ ? (சிவஞானசித்‌. சூ. 9: 2) 
என்றும்‌, ' கீழ்சாடலாலே பசுஞானம்‌ ' (தே) என்றும்‌,  தன்னறிவதனாற்‌ 
காணும்‌ தகைமையனல்லன்‌ ' என்றும்‌, “ பாசமா ஞானத்தாலும்‌ படர்பசு 
ஞானத்தாலும்‌ ஈசனைக்‌ காணவொண்ணாத ” (சவப்‌ : 10-ம்‌ சூ: 5) என்‌ 
௮ம்‌, * சொன்ன பிழை கெட்டேன்‌ * என்றும்‌ வருவனவத்றாம்‌ சாண்க, 


பதிஞானம்‌ என்பதற்குச்‌ சுருதி :-- 
சாத்திரத்தில்‌, 

“ ஞான க்கண்ணிற்‌ சிச்தைசாடி ' (சிவஞான, குத்‌. 9) என்றும, 
இறைவனடி. ஞானமே ஞானம்‌ ” (சிவஞான, இத்தி: சூ, 8 - 27) என்றும்‌, 
.சேசமோடுயிர்‌ பரத்து நிற்பது ஞான நிட்டை ' (சிவப்‌ : 10 : 5) என்றும்‌, 
“ மாறா மலமகல வகலாத மன்னுபோதத்‌ திருவருள்‌ ” (சிவப்‌. பாயிரம்‌ 10) 
என்றும்‌, * தன்னிழப்பை என்னகத்துச்‌ சரதிப்பான்‌ ? என்றும்‌ வருவன 


வற்றாற்‌ காண்க. 


குஞ்சிதபாதமே பரமுக்தி என்பதற்குக்‌ சுருதி :-- 
வேதத்தில்‌, 
“ எடுத்த பொற்பாதம்‌ காணப்‌ பெற்றால்‌ ' ( இருசாவுக்‌ : கேசயில்‌ : 
திருவிருத்‌ : 4) என்றும்‌, 
ஆகமத்தில்‌, 
* அறவா நீ யாடும்‌ போதடியின்‌£€ம்‌ நிற்க? (பெரியபுரா, காரைக்‌: 
00) என்றும்‌, 
புராணத்தில்‌, 
“திருவடி கண்டி தந்தால்‌ இறவாத பேரின்பம்‌ பெறலாம்‌ (கோயிற்‌: 
பாயி : 18) என்றும்‌, 


20 திருவாசக வியாக்கியானம்‌ 


சாத்திரத்தில்‌, 
: செம்மலர்‌ சோன்றாள்‌ சேரல்‌ ? (சிவஞான. 12-ம்‌ சூ.) என்றும்‌, 
சவெனடியைச்‌ சேரு முத்தி? (சவஞான$த்‌: 8: 12) என்றும்‌, * அண்ணலடி 
வணங்கி ' என்றும்‌ வருவன வற்றாற்‌ காண்க, 


அடிமைத்‌ திற அநுபூதிககுச்‌ சுருதி :-- 
வேதத்தில்‌, 

“என்ன புண்ணியம்‌ செய்தனை ' (திருஞான, 2: 242: 1) 
என்றும்‌, “ காதலாகி (திருஞான. ஈமச்சிவாய : 1) என்றும்‌, ' சம்பந்தன 
தமிழ்‌ வல்லவாடி பேணுதல்‌ தவமே? (திருஞான. 1: 10: 11) என்றும்‌, 
£ விண்டொழிர்தன ? (ஞானசம்ப, 2: 242, 2) என்றும்‌,  பழவடியார்‌ 
கூட்டம்‌ (இருவாச, 424) என்றும்‌, * அடியார்‌ ஈூவள்ளிருக்கும்‌ ” (இரு 
வாச. 890) என்றும்‌, * சீரடியார்‌ பணிகொள £ வென்றும்‌, ' எனையாண்டு 
கொண்டாடும்‌ பிரான்‌? (திருவாச. 18) என்றும்‌, ‘ தொண்டாலியலுஞ்‌ 
சுடர்க்‌ கமழலோன்‌ ” என்றும்‌, ' சலவாண்டென்னையாணடு கொண்டான்‌ ' 
என்றும்‌,  பொதுவினின்றீர்த்தென்னையரண்டேரன்‌ ' என்றும்‌ ; 

ஆகமத்தில்‌, 

 கூமென்பினிற்‌ கும்பிடலே ” (பெரிய திருக்கூட்டச, 8) என்றும்‌, 
( என்பொருட்டிவர்‌ செய்த திங்காயினு மிறையோ ஊன்பருச்செய்துமமோ ' 
(பெரிய : திருஞான : 708) என்றும்‌, ! அடியார்களில்‌ யானாராயணைவான்‌ ' 
(எறிபத்த : 19) என்றும்‌, ' திருத்தொண்டின்‌ உண்மையை அளவளாவி? 
என்றும, 

புராணத்தில்‌, 

்‌ பொன்னசலஞ்சேர்‌ பொருள்‌ ? (கோயில்‌: நடராச, 44) என்றும்‌, 

சாத்திரத்தில்‌, 

( இங்கள்‌ முடியார்ச்சடியோம்‌” என்றும்‌, இன்னும்‌ வருவன 
வற்றாற்‌ காண்க, 


முகவுரை 


பரமசிவன்‌ பெருங்கருணையினால்‌ கேவலாதீதமே 
உண்மையாடுய ஆத்ம க்களுக்கு அறிவு விளங்கும்‌ 
பொருட்டு விச்து மூன்று மாயைகளையும்‌ பிரேரித்து, அவை 
களின்‌ காரியமாய்த்‌ திருவருட்சக்திகளுடைய அதிட்டித 
மாய்த்‌ கத்துவாத்துவிகமாகிய பூக பெளதிக பேதங்களா 
யெ நித்தியாசமமாடுய கருவிகளைச்‌ சுதந்தரமாயெ கனு 
கரணாதிகளாகக்‌ கொடுத்து, கேவலா சகலப்படுத்திப்‌ பரி 
வல்கரா சன்னி மணிய அமாதியான பெருங்கருணேயினலே 
திருவுளம்‌ பற்றாகின்‌ ற 'உலகெல்‌ வேத நூலொழுக்கமென்ப 
தும்‌, “வேக நூல்‌ சைவதால்‌ என்ற இரண்டே நூல்களென்‌ 
அம்‌, வேதம்‌ பொதுநால்‌ உலகர்க்கென்றும்‌ அருளியவற்‌ 
அள்‌, அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ சதுர்வித 
உண்மையான பச புண்ணிய மிகுதியில்‌ தன்னையறியாமல்‌ 
ஒரு சிவ புண்ணியம்‌ வக்க முதிர்ச்சியால்‌ ஆகமம்‌ சிறப்பு 
நூல்‌, சத்தினிபா தர்க்கென் றும்‌ அருளியதால்‌, ஆகமங்கள்‌ 
இருபத்தெட்டும்‌ முப்பொருள்களாகிய பதி பசு பாசங்‌ 
களையே சொல்லும்‌. பரமசிவன்‌ து நிட்கள, சகள, சகளா 
களமாகிய திவ்ய அருளுருவங்களெல்லாம்‌ கணித்கணி முப்‌ 
பொருளாகவே இருக்கும்‌. பஞ்சகிருதீதியங்களும்‌ பஞ்சாட்‌ 
சரங்களும்‌ அப்படியே இருக்கும்‌. 
1. உலகியல்‌ வேதறூல்‌ ஒழுக்சம்‌ என்பதும்‌ 
நிலவுமெய்ச்‌ செறிவெ செறிய சென்பதும்‌. 

(பெரியபுராணம்‌ திருஞான. 820) 


2, வேதழால்‌ சைவழா லென்றிரண்டே நூல்கள்‌ 
வேறுரைக்கு தூலிவற்றின்‌ விரிக்த மால்கள்‌ 
ஆதிதூ லரா திம லன்றருநா லிரண்டு 
மா.ரணழால்‌ பொன ; சைவ மருஞ்சிறப்பு நாலாம்‌ 
நீதியினா னுலகர்ச்குஞ்‌ சத்‌ இிரிபா தர்க்கு 
நிகழ்த்தியது நீண்மறையி னொழிபொருள்வே தார்தத்‌ 
திதில்பொருள்‌ கொண்டுரைச்கு நூல்சைவம்‌ பிறதூ 
றிகழ்பூர்வஞ்‌ சிவாகமங்கள்‌ சித்தார்த மாகும்‌. 
(சவாஞானசித்‌. சுபக்‌, 8-ம்‌ சூ, 1 அத, 15,) 


22 திருவாசக வியாக்கியானம்‌ 


ஆகையால்‌, 
ஊனாடு யுயிராகி யவற்று ணின்‌ ற 
வுணர்வாடுப்‌ பிறவனைத்தும்‌ நீயாய்‌ நின்றாய்‌ ; 
யானேது மறியாமே யென்னுள்‌ வந்து 
நல்லனவுக்‌ தீயனவுங்‌ காட்டா நின்றாய்‌ ; 
தேனாறுங்‌ கொன்றையனே ! நின்றியூரா! 
திருவானைக்‌ காவிலுறை சிவனே ! ஞானம்‌ 
ஆனாய்கின்‌ பொற்பாத மடையப்‌ பெற்றே 
னல்லல்கொண் டடியே னென்செய்‌ கேனே ! 
| (திருகாவுக்‌. திருத்தாண்ட. திருவானைக்கா, 2) 
என்‌ பும்‌, 
உலகமே யுருவ மாக யோனிக ளு௮ப்ப தாக 
இலகுபே ரிச்சா ஞானக்‌ கிரியையுட்‌ காரண மாக 
அலஇூலா வுயிர்ப்பு லன்கட்‌ கறிவினை யாக்கி யைந்து 
நலமிகு தொழில்க ளோடு நாடக நடிப்ப னாதன்‌. 
(சவஞான?த்‌, சுபச்‌, ஐக்தாம்‌ சூத்‌, 7) 
என்னும்‌, 
அருள்கையால்‌ அம்முப்பொருளும்‌ விளங்கத்‌ தோன்‌ 
றம்போது, “ஏகன்‌, அகேகன்‌, இருள்‌, கருமம்‌, மாயை 
இரண்டு ஆச இவை யாரு தியில்‌ (திருவருட்பயன்‌ 6. 2) 
என்றும்‌, 
தேசமலி பொதுஞானச்‌ செவ்வொளியும்‌ திகழ்பதியாம்‌ 
ஈசனது நடத்கதகொழிலு மிலங்குபல வயிர த்தொகையும்‌ 
பாசமுமங்‌ கதுகழியப்‌ பண்ணுதிரு வெண்ணீறும்‌ 
ஆதிதிரு வஞ்செழுத்து மனாதியிவை யாறாக என்‌ றருளும்‌. 
(கோயிற்‌ புராணம்‌. பாயி, 20) 
என்றும்‌ கூறியபடி, இவ்வாறும்‌ அமாதி மித்யப்‌ 
பொருள்களாகவே இருக்கும்‌. 
இவைகளின்‌ விரிவு ஆகம குரு சம்பிரதாய வழியால்‌ 
உணரரப்பட்டுச்‌ சரியை இரியா யோகங்களைச்‌ செய்து வருகிற 
போது, குருபக்தியும்‌ சிவபூசையும்‌ அடியவர்கள்‌ சற்சங்கமும்‌ 
பலிக்கும்போது, மூல மல பரிபாக சத்தினிபாத இருவினை 


முகவுரை 28 


யொப்பு வந்து, சிவஞானத்தால்‌ ஞானகுரு உபதேச 
உண்மை அநுபவம்‌ பெற்று, சிவாகநந்த கிஷ்டைகூடி, 
அன்பே இன்பாங்காலம்‌ அகண்ட பரிபூரணமாகவும்‌, 
அட்டமூர்ததங்களாகவும்‌, தாவர சங்கம குருலிங்க சங்க 
மங்களாகவும்‌ தரிசனமாகிப்‌ பலன்‌ கொடுக்கும்போது 
திரிவித பசுகரணங்களெல்லாம்‌ சிவகரணமாய்‌ நிகழும்‌. 


அவ்வதுபவமாவன :-- 


பிரகிருதி மாயாகாரியமாய்‌, சத்தாயெ குணாந்தமாய்‌, 
அசத்தாகிய காயமானது ஞானாசாரியரது கோக்காதி ஏழு 
வித அட்டவித தீக்ஷா சமுககாரத்தால்‌, [கோப்பார்வையால்‌] 
சத்தாகிய காரண கர்த்தாக்கட்குக்‌ கருவியாய்‌ உண்மைச்‌ 
சரியைப்‌ பணியால்‌ எவ்விடமும்‌ சிவலோகமாகக்‌ காணும்‌ 
அஅ_அபவத்தால்‌, பிறவித்‌ துன்பத்துக்கு ஏதுவாகிய மாயா 
போகத்தில்‌ இச்சை வராது; வராகொழியவே மாயாமல 
நட்டம்‌. 


சுததமாயா காரியமாய்‌, கலாதி மாயாந்தமான போக 
காண்டமாடிய சதசத்தாயெ மனமானது ஞானாசாரியாரது 
ஞானவுபதேச உண்மையால்‌ சித்தாய, திருவருட்குக்‌ கருவி 
யாய்‌, உண்மைக்‌ கிரியை யோகப்பண்பினால்‌, எவ்விடமும்‌ 
சிவசம்றிதானமும்‌ சிவரூபமுமாய்க்‌ காணும்‌ அநுபவத்தால்‌ 
ஊழ்வினை உள்ளது; கர்த்தா முடிப்பிகரொர்‌' என்று 
அறியாததற்கு ஏதுவாகிய முன்னிலை வராது ; வராதொழி 
யவே கன்மமல்‌ நட்டம்‌. 


விக்துவின்‌' காரியமாய்‌, சுத்தவிததையாதி சிவானந்த 
மான பிரேர காண்டமாய்‌, சத்தாகய வாக்கானது ஞானா 
சாரியரது ஞானவுபதேசத்தால்‌ சிவாகந்த வநுபோக நிட்‌ 
டையால்‌ ஆன ந்தத்‌ திருவருளாய்‌ கின்று, உண்மை மெய்ஞ்‌ 
ஞானத்தால்‌ அகண்ட பரிபூரண சச்சிதாநந்த அத்துவித 
அகர்ய பரவெளியில்‌ தான்‌ அழியப்‌ பெற்ற சுகாதீதமாய்‌ 
வாழும்‌ அநுபவத்தால்‌, ஏபோவ நின்மல சாக்கிரொதிதம்‌ 
பிறந்து, சங்கல்பம்‌ கெட சுத்தமாயை நட்டமாகி அறியா 
மைக்‌ கேதுவாடிய மறதி நீங்கும்‌ ; நீங்கவே ஆணவமல நட்டம்‌. 


94 திருவாசக வியாக்யொனம்‌ 


இப்படிப்‌ பசுவுக்கென்றமைந்த மன வாக்குக்‌ காய 
மான திரிவித கரணங்களும்‌ சிவனுக்கு மன வாக்குக்‌ காய 
மான சிவலிங்கப்‌ பெருமான்‌, மெய்ஞ்ஞான குரு, உண்மை 
அடியார்கள்‌ என்னெற மூன்‌ ஜினுள்‌ நடமாடக்‌ கோவிலாயெ 
சங்கமம்‌ உண்மைக்‌ குருவே வாயாக, உயிரே சிவலிங்கமாக, 
அன்பே 'உபகரணமாக, வழுத்துதலே நைவேதனம்‌ பூசை 
யாக, சிக்கனை வெத்துக்கும்‌, வந்தனை சங்கமத்துக்கும்‌, 
வாய்மை குருவுக்குமாகச்‌ சர்வ சுதந்தரம்‌ திருவருளே எனக்‌ 
கண்டு, பஞ்சமலத்தின்‌ காரிய சக்திகள்‌ அநந்தமும்‌ நீங்கி, 
அழியாத மும்மலம்‌ சூரிய சம்கிகான இருள்போல்‌ அடங்க, 
சிவமன் றி வேறில்லையாய்ச்‌ சிவமாய்‌ வாழும்போது, அக்‌ 
காலத்து வெளிப்பட்டு விளங்கும்‌ சின்னமாக ஆகந்தபாட்ப 
மும்‌ புளகாங்தெமும்‌ விம்மலும்‌ தழுதழறலும்‌ பரவசமும்‌ 
மோகமும்‌ ஆடலும்‌ பாடலுமாக விருக்கும்‌. 

அப்பாடல்களாவன :-- 

ஆத்ம போதாதீத உள்ளத்திற்‌ ரோன் ரிய ஆனந்த 
மகிழ்ச்சி யெல்லாம்‌ வெளிப்பட்டு விளங்கும்‌ விளக்கம்‌. 
அப்படிப்பட்ட நாதாக்கள்‌ திருவாக்கின்‌ பொருள்‌ அப்படிப்‌ 
பேரின்பம்‌ பெற்றவர்கட்கே தெரியும்‌. அந்தத்‌ திருவாக்கு 
பதிவாக்கிெம்‌ ; அதைப்‌ பசுவாக்கியம்‌ என்று கினைத்தா 
௮ம்‌ சனன மரணத்துக்கே வித்தாம்‌. இவ்வுலகத்தில்‌ பதி 
வாக்கியம்‌ ஏதென்னில்‌ அநாதி முத்க அறிவுடையான்‌ 
திருவுளம்‌ பற்றிய ஆகம வேதங்களன்‌ றி, முன்சொன்ன 
பரிபாக சின்னம்‌ விளங்கும்படி போதிக்கிற ஞானகுரு 
மூர்த்தங்களாக வுள்ள சந்தான ஆச்சாரியர்‌, சமயாச்சாரியர்‌ 
இருவர்களில்‌ சந்தானவாச்சாரிமாகள்‌ திருவாக்கு சகள 
சாத்திரமாக விருக்கும்‌; சமயாச்சாரிமார்கள்‌ திருவாக்குக்கள்‌ 
தோத்திரமாக விருக்கும்‌. 


அவையாவன :— 


தேவாரம்‌, திருவாசகம்‌, திருச்சிற்றம்பலக்கோவை 
யார்‌, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம்‌, 


1. (பிம்‌) உபாதானமாக, 


முகவுரை 25 


காயிற்‌ புராணம்‌ ஆகியவை, இவை சைவத்துக்கும்‌, 
சிவபூசைக்கும்‌, அன்புரெறிக்கும்‌, அடிமைத்‌ திறததுக்கும்‌, 
சிவா பூதி நிட்டைக்கும்‌, உண்மைச்‌ சரியை இரியை யோக 
ஞான நிறைவுக்கும்‌, சிவாலய நித்திய நைமிததியததும்கும்‌, 
சிவகரிசன ததுக்கும்‌, அடியவர்‌ பூசைக்கும்‌ நியமமந்திரங்களாக 
விருக்கும்‌. 


தோதீதிரங்கள்‌ துறைகளில்‌ அமைந்தேயிருக்கும்‌. 
தோத்திரங்களில்‌ தறை சொல்ல வேண்டியதென்னெனில்‌, 
மகாத்திரமாவது அன்பினால்‌ நிகழ்ச்த மொழி. துறையை 
அன்பென்றும்‌ சொல்வதெப்படி யென்னில்‌, அன்பாவது 
தொடர்ச்சி யுடையோர்களிடத்தில்‌ வைத்த பற்று, பசு 
வானது கன்‌ றினிடத்து வைத்த இரக்கமென்றும்‌ சொல்ல 
லாம்‌. அந்த இரக்கத்தைத தொடர்ச்சியால்‌ உள்ள மட்டும்‌ 
வருணித்துப்‌ பாராட்டக்‌ கூடாது. நாயகன்‌ நாயடி இவர்‌ 
களின்‌ அன்புத்‌ தொடர்ச்சியை ஈானூறு விதமாகப்‌ 
பாராட்டி வருணிக்கக்‌ கூடமாதலால்‌ நாயன்மார்கள்‌ திரு 
வாக்குக்கள்‌ அப்படியே யிருக்கின்‌ றன. 


துறையாவது அன்பின்‌ முதிர்ச்சி என்றே கொள்‌ 
வது. இஃதன்‌ றி, உலகிற்‌ காணாகதற்குவமை கண்டதைக்‌ 
கொண்டு அறிவிக்கிறகன்‌ ரி வேறரொன்றால்‌ அறிவித்தாற்‌ 
புலப்படாது. மூர்த்திக்கு உவமை பெத்தம்‌) பேரின்பத்‌ 
துக்கு உவமை சிற்றின்பம்‌. அன்றியும்‌ பரமசிவன்‌ சுத்‌ 
காததுமாக்களுக்குத்‌ தமிழான்‌ ரர வேறோரு பாடையாலும்‌ 
நிரதிசயவின்பம்‌ பிறவாதென்று, திருவருட்பூமியாகிய 
தட்சிண திக்கில்‌ துவாதசாந்த சமட்டி வித்தியாபுரமான 
திருவாலவாய்‌ மதுரைத்‌ திருப்பதியில்‌ தெய்வப்‌ புலமை 
யாகிய பொய்யடிமையில்லாத புலவரான திருச்சங்கத்துள்‌ 
இறையஜயதரென்று தாமும்‌ ஒரு புலவராக எழுந்தருளி 
இருந்து, கற்கரருக்கு அஅக்கிரகம்‌ செய்யும்போது "இறை 
யலுர்‌ பொருள்‌ என்றே பஞ்சவிலக்கண த்தில்‌ பொருள திகாரக்‌ 
கருத்து முழுவதும்‌ இந்தத்‌ துறையே விளங்கும்படி சூத்திர 
மாகத்‌ திருவுளம்‌ பற்றினார்‌. 
தது இறையனார்‌ அகப்பொருள்‌, ட. 


26 திருவாசக வியாக்யெனம்‌ 


அத்துறைகளில்‌ நாயன்மார்கள்‌ அருள்செய்த தோத்‌ 
திரங்களில்‌ சில அறைகள்‌ வரும்‌. வாதவூடிகள்‌ அருளிய 
*கோவைத்திருவாசகத்தில்‌ அறைகள்‌ எல்லாம்‌ அடங்கும்‌. அத 
துறைகளுக்கு இலக்கணம்‌ விரிக்கிற்‌ பெருகும்‌. அவ்விலக்‌ 
கணமும்‌ துறைகளும்‌ உவமித்தற்கருவிகளே ; (உள்ளத்தில்‌ 
நிகழும்‌ அனுபோகத்துக்குப்‌ பக்குவமும்‌ பரிபாகமும்‌ 
உண்மை உபதேசத்தால்‌ சிவா£ந்த அநுபவம்‌ நிகழும்‌) 
௮ தவன்‌ றி, ஆதியக்கமான கதைபோலல்ல. உலகத்துறை 
போன்‌ நறிருந்தா லும்‌ சிற்றின்பப்‌ பொருளல்ல. பேரின்பப்‌ 
பொருள்‌ ; ஐந்து மிலமும்‌ காயகியும்‌ காயகனும்‌ தோழியும்‌ 
தோழனும்‌ மற்றுமுள கருவிகளும்‌ துறையும்‌ கொத்தும்‌ 
அமைந்திருப்பதைச்‌ சுத்தாவத்தை உபதேச சம்பிரதாய 
மெனக்‌ கொள்க. 


அவையடக்கம்‌ 


இனி, திருமெய்ஞ்ஞான தீ திருநெறித்தமிழாயெ தேவா 
ரதீதுக்கு குறுமுனி அடிகள்‌ சிவாலய மகாமுனிக்கு “ குருவுருவு ” 
(அகத்‌. தேவாரததிரட்‌ 1) முதலாக, வகைப்‌ பொருளாக, 
அகத்தியத்‌ திரட்டென்‌.று இருபத்தைந்து பதிகங்கள்‌ திருவுளம்‌ 
பற்றினார்கள்‌. இததிருவாசக அஅபூதிக்கு “முதல்‌ அகவல்‌ 
இறுதியில்‌ £ சொல்லிய பாட்டின்‌ பொருளுணர்ச்து சொல்லு 
வார்‌, செல்வர்‌ சிவபுரத்தி னுள்ளார்‌ சிவனடிகூழ்ப்‌, பல்‌ 
லோரு மேத்தப்‌ பணிந்து! என்ற வாக்கியப்‌ பயனான 
அநுபூதி விளங்கற்‌ சூத்திரமும்‌ “ஜம்பத்தொன்றாகவே 
பதிகக்‌ கருத்து விளங்க, ஆணிப்‌ பொன்னால்‌ மிளிர்மணி 
மதிட்டில்லை, மாணிக்கவாசகன்‌ மாசறு சொற்படி, அழயெ 
திருச்சிற்றம்பலமுடையான்‌ எழுதிய, திருவாசக தத அபூதியை, 
மிகத்தரு ஞான விரோதன்‌ குகனடி, யகத்துணர்‌ ஞான 
வகததியன்‌ றொகுத்தனன்‌, செகத்தறி வுடையோர்‌ தெளி 
தரற்‌ பொருட்டே ” எனவருளிய மகரவாக்கியப்‌ பயனை, 


1. திருசசிற்தம்பலக்கோலையார்‌. 
2. முதல்‌ அகவல்‌ என்பது சிவபுராணம்‌, 


3. திருவாசகப்‌ பதிகங்கள்‌ ஐம்பத்தொன்று, 


அவையடக்கம்‌ 27 


* ஊதுகாத லொளிவளர்‌ புற்றிடங்‌ கொண்ட 
பூதமி யாவையி னுள்ளலர்‌ போகென 
வேத மூலம்‌ வெளிப்படு மேதினிக்‌ 
காரகன்‌ மங்கையி தயக்க மலமான 
(பெரிய புராணம்‌. ஞான, ௦16) 


திருவருள்‌ மூலாதாரத்‌ திருப்பூங்‌ கோவிலின்‌ நிட்களமே 
சகளமான தேவாதிதேவ சீவரதீதின சிம்மாசன வீரகண்‌ 
டைய வீதிவிடங்க, சோமாக்கந்த ஸ்ரீவித்யாபீட வசை 
பையரச ஆடரவக்ஙெகிணி பூண்ட ஆழித்தேர்‌ வித்தகரான 
வசந்த உல்லாச கவந்தரு பேதங்‌ கடக்க தியாகப்பொரு 
ளாகிச்‌ செங்கழுகீர்‌ மாலை திருத்தோடு தரித்து அவை 
அலையத்‌ திருவடி கோவத்‌ திருமால்‌ முதலான தேவர்கள்‌ 
இறைஞ்ச, திருவணுக்க வன்றொண்டரான சுந்தர சுவாமி 
அடிமைத்‌ தோழமையடியார்‌ அநுபூதி பெறத்‌ திருப்பாவை 
யம்மன்‌ திருமாளிகைக்கு இருந்தபடி நின்றாடும்‌ திருவடி 
திருவீதியில்‌ காற்றமுற இருகால்‌ தூஅசெல்‌ லும்‌ அம்மாளிகை 
இடங்கொண்ட கலிசெல்லாத பராசத்தித்‌ தலமான செல்வத்‌ 
திருவாரூரின்கண பொற்பாதகமல ஆச்சாரிய பரம்பரையில்‌ திருவுருக்‌ 
கொண்ட சிவகுருநாதனை குருசுவாமியடிகள்‌ தாழ்வில்‌ சராசரங்‌ 
களெல்லாம்‌ சிவம்‌ பெருக்காஙின்‌ ற திருஞான சம்பக்கசுவாமி 
திருவவதாரம்‌ செய்யாகின்‌ ற மூவுருவும்‌ ஒருருவாய்‌ விளங்கிய 
பிரளய விடங்கப்‌ பெருமாள்‌ எழுந்தருளிய பன்னிரண்டு 
திருநாமத்‌ திருத்தலமான வேணுபுரத்தில்‌ திருவருள்‌ நல 
மொன்றுமிலா,5 அடியேன்‌ பேரில்‌ கருணை கூர்ர்து திருவாச 
கத்துக்குத்‌ திருவருள்‌ மூல அபூதியும்‌, அகத்தியச்‌ கூததிரக்‌ 
கருத்தும்‌, அலைக்குப்‌ பொழிப்புரை யறுபூதியும்‌ உப 
தேசிததபடி அடியேன்‌ சிவன டியாரான நாயன்மார்கள்‌ 
அஅக்கிரகப்படி பதவறுபூதியும்‌ நுட்பவநுபூதியும்‌ அவைக்கு 
எடுத்துக்காட்டலான சுருதியஅபூதியும்‌ சொல்‌ அகின்‌ றனன்‌. 


ல அவல வமயய கவை மக ய டஆவமை வெய்‌. —_—— மய. ல அலைவதை சட்டப்ப க 


4, (பி- ம்‌) ஊறு தவி பதால்‌ வன்ய்றிறிப்க கொண்ட 
ஆதுலாவிய சடைமுடி யையரைப்‌ பணிச்து 
நீறுவாழ்வென நிசழ்திருத்‌ தொண்டர்ச ளோடும்‌ 
௪மிலாத்திரு ஞான சம்பந்த ரங்‌ இருந்தார்‌, 


28 திருவாசக வியாக்க்யோொனம்‌ 


நாதாக்களே ! அடியேன்‌ மகத்தான அருள்வாக்யெத்‌ 
துக்கு வெள்ள றிவினற்‌ சொல்லும்‌ புன்சொல்லானது சில 
விடயமாயிருப்பகாலும்‌, (மணற்‌ சோற்றில்‌ கல்‌ ஆராய்வ 
தெப்படி ?' என்று திருவுளங்கொள்ளாது நஞ்சை அமு 
காகக்‌ கொண்ட பரமசிவன்‌ அடியார்கள்‌ ஆன கனாலே 
அடியேன்‌ சொல்வதான உரையநுபூதியையும்‌ கருண 
கூர்வகே கடன்‌. 


இவைக்கு அநுபூதி வேதத்தில்‌, 
கோழை மிட ராக்கவி கொளுமில வாக விசை 
[கூடும்‌ வகையால்‌ 
ஏழை யடி யா ரவர்கள்‌ யாவை சொன 


[சொன்மகிழு மீசனிடமாம்‌ 
(திருஞான பதிகம்‌ 829. திருவைகாவூர்‌ 1), 


என்‌ றருளியது காண்க, 


சாத்திரத்தில்‌, 

தொன்மையவா மெனுமெவையும்‌ நன்றாகா வின்று 
தோன்‌ றிய நா லெனுமெயையும்‌ தீதாகா துணிந்த 

நன்மையினார்‌ நலங்கொள்‌ மணி பொதியுமதன்‌ களங்க 
நவையாகா தெனவுண்மை நயந்திடுவர்‌ ஈடுவாம்‌ 

கன்மையினார்‌ பழமைவழக்‌ காராய்க்து தரிப்பர்‌ 
தவறுநலம்‌ பொருளின்கட்‌ சார்வா ராய்ம்து 

இன்மையினாற்‌ பலர்புகழி லேத்துவரே திலருற்‌ 
றிகழ்க்தனரே லிகழ்நதிடுவர்‌ தமக்கெனவொன்‌ 

[நிலரே, 


(சிவப்பிர, பாயிரம்‌, அவையடக்கம்‌) 
ள்ன்றமை காண்க. 
அரியகற்‌ மாசற்றார்‌ கண்ணுக்‌ கெரியுங்கா 


லின்மை யரிதே வெளிறு. 
(குதள்‌. பொருட்‌, 503). 


என்‌ றமை காண்க, 


அவையடக்கம்‌ 20 


எல்லார்க்கு ஈன்று யிருப்பதில்லை ; யாதொன்று 
மெல்லார்க்கும்‌ பொல்லாத தில்லை. 
(ஒழிவி. 17) 
என்றமையும்‌ காண்க. 


காயென்‌ றிரங்கும்‌ தலைவவோ வென்றும்‌, தமியனேன்‌ 
[துணைவவோவென் றும்‌, 

நாயினேனிருக்‌ த புலம்பினாலிரங்கு நலம்புரி பரமர்கன்‌ 
[கோயில்‌. 
(கருவூர்த்‌. கோயி, 8) 
என்பதையும்‌ (மன்றுள்‌ நடம்புரிவிக்கு மலர்ப்பதம்‌ கெரி 
விக்கும்‌' (கோயில்‌. பாயி, 28) என்பதையும்‌, : சிக்தையிங்‌ 
இதுவாயென்னாசை சொல்வழி கேளாது ' என்பதையும்‌ 
கொண்டு இவ்வுரைத்‌ துதி தொடங்கனேன்‌ எனக்‌ காண்க. 


இவ்வுரைக்கு எடுத்துக்காட்டலான பிரகரண வாக்யெச்‌ 
சுருதியில்‌ ஒவ்வொரு வாக்கியங்கள்‌ அவைக்கு அநுபூதி 
காட்டுவதன்‌ றியும்‌, இச்தத்‌ திருவாசக முதல்‌ வாக்கியப்‌ 
பதநுட்ப வறுபூதிக்குத திட்டாந்திரத்‌ தாட்டாந்திரப்‌ பொரு 


ளாகத 60 தோடு க (13 கூற்றா 1. (13 பித்தா (( புகை ன (( மெய்த்‌ 
தாறு”, “* ஒருருக்காண்டலே ”, ஞானத்தால்‌”, “படைக்கலம்‌ ”, 
* தில்லைவாழ்‌ *?, “ திருவளருலகெலாம்‌ ??,  பொன்வண்ணம்‌ ” இவ்‌ 


வருஸிப்‌ பாடல்களுக்கும்‌ கருத்து, பதம்‌, பொழிப்பு, அகலம்‌, 
எச்சம்‌, சம்பிரதாய உரை எமது குரு உபதேசப்படி அடி 
யேன்‌ சொல்வதை மற்றொன்று விரிக்கலெனக்‌ கொள்‌ 
ளாது அநுபூதியெனக்‌ கொண்டு சமய சந்தான ஆச்சாரிமார்கள்‌ 
திருவாக்குக்கள்‌ முழுதும்‌ இந்தத்‌ திருவாசகத்‌ திருவருட்பயன்‌ அநுபூதி 
யெனக்‌ காண்க, 


சிறப்புப்பாயிரம்‌ 
1 
திருப்பெருந்துறைவாச இராமசுவாமி பாரதி சொன்ன ழு. 


குறுமுனி யெழுகடலை யும்பருகும்‌ 
கொள்கைபோற்‌ றில்லையி னடஞ்செய்‌ 
துறுபவன மகஒழ்ந்‌ திருவுளச்‌ 
சிட்டங்குதவுமுத்‌ தரவினாற்‌ சிறந்த 
மறுவிலா விடையான்‌ நறிருவடிப்‌ 
பெருமை வாதவூரையன்முன்‌ வகுத்த 
சறுவநற்‌ கருத்தும்‌ தாண்டவராயன்‌ 
றகுமுரை செய்தனன்‌ றமிழால்‌. 


இதன்‌ கருத்து :-- 

ககரவித்யாபுரத்‌ திருத்தில்லை வாழும்‌ அடியார்கள்‌ 
இவ்வுரை யனுபூதி திருவுளங்‌ கொள்வதோ வென வுன்னித்‌ 
தருவுள ஓலை எழுதிப்‌ பொன்னம்பலவாணர்‌ சக்கிதியான 
முக்தி பஞ்சாட்சரப்படியில்‌ வைப்ப, ““வைப்புமாடென்று 
மாணிக்கத்‌ தொளியென்று மனத்திடை... ட (இருவர்‌ அதிசயப்‌. 1) 
என்று நையும்‌ அடி.கட்கிரங்கித க்கட்‌: கொண்டு ௮௬ 
ளோலை காட்டி ஆண்டருள்‌ செய்கதெனக்‌ காண்க. 


[ர்‌ 


தென்பாண்டி காட்டிலுளதாகிய மன்னார்‌ கோட்டைச்‌ 
சுந்தரலிங்க மூர்த்தி சொல்லியவை. 
வாசகமா முறைபாவாற்‌ சிவன்‌ றிருமுன்‌ றோதுதற்காய்‌ 
[வழுத்தும்ஞான 
நேசமிகு வாதவூ ரடிகளிரு வேறுஙினைம்‌ தன்பைமேவ 
லாசைபுரிந்‌ இயற்காழித்‌ தாண்டவராயக்‌ குரவஜக வந்தே 
தேசினுய ராரண நூல்விதிகொ டுரைசெய்‌ துலகைத்‌ 
[தேற்றினனே. (1) 


சிறப்புப்பாயிரம்‌ ol 


இதன்‌ கருத்து :- 
இப்பா வெழுவாய்‌, 4 இருவேறு நினைந்து '' என்ற 
மையால்‌ ; 


அவையாவன :-- 
திருதீதில்லையிலே ஞானமேசமிகு வாதவரடிகள்‌ 
குஞ்சிதபாக நகிட்டானுபூதி பெற்றிருக்கும்போது, இரு 
மதுரையில்‌ வாழும்‌ சோமசுந்தர சுவாமியம்மையுடன்‌ எழும்‌ 
தருளி, 4 தருவாகவஷூரடிகளே ! தேவரீர்‌! ஆத்ம போதாதித 
ஆனந்த அனுபூதி யாது?” என, “வாசகம்‌ ஆம்‌” என, 
£ அவை நாம்‌ வரைவோம்‌; அருள '' என, முறையே சிவன்‌ 


திருமுன்‌ ஒதுதற்காய வழுத்த, முன்னமே சிவசர்கிதி இரு 
முன்பாக வாசகமெனச்‌ சொல்லித்‌ தருக்கையாலெழுதும்‌ 
போது திருப்பாவாய்ச்‌ சொன்னோமே ; அவ்வுரை முற்றுப்‌ 
பெறத்‌ கரமே எழுக்கருளி அன்பே இன்பாக உரைத்த 
கெனக்‌ காண்க. 


கவவாத வூரர்செய்த கோவைதீதிரு வாசகச்‌ 
[செந்தமிழைத்‌ தானே 
நவவிதத்‌ தினுரைபகர்‌ வானா மெழுதி மாணாக்கர்‌ 
[சாமஞ்‌ சாற்றும்‌ 
புவனமிசை பெரிதலவென்‌ றம்பலத்தி னறையி 
னடம்புரிந்தோன்‌ காழிச்‌ 
சிவவுருத்‌ தாண்டவராய னென்னவசக்‌ தேயிவ்வுரை 
[யைதகெரி வித்கானே. (2) 


இதன்‌ கருத்து :-- 
திருவாதவூரடிகளாகிய மாணிக்கவாசக சுவாமியார்‌ 
அருளிச்‌ செய்த கோவைத்‌ திருவாசகத்துக்குச்‌ சொற்படி 
திருச்சிற்றம்பலவாணரென ஒப்பம்‌ வைப்பது நீதியன்‌ 
றென்று தமது திருகாமமே பெறத்‌ தில்லைத்‌ தாண்டவ 
ராசரே யெழுதிய மூலப்பாவுக்குக்‌ காழித்‌ தாண்டவராசனே 
உரையெழுதியதே எனவருளிய கருணேயெனக்‌ காண்க. 


82 திருவாசக வியாக்கியானம்‌ 


ஆகம புராணசம்‌ பிரதாய மெய்க்‌ நா லருமறைக 
[எனைத்தும்‌ ஞானத்‌ 
தேகதிரு வாசகமா முறையின்‌ னூாற்பொருள்‌ 
[சவனென்‌ றெடுத்துக்‌ காட்டும்‌ 
பூகம்வளர்‌ வாதவூ ரடிக ளிரண்டா முகஞ்செய்‌ 
[புனிதப்‌ பாவை 
யோகைபெறு கலியினிற்‌ ருண்டவ ராய னென்ன 
[வும்வக்‌ துரைசெய்‌ தானே. (8) 


இதன்‌ கருத்து :-- 

“ஞானத்‌ திருவாசகத்துக்கு உரை யாது?” எனத்‌ 
திருவாகவூடி களைத்‌ தில்லையில்‌ வாழும்‌ அடியார்கள்‌ வினவ, 
மாணிக்கவாசக சுவாமியார்‌ குஞ்சிகபாத பரசாயுச்சிய முத்தி 
பெறுவகான பூரணத்‌ தொன்‌ றினென்றாத கோர்‌ கூறிக்‌ 
சரும நிலையான தால்‌, அப்போது உள்ளபடி கண்ட கஞ்‌ 
சதபாகமே உரை என அருளிய இரண்டாமுகக்‌ காலம்‌ ; 
அவை இக்கலியுகம்‌ ௫௯௪௫, சரலிவாகனம்‌ ௧௭௫௯, இவை 
யிற்‌ செல்‌.லும்‌ செய வருடம்‌ மகர மாசம்‌ பூச ஈரளில்‌ தில்லை 
அம்பலவாணர்‌ சக்கிதியில்‌ துவக்கி, அதற்கடுத்த மன்மத 
வருடம்‌ மார்கழி மாதம்‌ 10௨ பன்னிரு திருநாமம்‌ பெற்ற 
சிகாழியில்‌ எழுதி முற்றுப்பெற்றது. அவை அவைக்கடுதக 
இருபத்தாரும்‌ இஃதியில்‌ தில்லைச்‌ சிற்றம்பலவாணர்‌ சக்கிதி 
யில்‌ திருவுளவோலை அருளியபடி இவ்வுரை அடியார்கள்‌ 
திருச்சபையிலே வாசித்து அனுபூதியான தெனக்‌ காண்க. 


திருச்சிற்றம்பலம்‌. 


டெ 


திருவாசகக்‌ கருத்து அனுபூதி 


திருவாசகம்‌ என்பதின்‌ திருவருள்‌ விநியோகம்‌ அருளிச்‌ 
செய்யப்‌ புகுகின்ற அ. திரு என்பது அருள்‌ ; வாசகமாவது 
அதன்‌ வாக்கு. அருள்வாக்காவன வேதாகமங்கள்‌. வெ 
வாக்கியமாக விருக்காலும்‌ இவ்வாக்கன அ பெருமை அவை 
களின்‌ பயனாகவே இருக்கும்‌. பயனாவது பதமுத்தியிற்‌ 
சொல்லும்‌ பரிபாக அன்பினது முடிவோ ஆனந்த 
மகிழ்ச்சியாகவே இருக்கும்‌. திருவாசகத்தில்‌ ஆனந்த 
மகிழ்ச்சி எப்படியிருக்குமென்னிற்‌ பரமுத்தியினின்‌ று சிவ 
கரணமாட உணர்த்தி யுணரும்‌ வாக்குக்களாக விருக்கும்‌. 
அவ்வாக்குக்கள்‌ உலகத்திலுள்ள பெததாதமாக்கள்‌ வறு 
மைப்பட்ட காலத்தில்‌ இரக்து கூறும்‌ வாக்குக்கள்‌ போல 
விருக்கும்‌. அப்படியிருப்பானேனென்னில்‌, அருளாய்‌ 
நின்று அடிமைத்‌ திறம்‌ பெற்றவர்கள்‌ திருவாக்குக்கள்‌ 
பெறாதவர்களின்‌ மருள்‌ வாக்குப்‌ போல விருக்கும்‌. பேரா 
னந்தத்தில்‌ இரத்தற்கு உதாரணம்‌ சொல்லில்‌, வறுமையன்‌ 
சொல்‌ போல விருக்கும்‌. மாயாகாரியமாகிய விடயத்தினால்‌ 
மயங்குகிறதே சிவமயக்கத்துக்குத்‌ இட்டார்திரம்‌ சொல்ல 
வேண்டும்‌. அன்றியும்‌, மனசைப்‌ பார்த்துச்‌ சொல்லுகிறது 
போல விருக்தாலும்‌ உலகத்திலுள்ள ஆன்மாக்களுக்கு 
அனுக்கிரகமாகத்‌ திருவுளம்‌ பற்றுகையால்‌ அருள்வாக்கிய 
மான திருவாசகமென்று பெயர்‌ கொண்டது. 


அத்திருவாசகத்தில்‌ சுததான்‌. மாக்கள்‌ அனுபவ முறை 
களெல்லாம்‌ விளங்கச்‌ சொல்லுமிடத்துச்‌ சில துறைகளாக 
வும்‌, பிரிவு வருத்தங்களாகவும்‌, பெற்ற மதிழ்ச்சிகளாகவும்‌, 
பெற வேண்டிய வரங்களாகவும்‌, இன்பம்‌ எக்காலத்திலும்‌ 
உள்ளத்தில்‌ விளங்கும்‌ பொருட்டாகவும்‌ இருக்கும்‌ ; இன்‌ 
னும்‌ அவை பரமசிவன்‌ பெருங்கருணேயும்‌, ஆன்மாக்‌ 
களின்‌ சுதந்தர ஈனமும்‌, அடிமை யியல்பும்‌, பிரியாத 
கிட்டையும்‌, அனுபவம்‌ வக்க வழி தெரியாமையும்‌, சும்மா 


திரு 


34 திருவாசக வியாக்கியானம்‌ 


இருப்பதுவும்‌, முப்பொருளும்‌ நிற்கும்‌ நிலைமையும்‌, பசு 
பாசங்கள்‌ நீங்கும்‌ தன்மையும்‌, பன்னிரண்டு சிவஞான 
போதக்கருத்தும்‌, சிவகரணமே பரமுத்தி என்பதும்‌, 
உண்மைச்‌ சரியை, திரியை, யோச ஞானப்‌ பணியும்‌, 
பசுகரணமே சிவகரணம்‌ என்பதும்‌, வேதாக்க அத்துவித 
நிலையும்‌, சுத்த சைவ இத்காந்க சிவாகமாந்தச்‌ சிறப்பும்‌, 
புராணுந்தப்‌ பாராட்டும்‌, உருயுடை, கலே உண்மை யென்ப 
தும்‌, அன்‌ பின்‌ முதிர்ச்சியும்‌, பார்முழு தும்‌ பரப்பிரம சந்நிதி 
யாமென்பதும்‌ அருளியமை காண்க. 


டெ 
சிவமயம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
திருவாசகம்‌ 
1. சிவபுராணம்‌ 
(திருப்பெருந்துறையில்‌ அருளியது) 


சிவனது ௮சாதி முதைமையான பழமை 
(சலீவெண்பா) 

திருச்சிற்றம்பலம்‌ 
நமச்சிவாய வாஅழ்க நாதன்றாள்‌ வாழ்க 
இமைப்பொழுது மென்னெஞ்சில்‌ நீங்காதான்‌ காள்வாழ்க 
கோகழி யாண்ட குருமணிகன்‌' காள்வாழ்க 
ஆகம மாதிகின்‌ றண்ணிப்பான்‌ தாள்வாழ்க 
ஏக னகேக னிறைவ னடிவாழ்க 5 
வேகங்‌ கெடுக்காண்ட வேந்த னடிவெல்க 
பிறப்பறுக்கும்‌ பிஞ்ஞகன்‌ றன்‌ பெய்கழல்கள்‌ வெல்க 
புறத்தார்க்குச்‌ சேயோன்றன்‌ பூங்கழல்கள்‌ வெல்க 
கரங்குவிவா ருண்மகிழுங்‌ கோன்‌ கழல்கள்‌ வெல்க 
சிரங்குவிவா ரோங்குவிக்கும்‌ ரோன்‌ கழல்வெல்க 10 
ஈச னடிபோற்றி எந்தை யடிபோற்றி 
தேச னடிபோற்றி சிவன்சே வடிபோற்றி 
நேயத்தே நின்ற நிமல னடி போற்றி 
மாயப்‌ பிறப்பறுக்கு மன்ன னடிபோற்றி 
சீரார்‌ பெரும்துறை£ம்‌ தேவ னடிபோற்றி 15 
ஆராத இன்பம்‌ அருளு மலைபோழற்றி 
இவனவனென்‌ சிந்தையுள்‌ நின்ற அதனால்‌ 
அவனரு ளாலே அ௮அவன்றாள்‌ வணங்கிச்‌ 
சிந்தை மகிழச்‌ சிவபுரா ணந்தன்னை 
முந்தை வினைமுழுதும்‌ ஓய வுரைப்பனியான்‌ 20 
கண்ணுதலான்‌ தன்‌ கருணைக்‌ கண்காட்ட வந்தெய்தி 
எண்ணுதம்‌ கெட்டா எழிலார்‌ கழலிறைஞ்‌ 
விண்ணிழைக்து மண்ணிறைந்து மிக்காய்‌ விளங்கொளியாய்‌ 


36 திருவாசக வியாக்யொனம்‌ 


எண்ணிறர்‌ தெல்லை இலாதானே நின்பெருஞ்சீர்‌ 
பொல்லா வினையேன்‌ புகழுமா ரென்‌ றறியேன்‌ 
புல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 

பல்விருக மாப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிக்‌ 

கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்க்‌ கணங்களாய்‌ 
வல்லசுர ராகி முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 

செல்லா௮ மின்‌ றவித்‌ தாவர சங்கமத்துள்‌ 

எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்தளைத்தே னெம்பெருமான்‌ 
மெய்யேயுன்‌ பொன்னடிகள்‌ கண்டின்‌ று வீடுற்றேன்‌ 
உய்யவென்‌ னுள்ளத்துள்‌ ஓங்கார மாய்கின்‌ ற 
மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள்‌ 

ஐயா வெனவோங்கி ஆழ்க்தகன்‌ ற நுண்ணியனே 
வெய்யாய்‌ தணியாய்‌ இயமான னாம்விமலா 
பொய்யா யினவெல்லாம்‌ போயகல வந்தருளி 
மெய்ஞ்ஞான மாக மிளிர்கின்‌ ற மெய்ச்சுடரே 
எஞ்ஞான மில்லாதேன்‌ இன்பப்‌ பெருமானே 
அஞ்ஞானம்‌ தன்னை அகல்விக்கு நல்லறிவே 

ஆக்க மளவிறுதி யில்லாய்‌ அனை த துலகும்‌ 
ஆக்குவாய்‌ கரப்பா யழிப்பா யருள்‌ கருவாய்‌ 
போக்குவா யென்னைப்‌ புகுவிப்பாய்‌ கின்‌ ரழும்‌ரின்‌ 
நாற்றத்தி னேரியாய்‌ சேயாய்‌ ஈணியானே 

மாற்ற மனங்கழிய நின்‌ ற மறையோனே 
கறந்தபால்‌ கன்னலொடு நெய்கலந்தாற்‌ போலச்‌ 
இறந்தடியார்‌ சிந்தனையுள்‌ தேனூறி நின்‌ 

பிறந்த பிறப்பறுக்கும்‌ எங்கள்‌ பெருமான்‌ 
கிறங்களோ ரைந்துடையாய்‌ விண்ணோர்க ளேதத 


மறைந்திருக்கா யெம்பெருமான்‌ வல்வினையேன்‌ தன்னை 


மறைந்திட மூடிய மாய இருளை 

௮ றம்பாவ மென்னும்‌ அருங்கயிற்றாற்்‌ கட்டிப்‌ 
புறந்தோல்போர்த்‌ தெங்கும்‌ புழுவழுக்கு மூடி. 
மலஞ்சோரு மொன்பது வாயிற்‌ குடிலை 
மலங்கப்‌ புலனைந்தும்‌ வஞ்சனையைச்‌ செய்ய 
விலங்கு மனத்தால்‌ விமலா வுனக்குக்‌ 
கலந்தவன்‌ பரகிக்‌ கசிந்துள்‌ ஞருகும்‌ 


29 


50 


35 


40 


45 


95 


சிவபுராணம்‌ 57. 
நலந்தா னிலாத சிறியேற்கு நல்கி 


நிலந்தன்மேல்‌ வந்தருளி நீள்கழல்கள்‌ காட்டி 

நாயிற்‌ கடையாய்க்‌ இடச்த அடியேற்குத்‌ 60 
தாயிற்‌ சிற்த தயாவான கத்துவனே 

மாசற்ற சோதி மலர்க்த மலர்ச்சுடரே 

தேசனே தேனா ரமுதே சிவபுரனே 

பாசமாம்‌ பற்ற றுத்துப்‌ பாரிக்கும்‌ ஆரியனே 

நேசவருள்‌ புரிந்து நெஞ்சில்வஞ்‌ சங்கெடப்‌ 05 
பேராது நின்‌ ற பெருங்கருணேப்‌ பேராறே 

ஆரா வமுதே அளவிலாப்‌ பெம்மானே 

ஓராதா ருள்ளத்‌ தொளிக்கும்‌ ஒளியானே 

நீரா யுருக்கியென்‌ னாருயிராய்‌ நின்றானே 

இன்பமும்‌ துன்பமு மில்லானே யுள்ளானே £0 
அன்பருக்‌ கன்பனே யாவையுமா யல்லையுமாம்‌ 

சோதியனே அன்னிருளே தோன்றாப்‌ பெருமையனே 
ஆதியனே யந்த நடுவாகி யல்லானே 

ஈர்த்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே 
கூர்ததமெய்ஞ்‌ ஞான ததாற்‌ கொண்டுணர்வார்‌ தங்கருத்தின்‌ 
நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணாவே 
போக்கும்‌ வரவும்‌ புணர்வுமிலாப்‌ புண்ணியனே 

காக்குமெங்‌ காவலனே காண்பரிய பேரொளியே 
ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்‌ காய்கின்‌.ற 

தோற்றச்‌ சுடரொளியாய்ச்‌ சொல்லாத நுண்ணுணர்வாய்‌ 80 
மாற்றமாம்‌ வையகத்தின்‌ வெவ்வேறே வந்தறிவாம்‌ 
தேற்றனே தேற்றத்‌ தெளிவேயென்‌ சிந்தனையுள்‌ 

ஊற்றான வுண்ணா ரமுதே உடையானே 

வேற்று விகார விடக்குடம்பி னுட்டுடப்ப 

ஆற்றேனெம்‌ மையா அரனேயோ என்றென்று 85 
போற்றிப்‌ புகழ்க்திரும்து தழொய்கெட்டு மெய்யானரை 
மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே 

கள்ளப்‌ புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே 

நள்ளிருளில்‌ ஈட்டம்‌ பயின்றாடு நாதனே 


58 திருவாசக வியாக்கியனம்‌ 


தில்லையுட்‌ கூத்தனே தென்பாண்டி காட்டானே 90 
அல்லற்‌ பிறவி யறுப்பானே ஒவென்று 

சொல்லற்‌ கரியானைச்‌ சொல்லித்‌ திருவடிக்கழ்ச்‌ 

சொல்லிய பாட்டின்‌ பொருளுணர்ந்து சொல்லுவார்‌ 
செல்வர்‌ சிவபுரத்தி னுள்ளார்‌ சிவனடிக்கீழ்ப்‌ 

பல்லோரு மேத்தப்‌ பணிந்து. 95 


திருச்‌சிற்றம்பலம்‌ 


டே 
திருவளர்‌ பெருந்‌ தை றச்‌ சவோன்மதகன்‌ அருளிய 
திருவாசகச்‌ சிவபுராணம்‌ 


அகத்திய மாமுனியடிகள்‌ அருளிய அ.அபவச்‌ சூத்திரம்‌ 
அநாதியுடனா நின்மல சிவனுடைய 
அநாதி முறைமையான பழமை 


பொழிப்பனுபூதி உரை 


சிவபுராணமான திருவருள்‌ விநியோகம்‌ அருளிச்‌ செய்‌ 


பப்‌ புகுகின்‌ றவாவன ட்‌ 


இதன்‌ அனுபூதிக்குப்‌ பொழிப்பனுபூதி யாவன :-- 
சிவனது பெருங்கருணேயாகிய அகாதியான சச்சி 
தானந்த முறைமை, அவற்றுள்‌ வேதாகம புராண சாத்திர 
சுதத சைவ அபேத அத்துவிக சித்தாந்த சம்பிரதாய 
அனுபவம்‌ முழுதும்‌ அடங்கும்‌ தன்மைக்குச்‌ சிவபுராணம்‌ 
என்னு பெயராயிற்று. 


மூல இலக்கணமாஇய பாவிலக்கணங்களுக்குள்‌ அதி 
வர்ணமாகிய விப்பிர வர்க்கமானபடியினாலே கலிவெண்பா 
வாகத திருப்பெருந்‌ துறையில்‌ ஓதிய கடவுள்‌ வாழ்த்து. 


மங்கல வாக்கியமும்‌, பாயிரமும்‌, திருவாசகம்‌ முழுதி 
௮ள்ள பொருளும்‌, சாத்திர முடிவில்‌ அருளிய *: அணைக்‌ 
தோர்‌ தன்மைக்‌ ! கருத்தின்‌ பயனும்‌, அடங்கும்படி பஞ்சாக்‌ 
கரத்தை முன்னாக வைத்தது. ஜவகையாக நின்ற முறைமை 
களையும்‌, எண்வகையாக நின்ற முறைமைகளையும்‌, அதித 
தலை உணாததியது. 


நாதன்றாள்‌ வாழ்க என்பது முதல்‌ ஜநீதும்‌ நாதாதியா 
நின்‌ ற முறைமை. 


க க்‌ ல்‌ க ல பவ பெண வைனை ட பட அவவ கைன அனர்‌. ee அணா அ, மகக ரை 


1. திறாவுள்ளக்கருத்து :--சிவனது அருவ நிலைமை கூறுதல்‌. 


40 திருவாசக வியாக்கயொனம்‌ 


வேகங்‌ கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க (6) என்பது 
ஜம்தும்‌ பஞ்ச மல நிவர்த்தி பண்ணின சுருத்துதி. 

ஈசனடி போற்றி (11) என்பது முதல்‌ எட்டும்‌ சிவனது 
காருண்யமாகிய அட்ட குணங்களையும்‌ அதித்தது. 

சிவனவனென்‌ சிந்தையுள்‌ நின்ற (17) என்பது முதல்‌ 
வணங்கி (18) என்பது வரை அபேகமாக கின்று அனுக்கிர 
கம்‌ பண்ணிச்‌ சிவகாருண்ணியத்தனலே அவ்வருளாய 
நின்‌ று வணங்கியது. 

சிந்தை மகிழ (19) உரைப்பனியான்‌ (20) என்றது, சிவ 
புராணத்கைச்‌ சொல்லுவானேனெனில்‌ பஞ்ச மலத்தடை 
களும்‌ நீங்கு உயிரானது பேரானக்தத்தைப்‌ பெற்று இன்ப 
சுகமடையும்‌ பொருட்டுச்‌ சொல்லுகின்றது என்றது கருத்து. 

கண்ணுதலான்‌ தன்கருணை (21) முதல்‌, இறைஞ்சி (22) 
காறும்‌ சுயகுருவாய்‌ வந்த ஆசாரியரைத அதிததது. 


அவையாவன :-- 

“பரம்பொருளாகிய சிவன்‌ தன்‌ பெருங்கருணையை 
அறிவித்தற்கு ஞான குருவாய்‌ எழுக்தருளின திருப்பெருந்‌ 
துறைக்‌ குருவை நமக்கரித்து இப்புராணத்தைச்‌ சொல்லு 
வேன்‌ ” என்பது கருத்து. 

ஆதலால்‌, 

புராணம்‌ முழுதும்‌ ஆறு வாக்கியங்களுள்‌ அடங்கும்‌. 
அப்பாலுள்ள அ கருணையைக்‌ துதித்தற்‌ பொருட்டு. 

நின்பெருஞ்சீர்‌ (24) முதல, பல்லோரு மேத்தப்‌ பணிந்து (95) 
காறும்‌ தோத்திரமும்‌ இப்புராணததின து பெருமையும்‌, 
இப்பொருட்‌ பயனை உணர்வோர்‌ உணர்த்துவோர்‌ பயனும்‌ 
அருளிற்று. 

விண்ணிறைந்து (23) முதல்‌ எல்லையிலாதான்‌ (24) என்பது 
காறும்‌ மகாவாக்கியப்‌ பொருளாதலால்‌ சகல வேதாந்தப்‌ பொரு 
ளான சைவ சித்தாந்த சிவபுராண சாத்திர சம்பிரதாயப்‌ 
பயன்களும்‌ அடங்கியிருப்பதை உபதேசத்தால்‌ அனுபூதி 
பெறத்‌ தக்கதெனக்‌ காணக, 


1. நமச்சிவாய வாழ்க 


பொருள்‌ 
பதப்போருள்‌ 
நமச்சிவாய வாழ்க என்ற இருவருள்‌ விநியோகம்‌ 
அருளிச்‌ செய்யப்‌ புகுகின்றவாவன. *வாழக்கடவ ' 
கென்று பெரியோர்கள்‌ ஆசீர்வாதம்‌ பண்ணுதலைப்‌ போல, 
“பஞ்சாக்கரம்‌ வாழ்க ' என்று அருளியது. பிறர்‌ ஆசீர்‌ 
வாகமன்்‌று. பரமசிவனை கோக்க, “ ஜவகைப்‌ பொருளா 
இய தேவரீர்‌ ! அடியேனிடத்து அபேதமாகத தானாய்‌ நிற்‌ 
கும்‌ முறைமை பிரியாதிருக்க அருள்க ”' என்பது கருத்து. 
நுட்பப்போருள்‌ 
அநாதி காரணமாகவும்‌, சர்வ வியாபகமாகவும்‌, உயிர்க்‌ 
குயிராகவும்‌, அறிவாகவும்‌ இருக்கும்‌ தன்மைகளை ஐவகை 
களாக உணர்தீதினது, ஐவகை யென்று திருகாமப்‌ 
பொருளைப்‌ பன்மையாகச்‌ சொல்ல வேண்டுவதென்‌ 
னெனின்‌, பதி பசு பாசமான முப்பொருளும்‌ அடங்கு 
கையால்‌, 


அடங்குதலாவன :-- 
இறைசத்தி பாச மெழின்மாயை யாவு 
யுறஙிற்கு மோங்காரத துள்‌. 
(திருவருட்பயன்‌ 9: 2) 


இவை ஒரு பொருளாய்‌ நின்ற முறைமை. 


முப்பொருள்‌ ஒன்றாமோ வெனில்‌, ஒன்றாகாவிட்டால்‌ 
பரமசிவனுக்குச்‌ சாட்குணியமில்லை. மூன்றும்‌ ஒரு பொரு 
ளாயிருக்தாலல்லது பரமுத்தி கூடாது. பரமுத்தியிற்‌ கண்ட்‌ 
தொன்றே; வேறின்று; ஆகையால்‌ அப்பொருளும்‌ 
ஒன்றே. அதுவே வேதாந்தப்‌ பரப்பிருமவதது. அது 
புலப்படாவிட்டால்‌ இலாபமில்லை, ௮து புலப்படுவது எப்படி 
யென்னில்‌, திருநூமமான பஞ்சாக்கரம்‌ பரமசிவனுக்குச்‌ 
சதா ௩டனத்‌ திருமேனியான தால்‌, தகரவிதயா மந்திர 


42 திருவாசக வியாக்கியானம்‌ 


சொருபமாயிருந்த பரமரகசியப்‌ பொருளை ஞானகுரு உப 
தேசத்தால்‌ அனபூதிபெற வெனக்‌ காண்க. 


பரமுத்தியிலுள்ள நிட்டை யொன்றுமே பஞ்சாக்கர 
நடன மென்‌ றறிக. 


. அட்சரசேர்வை விதியினால்‌ முப்பகமென் று தன்மை 
படர்க்கை முன்னிலையினாலே உச்சாரணக்‌ இிரமத்துக்கு 
வைத்து எழுத்துக்கூட்டித்‌ இருகாமம்போல்‌ விளங்கு 
மாகையால்‌, இறையருளுருவாய்‌ கிட்டைகூடி, காவால்‌ அதி 
யாது, உச்சரியாது, உணராது, உயிராது, நாவால்‌ அதிதது 
உச்சரித்து உணர்ந்து இருந்தபடி அறிந்து அனுபூதி 
கொள்க. 


இப்போதருளிய சம்பிரதாய நிட்டைக்குத்‌ திருஞான 
சம்பற்தச்‌ கண்ணுடைய வள்ளலார்‌ அருளிய சிவானந்தமாலை 
யில்‌ பஞ்சாக்கர தரிசன முடிவில்‌ ஞான மகடூஉ முன்னிலை 
மில்‌ வைத்து, 


நாவார வஞ்செழுத்தை யோதினர்க்‌ கென்றுரைத்தீ 
ரோவாத மூத்தரெலா மோதுவகென்‌  பாவாய்கேள்‌ 
சொல்லிறந்த வஞ்செழுத்கைச்‌ சொல்லிற்கு வுண்மையிலே 
சொல்லிறக்து கின்றோது வார்‌. 

(சிவானந்த. 329) 
என்‌ றமை காணக. 


(11) பஞ்சாக்கர வகைகள்‌ 


கேட்டல்‌, சிந்தனை, தெளிதல்‌, நிட்டை பொரும்தினவர்‌ 
களுக்கு வாசனாமலம்‌ தீர்தற்கு உபாய நிட்டையாக மெய்ஞ்‌ 
ஞான குரு உபதேசித்த பஞ்சாக்கரக்‌ கிரமத்தில்‌ தூல 
பஞ்சாக்கரம்‌ பதினைந்து; சூட்சும பஞ்சாக்கரம்‌ பதினைந்து, 
மூக்கலைப்‌ பிரணவம்‌, ஐங்கலைப்‌ பிரணவம்‌, சோடசகலாப்‌ பிரசாந பஞ்‌ 
சாக்கரம்‌, பரமுத்தி நிலைப்‌ பஞ்சாக்கரம்‌ இவ்விதமாக இருப்பது. 


நவச்சிவாய வாழ்க 40 


அவையாவன :-- 

ஜம்பத்தோரக்கரத்தில்‌ அகாரத்திற்‌ பிறந்த அகராதி 
பதினாறெழுத்தும்‌ பிரமாங்கம்‌ என்று நீக்கு, உகாரத்திற்‌ 
பிறந்த ககராதி விட்டுணுவங்கமான இருப ததைந்தெழுத்தில்‌ 
சுன்னாகிய நமவென்ற இரண்டெழுத்தம்‌ விட்டுணுவுக்குச்‌ 
சிவனை கமக்காரம்‌ பண்ணுதற்றெழிலாதலால்‌ கூட்டி, அப்‌ 
பால்‌ விக்துகாதமாகிய மகரத்தில்‌ கோன்‌ றிய ருத்திராங்கம்‌, 
மகேசுவராங்கம்‌, சதரசிவாங்கமான பத்தெழுத்தினுள்‌, 
சிகார, வகார மகாரங்களைக்‌ கூட்டிச்‌ சிவாயநம என்பது 
சுருதி. 


( பிரம விட்டுணுக்கள்‌ முகலாயுளளார்‌ நமக்கரிக்கைக்‌ 
குத்‌ தேவனாயுள்ளான்‌, நின்மலன்‌, ஆகிய சிவன்‌, அவன்‌ 
பொருட்டு ஈமக்காரம்‌ ' என்று சத்ததீதுக்கு அர்த்தமாய்‌, 
வெளிப்பொருளாய்‌, யார்க்கும்‌ தெரியாததாயும்‌, அட்டாங்க 
யோகத்துக்கும்‌, சகலமான ஸ்ரீவிததை, தகரவிததை, 
தற்திர மந்திர இரியைகளுக்கும்‌ மூலாதாரமாயும்‌ விளங்கும்‌. 
தூல சூட்சுமங்‌ கடந்த பிரசாததீதில்‌ துவாதசகலாப்‌ பிராசாத 
மென்றும்‌, அட்டாக்கரமென்றும்‌, சோடசகலாப்‌ பிராசாதமென்‌ 
அம்‌ கூறப்படும்‌. அதில்‌ 'மேதைகலை, அற்கிசகலை, விடகலை, 
விந்துகலை, . அர்த்தசந்திரகலை, நிரோதிகலை, நாதகலை, நாதாந்தகளை, 
சத்திகலை, வியாபினிகலை, *வியோமரூபிணிகலை, *அனந்தகலை, *அநாதி 
கலை, £அனுசிருதகலை, £சமனுகலை, உன்மலகலை என்ற இக்கலைகள்‌ 
பதினாறு. வியோமரூபிணி என்ற கலை முதல்‌ காலும்‌ நீங்கு, 
மிஞ்சியிருப்பவை துவாதசகலாப்‌ பிரசாதம்‌. 


இக்கலைகளுக்குக்‌ குணங்களும்‌ அடையாளங்களும்‌ 
மாத்திரைகளும்‌, அத்துவாக்களும்‌ அடங்கியிருப்பகான 
கலையே சிவயோக சமாதியெனக்‌ காண்க. 
1. இங்குச்‌ கூறப்பெற்ற 16 கலைகளையும்‌ பிரசாத கலைகள்‌ என்பர்‌, 
(பி ம்‌) 2. வியோமருபைகலை, 
௦, அனம்தைகலை, 
4, அநாதைகலை, 
5, அசசசிருதைகலை, 
0, சமனைகலை, 


a4 திருவாசக வியாக்யொனம்‌ 


அபேத சிவஞான நிட்டைக்குப்‌ பரமுத்தியிலுள 
முதீதி பஞ்சாக்கர தரிசனம்‌. ஞானகுரு உபதேச நிட்டையான 
ஈசன்‌ இருவிரலாற்‌ காட்ட வொண்ணா இன்பத்தை, மாசற 
ஓர்‌ அங்குலியால்‌ வாழ்வித்த வாழ்வான வாழ்வை அனுபூதி 
யாற்‌ காண்க. இவ்வனுபூதி சந்தான சமய வாசாரியரான 
நாயன்மார்கள்‌ அங்கங்கே சாத்திர, தோத்திரங்களில்‌ 
அருளியிருப்பதை உபதேசவோர்‌ மொழியாலும்‌ திருவுளம்‌ 
பற்றுவார்கள்‌. அந்க அந்தப்‌ பக்குவததுக்குத்‌ தக்கதாகச்‌ 
சிவஞான அனுபோகம்‌ விளங்கும்‌. எவ்வகைப்‌ பஞ்சாக்கர 
அனுபூதி பெற்றாலும்‌ இத்திருவாசக முதல்‌ மொழியான 
திருமாமத்திலே அடங்கியிருக்குமென்ப தகுற்ச்‌ சுருதி. 


வேதத்தில்‌, 
வேதரான்‌னு மெய்ப்பொருளாவது 
நாதசாமம்‌ ஈமச்சிவாய (ஞானசம்‌ : 3; 807-1) 
ஏன்றும்‌, 
ஈற்றுணை யாவது சமச்ரசி வாயவே 
(திருகாவுக்‌, ஈமச்ிவாய, 1) 
என்றும்‌, 
சான்மறக்கினும்‌ சொல்லுநா ஈமச்சி வாயவே 
(சுச்தரர்‌ : திருப்பாண்டிக்‌.) 
என்றும்‌ அருளிய அனுபூதி காண்க, 


ஆகமத்தில்‌, 


ஐர்தெழுத்‌ சோதி யேறினா்‌ 
(பெரிய, ஞானசசம்பச்‌, 216) 


என்றும்‌, 
புராணத்தில்‌, 
அஞ்செழுத்‌ அமனாதி (கோயித்‌ ; பாயி ; 20) 
என்றும்‌, 
சாத்திரத்தில்‌, 
௮ஞ்செழுத்தா லுள்ள மானுடைமை 
(சிவஞானபோதம்‌ சூ,9 அதிகர. 3 உதார. 1) 
என்றும்‌ 
எண்ணு, மஞ்செழுத்தே யென்று மெண்ணி, யஞ்செழுத்து மாறி 
எனலும்‌, (சவப்‌: 11 : 5) 


நமச்சிவாய வாழ்க 45 


குஞ்சித;ததாளஞ்‌ செழுத்தாற்‌ சொள்‌' (வொனர்த. 315) 
என்றும்‌, 

அஞ்சே யஞ்சாக (இருவுச்தி. 10) 
என்றும, 

ஜர்‌ து பொருணூறெரியப்‌ புகின்‌ (திருவருட்‌: 81) 


என்றும்‌ நாயன்மார்கள்‌ அருளிய அனுபவச்‌ சுருதிகளில்‌ 
அங்கங்கே வருவனவற்றாற்‌ காண்க. 


நுட்ப உரை 


முன்‌ அருளிய பொழிப்புரை அநுபூதி நுட்பத்திற்‌ 
காட்டியகான பரமசிவன்‌ (1) ஐவகைப்‌ பொருளான்‌ ; (2) உயிரிற்‌ 
பிரிவிலாதிருப்பவன்‌ ; (2) என்றைக்கும்‌ உயிர்‌ அடிமை; (4) அநாதியாய்‌ 
உயர்க்கறிவாய்‌ அவன்‌ விளங்குவான்‌; (5) பஞ்சக்ருத்தியம்‌ அநாதி; 
(6) ஒன்றானவன்‌ ; பிரத்தியட்சமுள்ளான்‌ ; அவனைப்‌ பூசிப்பது 
மெய்ஞ்ஞானத்தால்‌ ; பஞ்சாட்சர சொரபன்‌ ; (7) அடிமைத்திற அன்பு 
விலாசன்‌; (8) சிவகரணமாக்குபவன்‌ ; (9) துறையே அன்பின்‌ முதிர்ச்சி: 
என இவைகட்கு பொதுப்பாயிரதீதிற்‌ சொல்லிய சம்‌:ிர 
காயப்படி திருவருட்பா உரையநபூதியாவன :-- 


போழிப்புரையினும்‌ நுட்பவுரையினுமுள்ள வாக்கியங்களுக்கு 
எடூத்துக்காட்டுக்கள்‌ 

பரமசிவன்‌ (1) ஐவகைப்‌ பொருளான்‌ என நுட்பவுரையிற்‌ 
காட்டிய அனுபூதிக்குத்‌ தருமெய்ஞ்ஞானத்‌ திருகெறித்‌ 
தேவாரமாகிற “ தோடுடைய செவியன்‌ ? என்ற திருவருட்பாத்‌ 
திருவுளக்கருத்தனபூதியும்‌, அத்திருவருட்பாவில்‌ “உள்ளங்‌ 
கவர்‌ கள்வன்‌ என்ற பதததிற்குச்‌ ௬த்தாவத்தை அனுபூதி உரை 
யும்‌, பஞ்சாக்கர தரிசன அனுபூதிககுப்‌ “ படைக்கலமாக உன்நாமத்‌ 
தெழுத்தஞ்சும்‌” என்ற திருவருளீப்‌ பாடலான அனுபூதிக்‌ 
கெடுத்துக்காட்ட லும்‌, முத்தி பஞ்சாட்சர ஞானபூசை அனுபூதிக்கு 
எடுத்‌ துக்காட்டலான *ஞானத்தாற்‌ மறாழுவார்‌ சில ஞானிகள்‌ 
என்ற திருவருட்பா அனபூதியுரையும்‌, முன்‌ நுட்ப 
அனுபூதிப்படி (2) உயிரிற்‌ பிரிவில்லான்‌ என்பதற்குக்‌ : கூற்ற 


46 திருவாசக வியாக்கியானம்‌ 


யிளவாறு விலக்க கலீர்‌” என்ற தேவார உரையனுபூதி 
யுரையும்‌, (8) பெத்த முத்தமிரண்‌ டினும்‌ ஆன்மா அடிமை என்பதற்‌ 
குப்‌ *பித்தா பிறை தடி” என்ற தேவார உரையனுபூதி 
யும்‌, அருளறிவே சொரூபம்‌ என்பதற்கு * மெய்த்தாறு சுவையும்‌” 
என்ற தேவாரத்தை எடுத்துக்காட்டலான அனுபூதி 
யுபதேச வுரையும்‌, (4) திரிபதார்த்த, பஞ்சகிருத்திய வகைப்பொரு 
ளும்‌ அநாதி என்பதற்குப்‌ * புகையெட்டும்‌ போக்கெட்டும்‌ * 
என்ற தேவார அனபூதியுரையும்‌, (9) ஒன்றுனவள்‌ என்ப 
தற்கு £ திருவெழுகூற்றிருக்கை ' யான தேவாரவுரையும்‌, 
அன்பே இன்பென்ற திருத்தொண்டின்‌ உண்மைக்கு “உல 
கெலாமுணர்ந்தோதற்கரியவன்‌ ? என்ற அருண்மொழித்‌ 
தேவகாயனூருளிய தஇிருத்தொண்டத்தொகை அன்பு 
விலாச அனுபூதியுரையும்‌, (6) பிரத்தியட்சப்‌ பொருளாயுள்ளான்‌ 
என்பதற்குக்‌ *காண்டலே கருத்தாய்‌? என்ற தேவார 
வுரையும்‌,  பொன்வண்ணம்‌ ? என்ற அருளிப்பாட்டின்‌ 
விளங்கிய பசுகரணமே சிவகரணமான அனுபூதியுரையும்‌, அவை 
யில்‌, சிவத்துக்கும்‌ அருளுக்கும்‌ ஆத்மாவுக்கும்‌ பிரத்யட்ச 
வருபூதியும்‌, அருட்‌ கேவல சகல ௬ுதத சிவகரிசன சிவ 
கரண பஞ்சநிருத்ய வளவை யநுபூதியுரையும்‌, (7) துறை 
யாவது அன்பு முதிர்ச்சி என்ற அனுபூதிச்கூக்‌ கோவைதீதிரு 
வாசக அருளிப்பாடான * திருவளர்தாமரை £ முதல்‌, “காரணி 
கற்பகம்‌? வரை பேரின்ப அனுபூதிக்‌ துறை விலாச 
வுண்மை விளக்கமுமாக எழுதியதையும்‌ ஆகிய அனுபூதிகள்‌ 
நிட்டையாற்‌ காணத்தக்கன்‌. 


நமச்சிவாய வாழ்க 41 


௨, 
திருச்சிற்றம்பலம்‌ 


(1) ஐவகைப்‌ பொருளான்‌ என்பதற்கு எடுததுக்காட்டலான 
அஅயூதிச்‌ சுருதி. 


தோடுடையசெவி யன்விடையேறியோர்‌ தூவெண்மதிசூடிக்‌ 
காடுடையசுட லைப்பொடிபூசியென்‌ னுள்ளங்கவர்கள்வன்‌ 
ஏடுடையமல ரான்முனைநாட்பணிம்‌ தேத்தவருள்செய்த 
பீடுடையபிர மாபுரமேவிய பெம்மானிவனன்றே. 


(திருஞான. திருப்பிரம. 1) 


(இதன்‌ பொருள்‌) அநாதி மூல காரணமாகிய பிரணவ 
வேகாகம புராண சாத்திர குரு சம்பிரதாய உண்மைகளா 
கிய சுத்த பரசுக முத்தியி2ல செய்யும்‌ பஞ்சஇரு தீதியமும்‌, 
பஞ்சகர்த காக்களும்‌, பஞ்சசத்திகஞம்‌, பஞ்சசா காக்யெமும்‌, 
பஞ்சாக்கர மம்‌, பஞ்சசில ந்து தவமும்‌, டிசகலையும்‌, பஞ்ச 
கலாதிகளும்‌, பஞ்ச! மாக்கும்‌, பஞ்சக மணமும்‌, பஞ்சகன்‌ 
மாத்திரையும்‌, பஞ்சகன்மங்களும்‌, பஞ்சதெரமிலும்‌, பஞ்ச 
இகதிரியங்களும்‌, பஞ்சபூகமுமாக நின்ற அனுக்கிரகம்‌ பண்‌ 
ணுகிற முறைமையை முன்னமே அகரதி தொடங்க தீ 
கக்கிணாமூர்தீதமாக எழுந்கருளிச்‌ சனகாதிகளுக்கு அனுக்‌ 
கிரகம்‌ பண்ணுறபோது பஞ்சாக்கரமே பொருளென்று 
ஜந்‌.நு விரலையும்‌ காட்டி, சத்தினிபாகம்‌ காலென்று நாலு 
விரலைக்‌ காட்டி, பதி, பசு, பாசம்‌ மூன்றென்னறு மூன்று 
விரலைக்‌ காட்டி, சத்தி வெம்‌ இரண்டென்று இருவிரலையுங்‌ 
காட்டி, அத்துவிதம்‌ என்று இரண்டு விரலையும்‌ கூட்டி 
சின்முத்திரையாகக்‌ காட்டும்‌ பொருளைத்‌ திருஞானசம்பந்த 
நாயனாராயெ சுவாமி சிவபாதவிருதையருக்கு ஒரு விரலாற்‌ 
காட்டின பேரான மந்கவுண்மை யுபகேசத்தைச்‌ சொல்லியது, 


பதவுரை 


தோடுடைய செளியன்‌-—என்பது பெண்ணியல்பணியாயெ 
தோடணிக்க இடது காதை யுடையவன்‌. 


48 திருவாசக வியரக்யொனம்‌ 


பெருமையிற்‌ சிறந்தோர்‌ பெண்ணணி அணிதல்‌ சிறப்‌ 
பன்றே என்னில்‌, பரமசிவன்‌ அர்த்தநாரீசுவர பரமே 
யாகையால்‌, இடது காது தோடு தரித்திருக்கும்‌. ஆனால்‌, 
அர்த்தநாரிசுவர பரமாத்திரமேயன்‌ றிப்‌ பரமசிவ வடிவாக 
ருதீதிரமூர்த்தி முதல்‌ பஞ்சவிம்சதி வடிவுகளுக்கெல்லாம்‌ 
தோடு தரித்திருப்பானேனென்னில்‌, சிவனுக்கு வடிவெல்‌ 
லாம்‌ அருளாகையினால்‌ இரண்டு காதுகளுக்கும்‌ தரிக்க 
வேண்டுமேயென்னில்‌ ஒரு காதில்‌ தரித்தது கூறுவோம்‌. 
இவ்வுலகத்தில்‌ ஆணுக்குப்‌ பெண்‌ வடி வமில்லை; பெண்‌ 
ணுக்கும்‌ ஆண்‌ வடிவமுமில்லையே ; அப்படி உலகத்து ஆண்‌ 
பெண்‌ போலல்லாமல்‌ இரண்டும்‌ ஒரு பொருளாக--அக்னி 
யும்‌ சூடும்‌ போல-—குணகுணி பாவமாயிருக்கும்‌; அவை 
ஒன்றே. அந்தச்‌ சக்திக்கே வடிவாகையால்‌; அருளே 
குணம்‌; அந்தச்‌ சக்திதானே ஆணும்‌ பெண்ணுமாகவே 
இருக்குமாகையால்‌ தோடணிதல்‌ சக்தியே வடிவென்‌ 
பதற்கு அடையாளமானது. 


முப்பதீதிரண்டங்கமும்‌ பாதாதிகேசமுமிருக்கக்‌ காதைச்‌ 
சொல்லுவானேனென்றால்‌, அன்பர்‌ அதித்தால்‌ காதினுற்‌ 
கேட்டுத்‌ திருவுளத்திற்‌ கருபை வரவேண்டுமா தலால்‌. 
இடது காதைச்‌ சொல்லுவானேனென்னில்‌, அருளின்‌ 
வழியே ஆனம்கத்தைப்‌ பெறவேண்டுமாகையால்‌ இடது 
காதைச்‌ சொன்னது. 


மேலாகிய தமிழ்‌ வேதமாகிய மெய்ஞ்ஞானத திரு 
நெறித்‌ தேவாரதீதுக்குக்‌ காப்புமில்லாமல்‌, மங்கல விலக்‌ 
கண மொழியுமில்லாமல்‌ தோ என்று எடுத்ததேதென்னில்‌, 
காப்பு, மங்கலமொழி முதல்‌ உத்தம மூல விலக்கணமெல்‌ 
லாம்‌ அடங்கவே எடுத்தது. எடுத்ததேதென்னில்‌, “உப 
தேசக்‌ இரமமாக விருக்கும்‌ தேவாரத்தை உண்மையென்‌ 
றெடுத்தபேர்‌ பரிபாகப்‌ பட்டவராமே; அதுவும்‌ திருவுளம்‌ 
பற்ற வேண்டுமே ' என்னில்‌, சொல்வோம்‌. சகல இலக்‌ 
கணமும்‌ மேலாய பொருளும்‌ அடங்குவதச்சொல்‌. வேத 
தந்திர மந்திரங்களுக்கெல்லாம்‌ பிரணவமானது மூலகாரண 
மாமே. அ௮ஃதென்னவெனில்‌ பிரணவத்திலேயிருக்து சகல 


நமச்சிவாய வாழ்க 40 


மும்‌ கோன்றினபடியினலே ; இச்தப்‌ பிரணவத்தையே 
மூன்‌ சொன்னது. 


உயிரெழுத்து உயிரமெய்யெழுதக்காமோ ' என்னில்‌, 
ஆம்‌. அஃதெப்படி யென்னில்‌, இவை எழுதும்‌ வேதமா 
தமிழ்‌ வேதமாகையால்‌, பிரணவத்தை 1உயிருடன்‌ கூட்டி 
உயிர்மெய்யாகச்‌ சொன்னது. ஆனால்‌, பதினெட்டு ஒற்று 
மிருக்கத்‌ நகர ஒற்றைக்‌ கூட்டுவானேனென்னில்‌, தகர 
ஒற்றானது தகரவித்தைக்கு வடமொழி ஒற்றாகையால்‌ அவ்‌ 
வொற்றையே பிரணவத்திற்‌ சேர்ந்தது. ஆனால்‌ “விந்து 
வைக்‌ காணோமே ' என்னில்‌, பிராசாதத்துக்குள்ளே சகல 
மும்‌ அடங்கும்‌. ஆதி ஓகாரமும்‌ அந்தம்‌ மகாரமுமாகவே 
இருக்க வேண்டுமே! கடைசிப்பதம்‌ “காதலாகி (திருஞான. 
நம்மச்சிவாயத திருப்பதிகம்‌) என்ற பதிகத்தில்‌ பஞ்சாக்கரதீ 
கால்‌ அனுபூதி பெறலாமே? ௩........... பவ 


தோடுடைய செவியன்‌ ' என்று அருளைச்‌ சிறப்பித்து, 
ஜந்து உண்மையாடிய அடையாளங்களில்‌ முதலடையாளம்‌ 
சக்தியை வைத்தது; பரம௫வன்‌ முத்தான்மாக்களுக்குப்‌ 
பஞ்ச கிருத்தியம்‌ பண்ணும்போது முன்‌ செய்யும்‌ சிருட்டி 
கிருத்தியம்‌ பரமசிவன்‌ சக்தியைப்‌ பொரும்துதலால்‌ என்க. 


விடையேறி (௭ - த)-—விடையாவனது சிவபுண்ணிய முகூர்தீ 
தம்‌; ஏறுதலாவது, சிவபுண்ணிய முதிர்ச்சி முடிவிலே 
சிவானந்கததைப்‌ பரமசிவன்‌ பெருகப்‌ பண்ணுவன்‌ ; 
பெருக்கி வளர்தலே சுத்த பஞ்ச திருத்திய திதி. 


ஓர்‌ தூவெண்மதி சூடி (௭ - து)--மதிசூடலாவது வளர்தலும்‌ 
குறைதலும்‌ செய்யுமிடம்‌. அதைத தரித்தல்‌ சுத்தத்திலே 
இளைப்பாற்றும்‌ தொழிலையுடைய சுத்த பஞ்ச இருத்திய 
சங்காரம்‌, 

காடுடைய சுடலைப்‌ பொடிபூசி (௭ - து) -மகாசங்காரத்தில்‌ 
ஒடங்னெ விபூதியைத்‌ தரித்தலால்‌ சுத்த பஞ்ச இருத்திய 

1. இங்கு உயிர்‌ என்றது மெய்யைச்‌ குறித்தது. 

2, எட்டில்‌ இப்பகுதி முற்றுப்‌ பெறாமல்‌ இருக்கது, 

திரு 


50 திருவாசக வியாக்கியானம்‌ 


திரோதம்‌. _அஃதெப்படியென்னில்‌, பெத்த பஞ்ச இருத்தியத்‌ 
தில்‌ பொய்யை மெய்யாக்கும்‌; முத்த பஞ்சகிருத்தியததில்‌ 
பொய்யை மறைத்து மெய்யுண்மையைக்‌ காட்டும்‌. அவையே 
திரோதம்‌. 


எனது உள்ளங்‌ கவர்‌ கள்வன்‌ (௭ - த)“ யான, எனது?” 
என்னும்‌ ஆன்ம பாவத்தைத்‌ தனக்கும்‌ தெரியாமல்‌ பிற 
ருக்கும்‌ கெரியாமல்‌, இருந்தபடி. இருக்க, 'சுத்தாவததை 
ஜர்காசக அனுபோகம்‌ பண்ணும்படி. கவர்ம்து கொண்டு 
அமாதியேயுள்ள பொருளை இரு க்‌தபடி. இரு க்கத்‌ தானாக்டுக்‌ 
கொள்ளுதல்‌. அதுவே சுத்த பஞ்ச இருத்தியான அநுக்‌ 
கிரகம்‌. 


ஏடுடைய மலரான்‌ முனநாட்‌ பணிந்தேத்த அருள்‌ செய்த (௭ - து) 
.இவாகமத்திலே விதித்தபடி அன்பு மணத்கையுடைய 
நல்ல புட்பங்களினாலே அர்ச்சனை பண்ணின தவப்பேறுஇய 
சங்கல்ப சித்தாளுக்கு அறும்கரகம்‌ பண்ணின. 


பீடுடைய பிரமாபுரம்‌ மேவிய பெம்மான்‌ இவனன்றே (௭ - து)-- 
மேலான பெருமையையுடைய பிரமபுரம்‌ என்னுமிடத்தில்‌ 
எழு£தருளியிருக்கும்‌ ஞானகுரு தே௫ிகனாகிய பொருள்‌ 
இதுவே என்று ஒரு விரலால்‌ காட்டின அனுக்கிரகம்‌ 
எனக்‌ காண்க. 


நுட்பம்‌ 
ஐந்தாக நின்ற முறை 


ஜந்கடையாளம்‌ சொல்ல வேண்டுவகென்னெனில்‌, 
பரமசிவன்‌ அ௮.நுக்ரகமெல்லாம்‌ ஐது வடிவாகவே இருக்‌ 


௮. வய அகல்‌ ம அலணான அ... ஆலை. அம. வெய்‌ வவ அம அனவ. - ட 


1. சுத்தாவத்தை : கன்ம ஒப்பும்‌ ண கண்பு அவ 
தரத்திலே ஞானாசாரியனாலே ஞானதிபததைப்‌ பெற்றுச சிவனையும்‌, 
ஆதீமாவையும்‌, பாசத்தையும்‌ உணர்ச்து அருள்பெறும்‌ அவதரம்‌, இது 
நின்மலசாக்கிரம்‌, நின்மலசொப்பனம்‌, நின்மலசுழுத்தி, நின்மல துரியம்‌, 
நின்மல துரியாதீதம்‌ என ஐந்து. 

(சவப்பிசகாசக்சட்டளை.) 


நமச்சிவாய வாழ்க 51 


கும்‌. அவற்றில்‌ பஞ்சகிருத்தியம்‌ இப்பொழுது சொல்லப்‌ 
பட்டது. பஞ்சடுருத்தியங்களைச்‌ செய்யும்‌ பிரமன்‌, விட்டுணு, 
ருத்திரர்‌, மகேசுவரர்‌, சதாசிவர்‌ ; இவர்‌ ஜவர்‌. 
பஞ்சசத்திகளாவன :--இரியாசதீதி, இச்சாசததி, ஞான 
சத்தி, ஆதிசததி, பராசக்தி, 
பஞ்சசாதாக்கியங்களாவன :-—கன்மசாதாக்கியம்‌, காத்திரு 
சாதாக்கியம்‌, மூர்த்திசாதாக்கியம்‌, அமூர்த்திசாதாக்கியம்‌, 
சவசாதாக்கியம்‌, 
பஞ்சாக்கரங்களாவன :--அகாரம்‌, உகாரம்‌, மகாரம்‌, நாதம்‌, 
விந்து. 
“பஞ்சதத்துவங்களாவன :—சத்தவித்தை, ஈசுவரன்‌, சாதாக்‌ 
பஞ்சகலைகளாவன நிவர்த்தி, பிரதிட்டை வித்தை; 
சரநதி, சாட்நியாத கம்‌. 
பஞ்சகலாதிகளாவன :--இராகம்‌, அவித்தை, நியதி, காலம்‌, 
கலை. 
பஞ்சான்‌ மாக்களாவன :--தூல, சூக்கும, பர, மூல, மோகினி. 
பஞ்சகரணங்களாவன :--மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சித்தம்‌, 
உளளம்‌. 
பஞ்சதன்மாத்திரைகளாவன :-— கந்தம்‌, ரூபம்‌, பரிசம்‌, ரசம்‌, 
சத்தம்‌. 
பஞ்சகன்மேந்திரியங்களாவன :--உபத்தம்‌, பரயுரு, பாணி, 
பாதம்‌, வாக்கு. 
பஞ்சதொழில்களாவன :--ஆனந்தம்‌, விசர்க்கம்‌, ஆகானம்‌, 
கமனம்‌, வசனம்‌. 


1. சாதாக்கியம்‌ :--நிட்சள மதனிற்‌ சகள நிறைர்திடு மப்பெயர்‌ 
சாதாச்யெ மெனலாகும்‌, (சதாரிவளரூபம்‌ 5.) சக்தியுடன்‌ சேர்ச்த பர 
சிவம்‌ சாதாக்கியம்‌, 

9. இவை சிவதத்துவமென்னும்‌, சத்ததத்துவமென்னும்‌, பிரேரச 
சாண்டமென்றும்‌ பெயர்‌ பெறும்‌, 


62 திருவாசக வியாக்யொனம்‌ 


பஞ்சஇந்திரியங்களாவன (ஞானேந்திரியங்கள்‌) ஆக்கி 
ராணம்‌, சிங்குவை, ௪௯௨-, துவக்கு, சோத்திரம்‌. 

பஞ்சபூதங்களாவன பிருதுவி, அப்பு, தேயு, வாயு, 
ஆகாசம்‌. 

இன்னும்‌ ஜர்தாயெ பொருள்கள்‌ எவையுமாக கின்று 
அனுக்கிரகம்‌ செய்த மை றமையைக்‌ காட்டினதெனக்‌ 
காண்க. 

எச்சம்‌ : சம்பிரதாய உரையாவன 
சுத்தாவத்தை அனுபூதி 

என்னுள்ளம்‌ கவர்கள்வன்‌ என்ற பதத்திற்கு உரை சுத்தா 

வத்தை என்ற அஅபூதிப்‌ பயன்‌ ஆவன. 


அநாதியே யுள்ளதான கேவலாவத்தை, சகலத்திற்‌ 
கேவலம்‌, சகலத்திற்‌ சகலம்‌; €ழாலவத்தை ; மத்தியால 
வத்தை; சகலாவத்தை ; சகலத்திற்‌ சுத்தாவததை 
யிருப்பது தன்மை மிரண்டு (2). 


கீழாலவத்தை ஐந்தாவன :-- 

ஆன்மா தொண்ணூா றரு.று கருவியுடன்‌ லாடத 
தானத்திற்‌ சகலத்தில்‌ சாக்கிரமாய்‌ நிற்கும்போது அறி 
கருவி பிரேரகாண்டமான கலாதி 6: சிவதத்துவம்‌ 5: 
பெரும்பூதங்கள்‌ 5: அவையிற்றின்‌ காரியம்‌ 25: நாடி 10: 
வாக்கு 4: குணம்‌ 3: ஆங்காரம்‌ 8. ஆக 61-ம்‌ நீங்கி, 
ஞானேந்திரியம்‌ 5 : கன்மேந்திரியம்‌ 5: தன்மாத்திரை 6 : 
அந்தக்கரணம்‌ 4: உள்ளம்‌ 1: வாயு 10: வசனாதி 5. ஆக 
35 கருவியுடன்‌ மயங்குதல்‌ திழாலவத்தைச்‌ சாக்கிரம்‌, 


ஞானேந்திரியம்‌, கன்மேந்திரியம்‌ 10-ம்‌ சாக்கிரத்தில்‌ 
நிற்க, நின்ற 2௦ கருவிகளுடனே கண்டத்தான த்திலே 
சாக்ரெவாதனை பவுரி சுழன்று (2) நீங்கயும்‌, பிரமை நிற்றல்‌ 
சொப்பனம்‌. 


வச்ஞ்தி ந: தன்மாத்திரை 5 : சித்தமின்‌ றிக்கரணம்‌ 5 
பிராணவாயு நீங்க வாயு 9. ஆக 22 கருவிகளும்‌ கண்டத்‌ 


நமச்சிவாய வாழ்க 53 


தினில்‌ நிற்க, 8 கருவிகளுடனே இருதயத்திலே மிகுத்த 
இருளில்‌ மின்‌ பிரகாசித்துழி, கண்‌ ஒரு பொருளையும்‌ நிச்ச 
மிக்க வொண்ணாதுபேோரல நிற்றல்‌ சுழுத்தி. 


சத்தம்‌ இருதயத்தில்‌ நிற்க, 2 கருவிகளுடனே நாபி 
யில்‌, மின்‌ மறைந்தபோது கண்‌ மிகுர்க இருளாதல்‌ போல 
நிற்றல்‌ துரியம்‌. 

பிராணவாயு 1-ம்‌ ஈநாபித்தானத்தில்‌ நிற்க, உள்ள 
மொன்றும்‌ பெயர்‌ மாத்திரமாய்க்‌ கருவியென்கற பெய 
சொன்றுமின்‌ றி மூலாதாரத்தில்‌ பிறவிக்‌ குருடன்‌ அந்தகார 
விழி போலே நிற்றல்‌ துரியாதீதம்‌. 


மத்தியாலவத்தை ஐந்தாவன :--. 
கருவிகளுக்கெல்லாம்‌ கீழாலவதீதை ஐந்துக்கும்‌ 
சொன்னபடி, தானம்‌ ஜந்தில்‌, இலாடமொன்றிலே நிற்‌ 
கையிலே ஜக்‌ தவத்தைப்படும்‌ : 


அவையாவன :-- 

விரும்பும்‌ ஒரு பொருளை வீழ்தீதுக்‌ காணாமல்‌ மூச்‌ 
இன்‌ றி ஏங்கி நிற்றல்‌ அதீதம்‌: மூச்சு விடல்‌, துரியம்‌: அறிவு 
தோன்றுதல்‌ சுழுத்தி; எவ்விடதீதிற்‌ போட்டோம்‌” என்று 
சந்தேதித்தல்‌ சொப்பனம்‌: இன்ன விடத்கென்றறிதல்‌ 
சாக்கிரம்‌. 

இத நிற்க : இனி, 

சகலாவத்தை யாவன ; 


கேவலத்திலிருக்கிற ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்‌ 
கும்‌ பொருட்டு மூலாதாரததிலே இருக்கிற பராசத்தி திரோ 
தையாய்தீ தன்னிடதீதுண்டான ஞானசத்தி, இரியாசத்தி, 
இச்சா சத்திகளாக, அந்த ஞான சத்தி வெதத்துவத்தை 
எழுப்ப, சிவதத்துவம்‌ சத்தி தத்துவத்தை யெழுப்ப, 
இந்தத்‌ தத்துவங்கள்‌ சூக்குமையைக்‌ காரியப்படுதீதி, இதில்‌ 
சத்தி தத்துவம்‌, காலம்‌, நியதி, கலை இவற்றையும்‌ எழுப்ப, 
ஆன்மா இவ்வடிவாய்த்‌ துரியதீதில்‌ வந்து பிராணவாயு 


54 திருவாசக வியாக்யொனம்‌ 


வுடன்‌ கூடிச்‌ சுழுத்தியில்‌ வந்தவுடன்‌ அந்த ஞான சத்தி 
கானே சுத்த வித்தையை எழுப்ப, அது வித்தையை 
எழுப்ப, பின்னும்‌ அவ்விடதீதிலேதான்‌ இச்சாசததி ஈசு 
வரத்தை எழுப்ப, அது இராகத்தை எழுப்ப, அப்போது 
பஞ்சகஞ்சுக வடிவான புருடதத்துவம்‌ உருவாகும்‌. 


பின்னும்‌ அவ்விடத்திற்‌ திரியை சாக்கிாததை 
எழுப்ப, அது பைசந்தியைக்‌ காரியப்படுத்திப்‌ பிரடரு 
தியை எழுப்பும்‌. அவ்விடத்து ஆன்மா முக்குண வடிவாய்ச்‌ 
சொப்பன தீதில்‌ வருவன்‌, அவ்விடத்தில்‌ பஞ்சஅதி தெய்வம்‌ 
பஞ்சாக்கரங்களை எழுப்பும்‌. மகேசுவரன்‌ மத்திமையைக்‌ 
காரியப்படுத்தி உள்ளம்‌ வரை அட்சரம்‌ ஜர்தையும்‌ எழுப்பும்‌. 
அப்பொழுது சாக்ரெப்‌ பொசிப்புப்போல, சூக்கும தேடுியா 
யிருந்து புசித்து இவை வடிவாய்ச்‌ சாக்கிரத்தில்‌ வருவன்‌. 
அவ்விடத்தில்‌, ஞானசத்தி, முன்‌ சத்தி தத்துவத்துக்குக்‌ 
காரணமாயிருந்த சிவதத்துவதீதை எழுப்ப, உருத்திரன்‌ 
வைகரியைக்‌ காரியப்படுத்த, அச்சிவ தததுவததுக்குமுன்‌ 
சூக்குமமாயிருக்த பிரகிருதி மாயையை எழுப்ப, அது முன்‌ 
முக்குணமாய்‌ கின்றதை ஒன்பது குணங்களாகப்‌ பேதிப்‌ 
பித்து மெய்யாக மயக்கும்‌ காலதீது, ஆன்மா இவை வடி 
வாய்‌ ஆகாசத்தினிடமாக கின்று, சோத்திரத்தைப்‌ 
பொருந்தி, சத்தத்தை அறிந்தால்‌ வாக்கு வசனத்தைச்‌ 
சொல்லும்‌. வாயுவினிடமாக நின்னு தொக்குவைப்‌: 
பொருந்திப்‌ பரிசத்தை அறிந்தால்‌ பாதம்‌ கமனம்‌ பண்‌ 
ணும்‌. தேயுவினிடமாக கின்று: சட்சுவைப்‌ பொருந்தி 
ரூபத்தை அறிந்தால்‌ பாணி இடுதலும்‌ ஏற்றலும்‌ செய்யும்‌. 
அப்புவினிடமாக கின்று சிங்குவைப்‌ பொருந்தி ரசத்தை 
அறிந்தால்‌ பாயுரு மலசலத்தைப்‌ பிரிக்கும்‌. பிருதிவியினிட 
மாக கின்று ஆக்கிராணத்தைப்‌ பொருந்தி கந்ததிதை 
அறிந்தால்‌ உபத்தம்‌ ஆனந்தத்தை வீடும்‌. இவ்வகைப்‌ 
படும்போது ஆன்மாவானது இவைகளான ஆங்காரங்கள்‌; 
நாடிகள்‌, பஞ்சபூத காரியங்கள்‌ இவைகளால்‌ சனனமரணப்‌ 
ப்டும்‌, x ன க 


நமச்சிவாய வாழ்க 55 


இத்தொண்ணூற்றறு தத்துவங்களையும்‌ அனந்த சிவ சக்தி 
களால்‌ காரியப்படும்‌ சகலாவத்தைக்குக்‌ கருவித்தொகை எத 
தனை யென்னில்‌ அதீதத்திலே சத்தி கத்துவம்‌ 1: கலையாத 8: 
சூக்குமை 1: ஆக 5. துரியத்தில்‌ அவற்றுடன்‌ பிராண 
வாயு 1: ஆக 6; சுழுத்தியில்‌ அவற்றுடன்‌ சுத்தவித்தை 
யாதி 3: வித்தையாதி 8: குணம்‌ 8: பைசந்தி |: ஆக 16. 
சொப்பனத்தில்‌ (அவற்றுடன்‌) அந்தக்கரணம்‌ 4: வாயு 9: 
மத்திமை 1: ஆக 80. சாக்கிரத்தில்‌ (அவற்றுடன்‌) பூதம்‌ 5: 
ஞானேக£்திரியம்‌ 5: கன்மேக்திரயம்‌ 5: தன்மாத்திரை 5: 
வசனாதி 5: இவத்துவம்‌ 1: மாயை 1: பூககாரியம்‌ 25: 
நாடி 10: வைகரி 1: ஆங்காரம்‌ 5: ஆக 96. 


சுத்தாவத்தை 
இப்படிச்‌ சகலாவத்கை படுங்காலததுத திருவருளாற்‌ 
சத்தினிபாத முதிர்ச்சியால்‌ ஆசாரியராகத்‌ தன்னைப்போலே 
புலப்பட எழுந்தருளி, சவஞானபோத உண்மை உபதேசம்‌ 
செய்ததனால்‌, உரிய அன்பு கெளிவான காலத்துத்‌ தான்‌ 
கோன்ருது சுத்தாவத்தை படும்‌. 


சுத்தாவத்தையின்‌ காரியமான நின்மலாவத்தை. 


அவையாவன : 

மெய்ஞ்ஞான சற்குரு அனுபவம்‌ பெற உபதேசித்த 
பொருளான ததீதுவரூபம்‌, தத்துவதரிசனம்‌, தததுவசுத்தி ; 
ஆன்மரூபம்‌, ஆன்மதரிசனம்‌, ஆன்மசுத்தி; இவரூபம்‌, 
சிவதரிசனம்‌, சிவயோகம்‌, சிவபோகம்‌ ஆ௫ய இவை 
பத்தும்‌ அனுபூதி பெற்றுத்‌ தான்‌ அடங்கு, “ அருட்செய 
லதுவதுவாய்‌, காலிரண்டில்லை யிரண்டொன்றாய்‌ நின்ற 
முறைமையும்‌ அறிவித்து அதிற்‌ காரண காரிய பஞ்ச 
பூதங்களின்‌ தன்மையைக்‌ காணவே, தூல தேகமே தானாய்‌ 
நின்ற தன்மை நீங்கி, பூதங்களின்‌ தன்மை தாறவன்‌. அவ்விடத்‌ 
தில்‌ தன்மாத்திரை வசனாதியுடன்‌ கூடிய தேகம்‌ இந்திரியங்‌ 
களின்‌ தன்மையைக்‌ காணவே, பூத தேகங்களே தானாய்‌ 
நின்‌ ற தன்மை நீங்கி, இந்திரியங்களே தாலுவன்‌. அவ்விடத்தில்‌, 
குணங்கள்‌, ஆங்காரங்கள்‌ இவைகளின்‌ சமூகமேயான 


56 திருவாசக வியாக்கியானம்‌ 


பற்றாதி தொழில்களைச்‌ செய்யும்‌ அந்தக்கரணங்களின்‌ தன்‌ 
மையைக்‌ காணவே, இந்திரியங்கள்‌ தானாய்‌ நின்ற தன்மை 
8ப்‌உ அந்தக்கரணங்களே தானாவன்‌. அவ்விடத்தில்‌, அறி 
கருவியான கலாதிகளின்‌ தன்மையைப்‌ பகுத்துக்‌ கண்‌ 
டறியவே, அந்தக்கரணங்கள்‌ கானாப்‌ நின்ற தன்மை நீங்கி, 
மாயையுடன்‌ கூடிப்‌ பஞ்சகஞ்சுகஓன புருடவடிவே தானாவன்‌. 
அவ்விடத்தில்‌, இந்தத்‌ தத்துவங்களுக்கெல்லாம்‌ காரண 
மான அசுத்தமாயையும்‌ இவ்வளவு தத்துவங்கள்‌ வாக்குக்‌ 
களுக்கெல்லாம்‌ ரசமான, சுத்த தத்துவத்துக்கடமான; 
சுத்தமாயையும்‌ ஆகிய இரண்டின்‌ தன்மையைக்‌ காணவே, 
கலாதி வடிவாய்‌ நின்‌ ற தன்மை நீங்கு, சுத்தாசுத்த வடிவாய்‌ 
தத்துவாதீத கேவலமாய்‌, “கானே பரப்பிரமம்‌ ' என்று 
மூன்றும்‌ 8ஙஇ, காலாய்‌ கின்ற அவசரம்‌ நின்மல சாக்கிரம்‌; 
அருளைத்‌ தரிசிதீது இவை நீங்கு, ஐந்தேழாய்‌ நின்ற அவ 
ஈரம்‌ நின்மல சொப்பனம்‌ ; அருட்செயலைப்‌ பெறலாமென்று 
நின்ற அவசரம்‌ நின்மல சுழுத்தி; அருளாய்‌ நின்ற நிலை நீங்கி, 
ஆறெட்டொன்பதாய்‌ நின்ற அவசரம்‌ நின்மல துரியம்‌; பர 
தவத்தைப்‌ பொருந்தி இத்தன்மையும்‌ நீங்பெ்‌ பத்தாய 
கின்ற அவசரம்‌ நின்மல துரியாதீதம்‌. இவை சேர்கல்‌ பிரித 
லான சுவானுபூதிகம்‌. 


எமது குருவரர்‌ அருளிய திருவருட்‌ பாவாவன :-- 
1. பரமுயிரைப்‌ பற்றல்‌ பரைநான்கு மிச்சை 
[யறிவியற்றல்‌ பற்றலேழமு 
மருளாகும்‌ புருடனைப்‌ பற்றான்ம சி த்தியெட்டு 
[மனே தல்‌ மாயை 
மருடாகு மொன்பா மாணவ மொன்‌ றல்மல சத்தி 
[பததுமைந தும்‌ 
பொருளாகும்‌ பாக முறிற்‌ பரமொன்றும்‌ பொருக்து 
(மன்‌ மே. 


பதவனுபூதி :-- 
பரமுயிரைப்‌ பற்றல்‌ பரை (எ-து) -ம௫ழும்‌ பரசிவ 
ஊச்‌ சேர்தலென்ற சுத்த துரியாதீதம்‌. ௮து பொருட்‌ 
சத்தி-1. 


நவச்சிவாய வாழ்க 51 


நான்குமிச்சை யறிவியற்றல்‌ பற்றலேழு மருளாகும்‌ 
(எ - )-—இதில்‌ நான்கென்ற பதமாவது முன்‌ 
னுள்ள பரமும்‌ அது இருந்தபடி யிருக்கத்‌ அரியத்‌ 
தில்‌ வந்த பரமும்‌, பரையும்‌, உயிருமாக நான்கு. 
இக்க கான்‌ குடனே இச்சா, ஞான, கிரியை கூடின 
போது எழாம்‌. இக்க ஏழுடனே திருவருளாய்ப்‌ 
போதல்‌ என்னும்‌ துரியத்தில்‌ கின்றது அருட்சக்தி. 


 /ரூடனைப்‌ பற்றான்‌.ம௫த்தி (எ - முன்‌ சொன்ன 
ஏழுூடனே புருடததீதுவதைக யடைந்து அருட்‌ 
செயலைப்‌ பெறுகலென்றும்‌ சுழுத்திக்கே ஆன்ம 
சிற்சத்தி என்ற பெயரையுடைய தெருட்சத்தி-3. 


எட்டு மணைதல்‌ மாயை மருடாகும்‌ (௪ - ௮)--முண்‌ 
சொன்ன எட்டுடனே மாயாசதீதி பொருந்தி 
ஒன்பதாய்த்‌ தலைமை அருளே யென க்கருதி கின்ற 
விடம்‌ சொப்பனம்‌. அது மருட்சக்தி--4. 


ஒன்பா மாணவ மொன்‌ றல்மல சக்தி (ஏ - இ) முன்‌ 
சொன்ன ஒன்பமுடனே ஆண மலத்தைப்‌ 
பொருந்தி இந்தப்‌ பத்துக்‌ கருவியுடன்‌ தன்னைத்‌ 
கலைவனென்னறு நின்றவிடம்‌ சாக்கிரம்‌. இது இருட்‌ 
சத்தி-0. 


பத்து மைக்கும்‌ பொருளாகும்‌ (௪-௮)--இந்தப்‌ 
பத்துக்‌ கருவியும்‌ எத்த அரியாததையாதி ஜச்தாக 
விருக்கும்‌ ; அவை ஒவ்வொன்றாய்‌, 


பாகமுறிற்‌ பரமொன்றும்‌ பொரும்‌ து மன்றே (௭-௮) 
-—இவ்வைம்தவததையும்‌ நீங்கும்‌ முறழைமையாவன: 
கான்‌ தலைமை என்று நின்றது நீங்கின விடமே 
இருட்சக்தி நீக்கம்‌. அருள்‌ தலைமை என்று நின்றது 
நீங்னெ இடமே மருட்சக்தி நீக்கம்‌. அருட்செயலைப்‌ 
பெறவே யெண்ணல்‌ கீங்கினா விடமே தெருட்சத்தி 
நீக்கம்‌. திருவருளாய்ப்‌ போதலே அருட்சக்தி நீக்கம்‌. 
பரமசவனைப்‌ பெறலே பொருட்சக்தி நீக்கம்‌. 


58 திருவாசக வியாக்கியானம்‌ 


இவ்வைந்து சத்திகளும்‌ நீங்கவே பரமாய்‌ கின்று அனு 
ப்வமாகிய இன்பவடிமை. *ச௬ுத்தபரசிவ சற்குரு திருவடி 
தரிசனம்‌ ' என்று அததவாதியாய்ச்‌ சொன்னது. “சாக்‌ 
கரம்‌ ? ஆதியாய்‌ வருவது திருவருட்பா. 
2. தன்னைத்‌ தலைவனெனக்‌ கருதல்‌ தலைமை யருளே 
[யெனக்கருதல்‌ 
பின்னர்ப்‌ புதிதா யருட்செயலைப்‌ பெறவே வெண்ண 
[லதுதீக்கு 
மன்னித்‌ திருவருளாய்ப்‌ போதல்‌ மகிழும்‌ பரசிவனைச்‌ 
[சேர்தல்‌ 
அன்னிக்‌ கருது மவத்தை யெனச்சொல்‌ லுஞ்சுருதி 
[சிவாகமமே. 


3. ஒன்றே பரமொன்‌ றடியேன்‌ பரையொன்‌ நறிஙின்ற 
வன்றே மலமும்‌ திரோதையு மேவருளா கியபொற் 
குன்றே யனையசிங்‌ காசன த்‌ தன்னைகுக னுடன்வாழ்க்‌ 
தொன்றா யிருக்குக்‌ தியாகேசமுப்‌ பொருளொன்‌ 

றென்பனே. 


இவைக்கு மகாவாக்யெ அனுபூதி : 
“சிவ சிவ; கோவா: சிவோய மஸ்தி; மம இம்‌: 
வெத்துவமஸி சிவோஹமஸ்மி ””, 


பதப்பொருள்‌ அனுபவமாவன : 
சிவ சிவ - சிவனாலே சிவாகந்தத்தைப்‌ பெற்றாய்‌. 
கோவா - அவர்‌ யார்‌? எப்படி யிருப்பார்‌ 2, சிவோய மஸ்தி - 
உன்னுடைய தேகத்தினிடமாக ஒரு அறிவு விளங்குறெ 
தனாலே அதுதான்‌ சிவம்‌........ அிவதிதுவமஸி - அதை 
உன்ன நீயும்‌ சிவனாவாய்‌: சிவோஹமஸ்மி - சிவன்‌ நானே 
அறிவுரு. எனக்காண்க, 


ட 
பஞ்சாக்கர தரிசனம்‌ 


பஞ்சாக்கரமாவன :-- 
1. தூலபஞ்சாக்கரம்‌ 


ஐம்பத்தோரட்சரங்களில்‌ அகாரத்தில்‌ பிறந்த அகா 
ராதி பதினாறெழுத்தும்‌ பிரமாங்கம்‌ என்று நீக்கி, உ௨உகாரத்‌ 
திற்‌ பிறந்த ககாராதி விட்டுணுவங்கமான இருபத்தைம்‌ 
தெழுத்தில்‌ சுன்னாகிய ந ம என்ற இரண்டெழுத்தும்‌ விட்‌ 
டுணுவுக்குச்‌ சிவனை ஈமக்காரம்‌ பண்ணுதல்‌ தொழிலாதலால்‌ 
கூட்டி, அப்பால்‌ விச்து நாதமாகிய மகரத்தில்‌ தோன்‌ நறிய 
ருதீராங்க, மயேசுராங்க, சதாசிவாங்கமான பத்தெழுத்தி 
னுள்‌ சிகார, வகார, யகாரங்களைக்‌ கூட்டிச்‌ சிவாயநம எனச்‌ 
சுருதி கூறும்‌. “பிரமா விட்டுணு முதலாயுள்ளார்‌ நமக்‌ 
கரிக்கைத்‌ தேனாயுள்ளான்‌ கின்மலனாகிய சிவன்‌ ; அவன்‌ 
பொருட்டு ஈமக்காரம்‌ '' என்பது சப்தார்துதம்‌. 


இது எளிய பொருளாயிருந்தா லும்‌ யார்க்கும்‌ தெரியாத 
பொருளாயிருக்கும்‌. இவ்வைந்தெழுத்தும்‌ தூல பஞ்சாக்கரம்‌ 
நகாராதி யகாராம்தமாய்‌ இருக்கும்‌. அவையாவன :-- 


(1) சிவலிங்கத்‌ திருவுருவுக்குக்‌ இழ்ப்பீடமும்‌, நடுக்‌ 
கண்டமும்‌, மேற்பீடமும்‌, கலவபதீதிரமும்‌, 
பூசாங்கமுமாகிய அகார உகார மகார விந்து 
நாதமாகிய நகாரமாதி ஐந்தும்‌ நிற்கும்‌. 


(2) முன்சொன்ன இழ்ப்பீடம்‌ பிரமாவைச்‌ சேட்டிக்‌ 
கும்‌ பிரமச௪ கீதிக்கு அதிட்டானமாயும்‌, கடுவிற்‌ 
கண்டம்‌ விட்டுணுவைச்‌ சேட்டிக்கும்‌ விட்டுணு 
சத்திக்கு அதிட்டானமாயும்‌, மேற்பீடம்‌ ருத்‌ 
இரனைச்‌ சேட்டிக்கும்‌ ருத்திர சத்திக்கு அஇட்‌ 
டானமார்யும்‌, கலவபத்திரம்‌: -மகேசுவரனைச்‌ 


60 


(10) 


திருவாசக வியாக்கியானம்‌ 


சேட்டிக்கும்‌ மகேச்சுர சத்திச்கு அதிட்டான 
மாயும்‌, பூசாங்கம்‌ விந்து நாகமரகிய கூட்டுற 
விற்‌ சதாசிவமாடுயும்‌ துூலபஞ்சாக்கரம்‌ 
நிற்கும்‌. 

பிரதிவியாதி5. சத்தாதி 5. ஆக்ரொணதை 5. 
உபத்தாதி 5. கடினகுணதி 5. இவ்வைம்து 
கொத்தையும்‌ முறையே சேட்டித்து நிற்கும்‌. 

பிருதிவியாதி ஐந்து தத்துவமிடமாகக்‌ கட்டுப்பட்ட 
கன்மங்கட்கு நிவர்த்தியாதி ஜர்து கலைகளிடத்‌ 
தும்‌ அவை தொலையுமளவும்‌ நகாராதி ஐகதும்‌ 
முறையே நின்று நடத்தும்‌. 

சுத்தவித்தையாதி ஐது தத்துவங்களையும்‌ கொண்டு 
சாக்கிராதி ஐக்தவத்தைகளையும்‌ தரிசிக்கும்‌ 
போது அவ்வைந்திலே கின்று பகமுத்திகளைக்‌ 
கொடுத அ நகராதி கின்று நடத்தும்‌. 

சிருட்டியாதி பஞ்சதிருத்தியங்கள்‌, சத்தியோ 
சாதாதி ஐந்து திருமுகங்களிடமாகச்‌ சேட்டிக்‌ 
கவும்‌ பஞ்ச சக்திகளை அதிட்டித்‌ துக்‌ கொண்டு 
முறையே நிற்கும்‌. 

கன்ம சாதாக்கிய முதல்‌ ஐக்திலும்‌ முறையே 
நிற்கும்‌. 

சத்தியோசாதாதி ஐந்து முகதீதுவாரததினின்‌ ற 
வியோமாத்திரம்‌, பாசுபதாத்திரம்‌, அகோ 
ராதீதிரம்‌, சுரிகாத்திரம்‌, சிவாத்திரமாகிய 
ஐக்திலும்‌ நிற்கும்‌. 

அநுசதாசிவரான போகாங்கங்களுக்கு மிருதி 
யாதி ஐந்து பேரிடத்திலும்‌ பிரபஞ்ச வறுக்‌ 
கிரகத்தைப்‌ பண்ணி நிற்கும்‌. 

வைகரி முதல்‌ நான்கு வாக்கும்‌ சுத்தமாயை 
இடமாக அக்கரம்‌, பதம்‌, மந்திரம்‌, வேதம்‌ 


முதலானவற்றை விவசரித்து நிற்கும்‌, 


(11) 


(14) 


(18) 


(14) 


| 1 5) 


(1) 


(2) 


பஞ்சாக்கர தரிசனம்‌ 61 


சத்தியோசாதத்திற்‌ சத்தி 8. வாமதேவத்தில்‌ 
10. அகோரத்தில்‌ 8. தற்புருடத்தில்‌ &. 
ஈசான த்தில்‌ 5. மரிசியாதி அட்டதீதிலும்‌ 
கலாசக்திகளைச்‌ சேட்டித்து நிற்கும்‌. 

பிராணாதி ஜர்தும்‌ தேகத்தில்‌ ஒரோரிடங்களைப்‌ 
பற்றி நிற்க, ஆக்ராணுதி ஐந்துகளிலே 
கின்று, கநக்தாதி ஜக்துகளைக்‌ கிரகிக்கத தக்க 
தாக முறையே நிற்கும்‌. 

சுத்தவித்தையையும்‌ ஈசுரர்‌ கலையையும்‌ சாதாக 
திய மார்க்கத்தையும்‌ விந்து அசுத்த மாயை 
யையும்‌ காதம்‌ நியதி காலம்‌ புருடனையும்‌ 
எழுப்ப இவ்வைந்தையும்‌ சேட்டித்து நிற்கும்‌. 

திரோதை தானே தானில்லை, மலமில்லை, சிவ 
மில்லை, அருளில்லை, உயிரில்லை எனச்‌ செய்து 

சிருட்டியாதி ஐந்து இருத்தியங்களையும்‌ டாத 
தும்‌ ககாராதி அலபஞ்சாக் கரம்‌ இவ்வகையே 
பதினைந்து விதமாம்‌. இவை விருக்கிற்‌ 
பெருகும்‌. 

2. சூக்கும பஞ்சாக்கரம்‌ 

சிவானந்தததின்‌ மேலீடாயெ கூத்து, பரை 
யாகிய சிதம்பரமும்‌, ஆனந்த சுகம்‌ *தான்‌ 
அனுபவித்து, இவைகளைத்‌ தெரியாமல்‌ நிற்ப 
தும்‌, ஆனந்தம்‌ வளர்கைக்குத்‌ தான்‌ கெட்டுச்‌ 
செல்லும்‌; இவ்வகை ஆன க கத்தாண்டவ 
மாய்‌ நிற்பது சிகராதி ஐந்தும்‌. 

பரை தமருகம்‌; இச்சை வாதம்‌; ஞானம்‌ 
அபயம்‌; கரியை அக்கினி; ஆதி ஊன்றிய 
காள்‌. இவ்வாறு ஜந்து சக்தியும்‌ அமைக்க 
காகவே இருக்கும்‌. 


62 திருவாசக வியாக்கியானம்‌ 


(8) வேதாக்த மகாவாக்கியமான தத்துவமசி என்னும்‌ 
வாக்கியத்துள்‌ தத்‌ பதத்தில்‌ சிகார வகாரமும்‌, 
துவம்‌ பதத்தில்‌ யகார, ஈகார, மகாரமுமாகி 
நிற்கும்‌. 

(4) தமருகை பரையால்‌ உபதேச தீகைஷியும்‌, வரத 
வீசுகை இச்சையால்‌ யோகதீகை்ஷையும்‌, அபய 
ஞானத்கால்‌ பரிசதீக்ஷையும்‌, வன்னியால்‌ 
இரியையான அவுத்திரதீக்ஷையும்‌, ஸ்ரீபாத 
ஆதி சக்தியால்‌ ஞான தீக்ஷையுமாக நிற்கும்‌. 

(5) சருர்கரைபோல ருசித்த பிரபஞ்சம்‌ கானற்‌ 
சோறு போல அருவருத்து, எவ்விடமும்‌ 
சிவநாட்டமே தோற்றமாக பொருளுடன்‌ 
கூடின ஐக்யெம்‌ இரண்டறக்‌ கண்டு, கண்ட 
ஐக்கியம்‌ கோற்றமல்‌ திரோதாயியையும்‌, 
சவானுபவ உதய மேலீட்டால்‌ ஆணவத்தை 
யும்‌ இழிட்டுத்‌ தான்‌ பரையிடமாக நின்று 
வாழ்வதற்‌ பிரபஞ்சமெல்லாம்‌ சிகாரமாயும்‌, 
கன்னடைய தோற்றம்‌ [தோத்திரவு] வகார 
மாயும்‌ இரண்டற நின்னு, கண்ட நிலையே 
தானாகவும்‌, “சிவமிறு, அருளிது, காமிது 
என்று காணாமல்‌ நிறுததினது நகாரமாகவும்‌; 
இவைகளெல்லாம்‌ சிவானுபவ மேலீடாகவே 
வளர்தல்‌ மகாரமாகவும்‌ நிற்கும்‌.” 

(6) சிவானுபவ உதயம்‌, அனுபவத்தைப்‌ பெறுதல்‌, 
அனுபவம்‌ ஒருவனை அழித்து உகயமாகல்‌, 
அனுபவம்‌ பிரிவாகத்‌ தோற்றமற்றிருத்தல்‌, 
சுகததிலே மேலிடும்‌ சிருட்டியாதி ஜந்துமாக 
நிற்கும்‌. 

(7) சிவானுபவ உதயமாயெ சிகாரத்தால்‌ தற்போத 
நட்டமாக, தன்னிலை அழியாத இவனுக்கு 
அனுபவத்தைக்‌ கொடுப்பது வகாரமாகி அனு 


ட அவபன அண்ணானு. 


1. யகரததுக்கு விளக்கம்‌ சொடுக்கப்படவில்லை, 


(9) 


(10) 


(11) 


பஞ்சாக்கர கரிசனம்‌ 63 


பூதியாய்‌, அக்தப்‌ பொருளாய்‌ நின்ற இவன்‌ 


பெறுதி நிறையாமே நிற்பது (2) யகாரமாக 
வும்‌, இவனுடைய தற்போக்கும்‌ இவனுக்குக்‌ 


கோற்றுதககே நகாரமாகவும்‌, அனுபவத்தைப்‌ 
பண்ணுவிப்பதே மகாரமாகவும்‌ நிற்கும்‌. 


சுகமும்‌, சுத்தத்‌ தோற்றமும்‌, சுகததுக்குச்‌ ௬௪ 


மில்லாமல்‌ அனுபவிப்பானொருவனை க்‌ காட்டு 
தலும்‌, அனுபவிப்பானுக்குதி தோற்றாமல்‌ 
கிறுத்தலும்‌, சுகத்தின்‌ 3மலிடும்‌, சிகாராதி 
ஐந்திலும்‌ ஒரெழுக்துப்‌ பொருளாய்‌ கிற்கும. 


ஹம்‌ து முதலையும்‌ தரிசன ப்படுகையிலே தெரியா 


மலேயா ௨ நின்ற நகாரத்தையும்‌, மலப்போக்‌ 
கிலே அது கோன்ராமல்‌ கின்ற மகாரத்கை 
யும்‌, சிவானுபவம்‌ பெறுகையிலே அ அவாய்‌ 
நின்ற சிகாரத்தையும்‌, அருளிடமாகப்‌ பெற்‌ 
ரோமென்ற நிலை நிகழாமல்‌ நின்ற வகாரதீ 
கையும்‌, கான்‌ நின்று அனுபவிக்கையிலே 
கான்‌ சற்று செதிழாமற் டோன்‌ யகாரத்தை 
யும்‌ இப்படி நகரராதியான தூாலததிலும்‌ 
நிற்கும்‌. 


சரோதாயியையும்‌ ஆணவத்தையும்‌ கீழ்ப்படுத 


நித தான்‌ சிவமாய்‌ அருளிடமாக நிற்க, 
சிகாரம்‌ மகாரத்கை அழிக்க, வகாரம்‌ ஈகா 
ரத்தை அழி, இவற்றில்‌ போக்கு நிகழாமல்‌ 


கான்‌ சிவமாய்‌ நிற்பது. 


அனுபவம்‌ மேன்மேலும்‌ வளரா நிற்பதும்‌, 


அனுபவத்தை இவனுக்குக்‌ கூட்டுவதும்‌ ஒன்‌ 
ரூய்ப போன போதிலும்‌, பெருகாமலே இவ 
இடைய குணமாதலால்‌ ஒற்றர்களைப்போல 
மறைந்து நிற்கவும்‌, முன்னின்ற மறைப்பை 
விலக்கிச்‌ சிவானுபவதக்கையம்‌ பெறுலானையும்‌ 
(ரரித்துக்‌ காணாமல்‌ நிறுத்தியும்‌ தான்‌ 
கெடுகையிலும்‌ நித்தம்‌ கெடாத ஆணவத்தை 
யும்‌ நடத்தி நிற்கும்‌, 


64 திருவாசக வியாக்கியானம்‌ 


(12) சத்தியத்தைத்‌ தருவதாயும்‌ தன்வர்க்கமர௫யும்‌ 
சிவத்துடனே ஒன்‌ று படுகையிலே ஒன்றுகா 
மல்‌, இரண்டாகாமல்‌, உயிரெனப்பெயர்‌ பெற்‌ 
அம்‌ பெத்தத்திற்‌ பிரபஞ்சத்தைப்‌ பொய்யாக்‌ 
காமல்‌ மெய்யாக்கு வந்து கான்‌ முத்தியில்‌ 
குணங்கெட்டு நித்தம்‌ குலையாமல்‌ தான்‌ 
குலைந்து நிற்கும்‌. 

(19) சிகாரமாகிய சிவனுடைய பூரணத்திலே ௮௬ 
ளும்‌ ஆன்மாவும்‌ திரோபவமும்‌ மலமுமாகிய 
நாலெழுத்தும்‌ பூரணமாய்‌ நிற்க, இரண்டில்‌ 
தோயா யகாரமாகிய ஆன்மாவுடனும்‌ மகார 
மாகிய மலத்‌ டனும்‌ தோயாமல்‌, வகாரமாயெ 
அருளையும்‌. நகாரமாகிய இரோ தாயியையும்‌ 
தன்னேழுத்தாகக்‌ கூடப்‌ பெயரெழுத்தாய்ப்‌ 
பிருதிவி முதல்‌ காதமீறாகப்‌ பஞ்சகிருத்தியம்‌ 
கடத்தி, அவைகளுக்கப்பா ற்பட்டு வேதாந்த 
வத்துவாய்‌ நிற்பது அவ்வைக்தும்‌. 

(14) சகர௫ிவ நாயனாரின்‌ ஈசானாதி பஞ்ச முகங்களி 
னும்‌ இருபத்தெட்டு ஆகமங்களும்‌, சத்தி 
யோஜாதாதி காலிலும்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
ஜயைந்தும்‌ ஈசானத்தில்‌ எட்டுமாக 28உம்‌— 
ஐந்தே நடத்தும்‌. 

(15) அனுபவத்தைத்‌ தரும்‌ அது ஒரு வகையாய்‌ 
அமைவு பெறருதாகியும்‌, அனுபவத்தைக்‌ 
கொடுப்பது ஒரு நதன்மைததல்லவாகவும்‌, 
அனுபவத்தையும்‌ இவனையும்‌ தெரியாமல்‌ 
நிறுத்தல்‌ ஒரு தன்மைதீதல்லவாருகவும்‌, 
கான்‌ கெட்டு மேன்மேலும்‌ அனுபூதி விளை 
வித்துத்‌ தற்கேடே நித்தமாகப்‌ போவதொரு 
தன்மைத்தல்லவாகவும்‌, இவ்வைந்து முறையே 
உபாதி சூனியம்‌ பிறந்த விடததிலே ஞான 
வான்கள்‌ அனுபவிப்பதாக நிற்கும்‌. இவை 
சிகாராதியாகவே காண்க. 

இந்த ரூட்சம பஞ்சாட்சரம்‌ இன்னும்‌ விரிக்கிற்‌ பெருகும்‌. 


பஞ்சாக்கர தரிசனம்‌ 05 
8. பிரணவ பஞ்சாக்கரம்‌ 


பிரணவ பஞ்சாக்கரம்‌ (1) முக்கலைப்‌ பிரணவ பஞ்சாக 
கர சடாக்கரமென்றும்‌, (2) ஐங்கலைப்‌ பிரணவ பஞ்சாக்கர 
சடாக்கரமென்றும்‌ இரண்டு விதமாய்ப்‌ பிரணவங்கூட்டி 
ககாராதி யகாராந்தமாக உச்சரிக்கப்படும்‌. 


முக்கலையாவது, அகாரம்‌, உகாரம்‌, மகாரம்‌. 
ஐங்கலையாவது, இவற்றுடன்‌ விந்து, நாதம்‌ கூடல்‌. 


அவை கூட்டிக்‌ இரியைகளுக்குத்‌ தக்கதாக மாத்திரை 
ஏற்றக்குறைச்சலாக உச்சரிப்பது. 


இரியைகளாவன: :— 


இயமம்‌, நியமம்‌, பிராணயாமம்‌, பிரத்யாகாரம்‌, ஆச 
னம்‌, காரணை, தியானம்‌, சமாதி என்ற அட்டாங்க யோகம்‌; 
அணிமா, மகிமா, கரிமா, லகிமா, ஈசித்துவம்‌, வசித்துவம்‌, 
பிராப்தி, பிராகாமியம்‌ என்னும்‌ அட்ட்மாசித்தி ; ஆகருடணம்‌, 
உச்சாடனம்‌, தம்பனம்‌, மோகனம்‌, வசிகை, சிக்திதம்‌, 
இட்டம்‌, நிராசை என்னும்‌ அட்டவிந்தை. இவை முதலான 
இரியைகளுக்கெல்லாம்‌ உபயோகமாய்ச்‌ சகல மதங்களுக்கும்‌ 
பிரயோசனமாய்‌, சகல தம்திர யச்திரக்களுக்கெல்லாம்‌ உப 


யோகமாய்‌ இருக்கும்‌. இவற்றை விரிக்கிற்‌ பெருகும்‌. 


4. பிரசாத பஞ்சாக்கரம்‌ 


.. பிரசாத பஞ்சாக்கரமாவது, (1) துவாதச கலாப்‌ பிர 
சாத பஞ்சாட்சர அட்டாட்சரமென்றும்‌, (2) சோடசகலாப்‌ 
பிரசாத பஞ்சாட்சர அட்டாட்சரமென்றும்‌ இரண்டு விதமா 
யிருக்கும்‌. 

அட்டாட்சர உச்சாரணம்‌ எப்படி யென்னில்‌ ஐங்கலைப்‌ 
பிரணவம்‌, ' இருதய பீசம்‌, சோடசகலாப்பிரசாதம்‌ என்ற 
மூன்‌ அங்‌ கூட்டிச்‌ சிகொராதி மகாரம்‌ ஈறாக உச்சரிப்பது, 


திரு 


66 திருவாசக வியாக்கியானம்‌ 


'சோடசகலைகளாவன :-- 

மேதாகலை, அர்க்கீசகலை, விஷகலை, விந்துகலை, 
அர்க்கசந்திரசகலை, நிரோதிகலை, நாதகலை, நாதாந்தகலை, 
சத்திகலை, வியரபினிகலை, வியோமரூபிணிகலை, அகந்தை 
கலை, அமாகைகலை, அறநாகிருதகலை, சமனாகலை, உன்மனா 
கலை என்ற பதினாறும்‌ சோடசகலைகள்‌. இவற்றில்‌ வியோம 
ரூபிணிகலை முதல்‌ கான்கு கலைகளும்‌ இன்றியிருப்ப து 
துவாதசகலாப்பிரசாதம்‌. 


இக்கலைகளுக்குக்‌ குணங்களும்‌ அ தஅவாக்களும்‌ 
அடநத நிற்கும்‌ விபரம்‌. 
மேதாகலை :— 
இடம்‌ : நாடி முதல்‌ இருதய பரியந்தம்‌ 
அங்குலம்‌ : 
அடையாளம்‌ : அகாரம்‌ 
மாத்திரை : 3 
காந்தி: அக்னிப்‌ ரெபை 
அதிதேவதை: பிரமா 
கலை : நிவாத்திகலை 
கததுவம்‌ : பிருதிவி முதல்‌ ரருதி பரி 
யகம்‌ 24 
புவனம்‌ : 164 
அட்சரம்‌ : 1 
பதம்‌ : 28 
மந்திரம்‌ : சத்தியோஜாகம்‌, ஹிருதயம்‌ 
அர்க்கீசகலை :-- 

இடம்‌ : இருதயம்‌ முதல்‌ கண்ட பரியநீ 
தம்‌ 
அங்குலம்‌ : (ப்‌ 
அடையாளம்‌ : உகாரம்‌ 
மாத்திரை : 2 


க சணல்‌ கான்‌ ர 


1. இவஞானபாடியம்‌ கு. 2 அதி, 4 ஐப்‌ பார்க்க, 


பஞ்சாக்கர கரிசனம்‌ 01 


காந்தி : சந்திர சூரியப்பிரபை 
அதிதேவதை : திருமால்‌ 
கலை : பிரதிட்டை 
தத்துவம்‌ : காலம்‌ முதல்‌ 6 
புவனம்‌ : 19 
வாணம்‌: அகா ராதி 23 
பதம்‌: 21 
மக்இரம்‌ : வாம கேவம்‌, சரசு 
விஷகலை :-— 

இடம்‌ : கண்டம்‌ முதல்‌ தானு பரியந்தம்‌ 
வடிவு : மகாரம்‌ 
அங்குலம்‌ : 4 
காந்தி : மின்னொளி 
மாத்திரை : 1 
அதிகேவகை: ௬௫ க்திரன்‌ 
கலை: வித்தியாகலை 
கத்துவம்‌ : மாயை 1 
புவனம்‌ : 6 
அட்சரம்‌ : { 
பதம்‌: 20 
மந்திரம்‌ : அகோரசிகை 2 

இக்கலை முடிவில்‌ ஒரு சூனியம்‌. 

விந்துகலை :-- 
இடம்‌ : காலு மூலம்‌ கொடுத அப்‌ புருவ 
17212) பரியந்தம்‌ 

அங்குலம்‌ : 1 
வடிவு : வட்டம்‌ 
மா க்திரை : 1 
காந்தி : . விளக்கொளி 
அதிதேவதை : மகேசுவரன்‌ 
கலை : சாக்திகலை 


தத்துவம்‌ : சுத்தவித்தை 


68 திருவாசக வியாக்கியொனம்‌ 


ஈசுவரம்‌ : ப 

புவனம்‌ : 17 

அட்சரம்‌ : ககாராத 3 

பதம்‌ : 11 

மந்திரம்‌ : ததபுருட கவசம்‌ 2 


அர்த்தசந்திரகலை, நிரோதிகலை, நாதகலை, நாதாந்தகலை இந்கான்‌ 
இற்கும்‌ இடம்‌ புருவநடு முதல்‌ பிரமரந்தரம்‌ வரை. அங்குலம்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ மும்மூன்றாக நான்கு கலைகளுக்கும்‌ 12. 
அடையாளம்‌ முறையே பாதிப்பிறை, முக்கோணம்‌, இரண்டு 
புறத்துப்‌ புள்ளியடைய கலப்பை. வலப்புறத்துப்‌ புள்ளி 
யுடைய கலப்பை, மாத்திரை: 11/4, 1/8, 1/16, 1/82. (2). காந்தி 
சந்திரப்பிரகாசம்‌, புகைகிறம்‌, மரணிக்க நிறம்‌, மின்னொளி. 
நான்குக்கும்‌ அதிதேவதை சதாசிவம்‌. கலை சாந்தியாதீதிகலை. 
தத்துவம்‌ சதாசிவம்‌, சத்திசிவம்‌ 8. புவனம்‌ 16. அட்சரம்‌ அகாரம்‌ 
முதல்‌ 16. பதம்‌ 1. மந்திரம்‌ ஈசான நேத்திரவததிரம்‌ 3. 

இந்த கான்குக்குள்‌ கிரோதி முடிவில்‌ ஒரு சூனியம்‌. 

சக்தி, வியாபினி, சமனை, உன்மனை இசமான்குக்கும்‌ இடம்‌ 
. பிரமரந்திரம்‌ முதல்‌ அவாதகசாந்கம்‌ வரை. சத்தி கலைக்கு 
அங்குலம்‌ 1. அடையாளம்‌ இடப்‌ புறத்துப்‌ புள்ளி 
யுடைய கலப்பை. மாத்திரை “(5/8). காத்தி நூறு சூரியப்‌ 
பிரபை. இதன்‌ முடிவில்‌ ஒரு சூனியம்‌. வியாபினிகலைக்கு 
அங்குலம்‌ 3. அடையாளம்‌ வலப்புறததுப்‌ புள்ளியடைய 
திரிசூலம்‌. “மாத்திரை ஙகீளு (2) காந்தி ஆயிரம்‌ சூரியப்‌ 
பிரகாசம்‌. இதன்‌ முடிவில்‌ ஒரு சூனியம்‌. 


சமனுகலை :-- 
அங்குலம்‌ : 4 
அடையாளம்‌: இரண்டு புறத்துப்‌ புள்ளி 


யுடைய சூசி 


1, எட்டில்‌ மாத்திரைக்குரிய எழுத்துக்கள்‌ விளங்கவில்லை, அவை 
ஒருவாறு 1/4, 1/8, 1/16, 1/82 ஐச்‌ குறிச்குமென்று கருதப்பட்டன. 

2. கை சே 

8, (9) 


பஞ்சாக்கர தரிசனம்‌ 69 


மாத்திரை : ஹூவ? 
காந்தி : கோடி சூரியப்பி ரகாசம்‌ 
இதன்‌ முடிவில்‌ ஒரு சூனியம்‌. 


உன்மனுகலை :- 


அங்குலம்‌ : 4 

அடையாளம்‌: இரண்டு புறத்துப்‌ புள்ளி 
யுடைய சூளிகை 

மாத்திரை : மனோமாததிரை 

காந்தி : அன்த சூரியப்பிரகாசம்‌ 


இகன்‌ முடிவில்‌ ஒரு சூனியம்‌. 
இக்க நான்கு கலைகளுக்கும்‌ அதிகேவகை பரசிவன்‌. 


வியோமரூபாதி நான்கு கலைகளுக்கும்‌ வேறே காரியங்‌ 
களில்லை. வடிவு விந்துமான்குக்கும்‌ ஒக்கும்‌. மற்றவை 
முன்‌ சொன்னபடியாம்‌. 


இப்படிப்பட்ட பிராசாத பஞ்சாக்கரத்தை விதிப்படி 
உச்சரிக்கில்‌ திரியா யோக அனுட்டானம்‌ சித்திக்கும்‌. 


௦. முத்தி பஞ்சாக்கரம்‌ 


முத்தி பஞ்சாக்கரமாவது :-- 

பிராசாதமான சுத்தாசத்த மாயையெல்லாம்‌ கடந்து, 
அருளாய்‌ கின்று, மலதிரோதானம்‌ நீங்கி, சிகாராதி ஜந்தை 
யும்‌ ஒன்றாக எண்ணாமல்‌, உச்சரியாமல்‌, நினையாமல்‌, மறவா 
மல்‌, உற்றுப்‌ பாராமல்‌, செபியாமல்‌ செபிப்பது. ஞாசைரி 
யர்‌ உபதேச உண்மையான சுத்தம்‌ என்ற முத்தி பஞ்சாக 
கரம்‌. இவை ஞான நிட்டை சித்திக்கும்‌. என்று, இப்படிப்‌ 
பஞ்சாக்கரத்தின்‌ விரிவு. 


இவற்றில்‌, திரோதான மலமொழிந்து, சிவம்‌ சத்தி 
இரண்டையும்‌ திழிட்டுத தான்‌ மேலாகத்‌ தலைமை பெற்று 
மின்‌ உ அவசரம்‌ சாக்கிரம்‌. 


70 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


தான்‌ தீழிட்டுச்‌ சிவத்தை அடக்கி அருளாய்‌ நின்ற 
அவசரம்‌ சொப்பனம்‌. 


அருள்‌ மேலிட்டுச்‌ சிவம்‌ தோன்றாமல்‌ அருள்‌ தொழி 
லைப்‌ பெறலாம்‌ என்று நின்ற அவசரம்‌ சுழுத்தி. 


கான்‌ அற்று, அருளாய்‌ நின்று, சிவத்தைப்‌ பார்த்த 
விடம்‌ துரியம்‌. 


அருளே தானாய்‌ நின்ற தன்மை நீங்கச்‌ சிவத்தில்‌ ஒன்‌ 
ரூப்‌ ஆன ம்தத்தைப்‌ பெறல்‌ துரியாதீதம்‌. 


இவ்வாறு சதக பஞ்சாக்கர சுததாவத்கை அனுபூதி, 
இவைக்கு வேதத்தில்‌, நாயன்மார்‌ திருவாக்குக்கள்‌ அனந்த 
மும்‌ முதன்‌ மொழியில்‌ இருப்பகாலும்‌, அவைகளில்‌ அன்‌ 
பான அனுபூதியெனக்‌ காண்பகாக எடுத்துக்காட்டல்‌ :-- 


திருசசிற்றம்பலம்‌, 
படைக்கல மாகவுன்‌ மத்‌ கதெழுத்தஞ்சு நாவிற்‌ 
[கொண்டேன்‌ 
இடைக்கல மல்லே னெழுபிறப்‌ பும்முனக்‌ காட்செய்‌ 
[கின்றேன்‌ 
துடைக்கினும்‌ போகேன்‌ ஜொழுது வணங்கிததூ 
[நீறணிச்‌ துன்‌ 
அடைக்கலங்‌ கண்டா யணிதில்லைச்‌ சிற்றம்‌ 
[பலததானே. 
திருசிற்றம்பலம்‌, 


(திருசாவுக்கரசு, 4, 81: 8) 


இதன்‌ பதவனுபூதி :-- 
படைக்கலமாக (௭ - அ) அ௮காதி கேவலமாகிய ஆண 
வாதி பஞ்சபாசங்களுடைய காரிய கார 
ணத்தை வென்று, சிவப்பிரகாசத்தைப்‌ 
பெறும்படி. ஞான வாளாக, 


பஞ்சாக்கர தரிசனம்‌ 71 


உன்‌ காமத்து எழுத்து அஞ்சும்‌ (எ - அ) சிவசொரூ 
பமே பஞ்சாக்கர வடிவாகப்பாசச்‌ "சேதன 
மான சுபாவ நாமத்தை, 

நாவிற்‌ கொண்டேன்‌ (எ - க) நாதம்‌ விச்து வெளிப்‌ 
படும்‌ வாக்கு மூலமா நாவில்‌ வைத்து, 

இடைக்கலமல்லேன்‌ (௪-2) கடுடுவே கைவிடா 
மல்‌ இற்றைவரை ஆண்டு, தள்ளினாலும்‌, தள்‌ 
ளப்படாத பரிபூரணத்தில்‌ அழுதீதினாய்‌. 

எழுபிறப்பும்‌ உன க்காட்‌ செய்கின்றேன்‌ (எ- து) 
எண்பததுகசான்கு அருயிரம்‌ யோனி பேதங 
களிலும்‌ பரிபாகப்படுததும்படிக்கு எழுவகை த 
கோற்றததிலும்‌ கனுகரணபுவன போகங 
களைப்‌ பரிபாக வண்ணமாம்படி அருளியும்‌ 
அவையெல்லாம்‌ கமகடிமையாக்குி, 

துடைக்கிலும்‌ போசேன்‌ (௭-௮) கள்ளினாலும்‌ 
கள்ளப்படாக பரிபூணத்திலே யான்‌ விழும்‌ 
படி அமுத்தி, 

தொழுது வணங்கி (எ- து) இப்போது கொடுத்த 
பேரின்ப சுககுகைப்‌ பெறுகற்கேற்ற 
கேகாதிகளை யுகவி, அததகேகாதி கரணங்‌ 
களெல்லாம்‌ சிவ வடிவன்‌ றி வேறில்லை யென்‌ 
னும்படி,, அண்ணலார்‌ தமக்களிதத மெய்ஞ்‌ 
ஞான மேயான அம்பலமும்‌ தம்முள்‌ நின்ற 
ஞானத்து எழும்‌ ஒரு பெருக்கணிக்‌ கூத்தைக்‌ 
கண்‌ இன்புறச்‌ கண்டு கும்பிட்டெழும்‌ களிப்‌ 
புடன்‌ வணங்க, 

தூநீறணிச்து (௪-2) சுதகமாடுய விபூதி காரணாதி 
பஞ்சப்பிரம சங்க சுத்த பஞ்சாக்கர நியாச 
வாழ்வுடன்‌, 

அடைக்கலங்கண்டாய்‌ அணிதில்லைச்‌ சிற்றம்பலத்‌ 
கானே (எ-து) அடைக்கலமாகக்‌ குஞ்சித 
பாதத்தின்‌ கழ்‌ அபேகவத்துவிகமாகச்‌ சபா 
காகர்‌ வைக்கிரப்பகெனக்‌ காண்க. 


79 திருவாசக வியாக்யொனம்‌ 
்‌ஞானபூசை 


முன்னருளிய முத்தி பஞ்சாக்கர அனுபவ ஞான பூசை 
யாவன 5 
கானழியப்‌ பெற்ற சுகாதீத நிலையாகிய ஆனந்த 
வனந்தலைப்‌ பரையிலே விழித்து, அப்பரையாகிய வெளி 
யிலே தன்னைத்‌ தன்னாலும்‌ பிறராலும்‌ காணா வண்ணம்‌ 
கற்போக்கை உடையராய்‌ அருள்மேலிட்டு மலத்திரயங்களை 
ஒழிப்பது செளசமாகவும்‌, வாகனா போதம்‌ ஒழியவே மல 
நானமாகவும்‌, சிவானுபூதியின்‌ மூழ்கி அமிழ்ந்ககே விதிநான 
மாகவும்‌, பரையுடைய நிலையே தனக்குத்‌ தனுவாகக்‌ கற்ப 
நீரயெதே பற்பநானமாகவும்‌, கன்னுடைய இச்சா ஞானக்‌ 
சரியை சிவனுடைய இச்சா ஞான இரியையில்‌ அழிவகே 
அத்திர சலமாகப்‌ புரோட்சணம்‌ பண்ணி ஈம வான திரோ 
பவததையும்‌ மலத்தையும்‌ போக்குவதே தீர்த்த மூர்த்தி பண்‌ 
ணுவதாகவும்‌, தத்துவத்திரயங்களாகிய முப்பத்தாறில்‌-- 
பிருதிவி முகல்‌ ஆன்ம தத்துவம்‌ இருபத்துகான் கும்‌, மாயை 
முதலான கலாதத்துவம்‌ ஏழும்‌, சுத்தவித்தை முகல்‌ சிவ 
கததுவம்‌ ஜநதும்‌--இஈக முப்பத்தாறும்‌ சுற்றிவரத தக்க 
காக இஈர்தப்‌ பெத்தமாகிய தததுவக்கட்டைச்‌ சுத்த பஞ்‌ 
சாக்கரத்தால்‌ ஆசமனம்‌ செய்து, பிரணவத்தால்‌ பிராணா 
யாமஞ்‌ செய்து, தற்போக்கும்‌ சிவ உகயமுமாகிய ரேசக 
பூரகஞ்செய்து, பிரணவமாய்‌ அதற்கதீதமாயெ சிவத்தை 
இரண்டறக்‌ கலப்பது கும்பகமாகவும்‌, ஐவகை அத்திரங்களுக்‌ 
கும்‌ ஆதாரமான இச்சா ஞானக்கரியைகளைக்‌ கொண்டு 
பஞ்சாக்கரத்தில்‌ கரிசித்த முறையே கரசுத்தி பண்ணி, ஈசா 


1. ஞான பூசை: 
ஊனில்‌ உயிர்ப்பை ஒடுக்கி ஒண்சுடர்‌ 
ஞானவி எக்கினை யேற்றி ஈன்புலத்‌ 
தேனைவ ழிதிறர்‌ தேத்து வார்க்டெர்‌ 
ஆனகெ டுப்பன வஞ்செ ழுத்துமே, 
(திருஞான. திருமுறை 3, பஞ்சாச்சரப்பதிகம்‌ 3) 


அப்பர்‌ சுவாமிகள்‌ பாடல்களான 4, 70.4; க: 15;11 ஐயும்‌ 
பார்க்க, 


பஞ்சாக்கர தரிசனம்‌ 75 


னாதியும்‌ அங்கங்களில்‌ கின்றருஞம்‌ பெத்த பஞ்சாக்கர ததில்‌ 
நின்‌ ற முறைமையைச்‌ சத்த பஞ்சாக்கரமாக மாறிக்‌ கரநியாச 
அங்கநியாசங்களைச்‌ செய்து, காலங்‌ கடக்க பஞ்சாச்கர நிலை 
யைச்‌ சத்திகளாகத்‌ தியானிதீது, மூன்று காலங்களில்‌ நின்ற 
சந்தி தேவகைகளன்‌ றியே போக்கு வரவற்றுப்‌ பூரணமாய்‌ 
நின்ற பரையாடுய சிவசததியே ஏக சத்தியாக, சாட்சியாக 
நினைந்து, எப்பொழுதும்‌ ஒரு காலமாகத்‌ தியானங்கள்‌ 
செய்து அங்ககியாச 'நியசித்து, பஞ்சாக்கரமாகிய அங்கை 
யிலே ஜவிரல்‌ ஜந்கெழுத்தாகிய கும்பகலசத்தால்‌ கும்பா 
பிஷேகம்‌ பண்ணிச்‌ கொண்டு, திரோபவ மறைப்பாடிய 
நகாரத்தை ஒழித்து, அருளிலே நிற்பது ஆசமனமாகவும்‌, 
சனன ஏதுவான ஆணவத்தைச்‌ சிவ உதயத்தாற்‌ கெடுத்து 
நிற்பது அகமருடணமாகவும்‌, சய தருண மண்டலமாகிய பரை 

லே உதயமாயுள்ள இவனுக்கு அர்க்கியாஞ்சலியாகத தான்‌ 
திழ்ப்பட்டுச்‌ சிவன்‌ மேற்பட்டு நிற்பது சிவனுக்கு அர்க்கியங்‌ 
கொடுக்கும்‌ முறையாகவும்‌, தூல தேகமும்‌ சூக்கும தேகமும்‌ 
மந்திர தேகமும்‌ அற, ஞானமே வடிவாய்ச்‌ சகளீகரணஞ்‌ 
செய்து சிவார்ச்சனை செய்வான்‌ பிரணவத்திற்‌ பெத்த 
பஞ்சாக்கரம்‌ மாறி, முத்தி பஞ்சாக்கரம்‌ நின்‌ ற முறைமையே 
அர்க்கியம்‌ கற்பித்து, ௮ற்த ஞான சலத்தால்‌ எவ்விடமும்‌ 
புரோட்சித்து, பிருதிவி முதல்‌ நாகம்‌ ஈறாகப்‌ பஞ்சாக்கரத்துள்‌ 
அடங்கு நின்‌ ற நிலையைத்‌ தானமாக, இற்தத்‌ தத்துவங்களை 
நாட்டிக்‌ கழற்றியே துவாரத்திற்‌ பிரவேசிப்பதாக நினைந்து 
பிரேவிசிப்பானாய்ப்‌ பரையாகிய துவாரத்திற்‌ புகுந்து, 
திரோபவமும்‌ மலமுமாகிய விக்கனங்களைப்‌ போக்க, 
மோட்ச வாயிலைத்‌ தந்த பரையாகிய வாயிலுள்‌ இச்சா 
ஞான ரியா சத்திகளை வழிபட்டு, ஈகார மகாரமாயெ திரோ 
பவத்தையும்‌ ஆணவத்தையும்‌ பிரியாத வாத்துபதிக்கெட்‌ 
டாத ஞான பூமியாகிய வாத்துபதியை அர்ச்சித்து, சிவாகமம்‌ 
இருபத்தெட்டையும்‌ ஈசானாதி பஞ்ச முகங்களிலும்‌ அருளிச்‌ 
செய்யப்பட்டுச்‌ சிகார முதல்‌ சூக்கும பஞ்சாக்கரத்தை 
அனுக்இரகுத்த அகராதி குருவாகிய சதாசிவமூர்ததியைச்‌ 
சுத்த பஞ்சாக்கரத்தால்‌ அருச்சித்து, சிவர்ததியாதி பஞ்சகலை 


r 


74 திருவாசக வியாக்யெனம்‌ 


களில்‌ சஞ்சிக கன்மங்களைச்‌ சுத்த பஞ்சாக்கரம்‌ களால்‌ 
தத்துப்‌ பூதசுத்நி பண்ணி, முன்சொன்ன பஞ்சாக்கரமான 
திருக்கூத்திலே இரண்டற நிற்பதே அந்தரியாகமாகவும்‌, சுத்த 
பஞ்சாக்கரத்தில்‌ முகலெழுக்கான சிகாரமாள அனுபூதி 

லே திருக்கூத்தாகக்‌ கண்டு பூசை செய்வதே அந்தரியாகப்‌ 
பூசையாக்டுப்‌ பூசையாகச்‌ சுத்த பஞ்சரம்கரத கால்‌ விசேடார்க்‌ 
கியம்‌ கற்பித்து, பிரபஞ்சம்‌ முழுதும்‌ அதீத பஞ்சாக்கரமாகக்‌ 
காண்பது திருவியஈத்தி. ஆனக்க முநலாயெ சிவனை இரண்‌ 
டாம்‌ எழுத்காகுிய அருள்‌ ஏவல்‌ செய, ஆன *ந்தியாகிய 
ஆன்மா இரண்டற ஐக்கியம்‌ பிறப்பதே சிவபூசையாக 
கார மகாரங்களாகிய விக்கினங்களைக்‌ கெடுத்தொழியாத 
ஐக்கயமாகிய சிவோகம்பாவனையே ஆன்மசுத்தி. பதினைந்து 
வகையாகிய தூலபஞ்சாக்கரததைப்‌ பதின்‌ து வகையாடிய 
சூட்சும பஞ்சாக்கரததின்‌ பொருளாகவே வேறு பாடற 
உணர்ச்து, காவாற்‌ சொல்லாமல்‌ ௮ றிவால்‌ பஞ்சாக்கரத்தை 
அனுபவிப்பதே மரந்திரசுத்தி. நில்லா நிலையாக நின்று ஒரு 
பாதியுமற்று நின்மலனாய்‌, சகசுரூபியாய்‌ உள்ள சிவனென 
வடிவு ஒழித்த ற்பொருட்டு வடிவாகிப்‌ பஞ்ச கிருத்தியத்தைப்‌ 
பண்ணினா னிவனுக்கிச்த பஞ்ச இருத்தியமே நிர்மாலிய 
மென்று பரியுஷிக பூசையாகச்‌ சிவனுடன்‌ ஐக்கியம்‌ 
பண்ணி நிர்மாலியத்கை நீக்கி, அவன்‌ பரையிடத்தே 
நம்மை வைத்து அனுபோகததைத தருவதே நகார மகர 
ரங்களுக்குக்‌ கேடாவதாய லிங்கசுந்தி. இவ்வாறு லிக்கசுத்தி 
செய்து சுத்த பஞ்சாக்கரததால்‌ பஞ்சகவ்யம்‌, பஞ்சாம்ருதம்‌ 
இவற்றையும்‌ தன்னழிவே திருமஞ்சனமாகச்‌ செய்து, 
பிரபஞ்சவாதனை தனக்குக்‌ கெடத்‌ திருவொற்றடை சாத்து, 
யகாரமாகிய ஆன்மாவிலே சிவாதனமாக எழுந்தருளப்‌ 
பண்ணி ஆதார சத்தி முதலாக நாதமீறாகக்‌ இழ்ப்படுத்தின 
ஆன்மாசனமாகிய பஞ்சாக்கரத்தின்‌ அனுசந்தானத்‌ 
துடனே நிற்கின்ற தான்‌ இவை யாவையும்‌ கண்டு சேட 
மென்று நீக்கித்‌ தன்னிடத்தின்‌ உதயமாயெ ஞான த்தைச்‌ 
சிவமூர்த்தியாகக்‌ கற்பித்து, முன்‌ எழுத்தாயெ சிகாரமாயெ 
ஆனந்தத்தை மூலமாக எவ்விடமும்‌ பரிபூரணமாக இரண்‌ 
டறக்‌ காண்பதே ஆவாகனமாகத்‌ தியானித்து, அவனுடைய 


பஞ்சாக்கர தரிசனம்‌ £5 


ஙித்தியத்தையும்‌, தனக்கு இலாபமாக நின்று தன்னையும்‌ 
பரத்தையும்‌ கன்னுடனே இரண்டற ஐக்கியத்தையும்‌ 
தாபனம்‌, சன்னிதானம்‌, சன்னிவிரோதனமாகவும்‌ செய்து, தன்‌ 
னையே சுகந்த புஷ்ப அத்திர ஆபரணமாகவும்‌ பஞ்சாட்‌ 
சரக காலே கொடுத்து, ஆன்ம நிவேதனமே நைவேத்தியமும்‌ 
பானீயமம்‌ தாம்பூலமுமாக நிவேதித்து, அருளாகிய முகவாசக 
வுண்டையால்‌ திருவாய்மாற்றி, சிகார வகார யகாரமான 
மணியால்‌ நகார மகாரமான தூபதீபங்களைச்‌ செய்து, சிவ 
னுடைய பூரணத்தில்‌ நிறைவு திருவாலாத்தி, பரை திருநீற்றுக்‌ 
காப்பு, ஆன்மாவிடததுச்‌ சிவவுதயம்‌ திருக்கண்ணடி, சிவத்‌ 
தோற்ற மொழியப்‌ பிரபஞ்ச மறைப்பு திருக்கொற்றக்குடை, 
பாசச்சேகனம்‌ திருவெண்சாமரம்‌ திருவாலவட்டமாகச்‌ செய்து, 
ஆன்மபாரம்‌ கெடத்‌ திருவடியிலே லக்கியம்‌ பண்ணுதல்‌ 
பாத்யமாகவும்‌, பராசக்தி நிலையே ஆசமனமாகவும்‌ சுகசொரூ 
பம அர்க்கியமாகவும்‌ கொடுத்து, நகார மகாரங்‌ கெட நமக்‌ 
காரம்‌ செய்து, நூறு நூறாயிரம்‌ உருவாகவே பஞ்சாட்சர தீ 
தைச்‌ செபித்து, செபத்தையும்‌ கன்னையும்‌ சிவனுக்குக்‌ 
கொடுத்துப்‌ பிரதக்கண நமக்காரம்‌ செய்து, விந்து நாதமாடிய 
அக்கினி குண்டத்துப்‌ பரையாகிய அக்கினி குண்டலியிலே 
கற்போக்காகிய அழிவே சிவனுக்கு ஆருநியாகச்‌ சத்த 
பஞ்சாட்சரத்தால்‌ செய்து, ஓமபலத்கைச்‌ சிவனுக்கு 
நிவேதித்து, தான ற நிற்றலே திருப்பவித்நிரமாகச செய்து, அட்ட 
புட்பம்‌ சாத்தி ஈமஃ்கரித்துப்‌ பூணமாய்ப்‌ போல்குவரவற்‌ 
றுச்‌ சுத்த பஞ்சாட்சரத்தாலே சிவனை மூர்த்தி பண்ணிப்‌ 
பத்தியினால்‌ உள்ளமுருகி ஞானாசாரியனை சமக்கரித்து அர்ச்‌ 
சிப்பது ஞானபூசை யெனக்‌ காணக. 


இவைக்குச்‌ சுருதி :-- 
வேதத்தில்‌, 
சத்தம்‌ தெளிவீர்‌ காளத்த னாருசைப்‌ 
பத்தி மலர்‌ தூவ முததியா கும்மே, 
(ஞானசம்‌, திருஆரூர்‌, இருவிருக்குறள்‌ 1) 


என்றும்‌, 


76 திருவாசக வியாக்கியானம்‌ 


ஞானச்‌ தாறத்றொழு வார்சில ஞானிகள்‌ 
ஞானத்‌ தாற்றொழு வேனுனை கானலேன்‌ 
ஞானத்‌ தாற்றொழு வார்க' 
ஞானத்‌ தாவுனை சாலும்‌ தொழுவனே. 

(திருமாவுக்‌. பொது, தனித்திருக்குறுகதொகை 3) 


டமைக்கண்ி 


எனறும்‌, 
ஞானம்‌ தன்னை நல்கிய “சன்மை. 
(கீர்த்தித்‌்திருவசவல்‌ 74) 
என்றும, 
உடம்பெனு மனைய ஈத்து வள்ளமே தகளிபாக 
மடம்படு முணர்கெய்யட்டி யுமிரெனும்‌ இரிமயக்கி 
இடம்படு ஞான ் தீயா £லெரியெழ விருர்‌ துசோக்கல்‌ 
கடம்பமர்‌ காளை தாதை “கழலிணை காணலாமே, 
(கிறாமாவுக்‌. திருமுறை 4 பொது, தனித்திருரேரிசை 4) 


என்றும்‌, 


காயமே கோயிலாகக்‌ கடிமன மடிமையாச 
வாய்மையே தூய்மையாக மனமணி யிலிங்கமாக 
நேயமே நெய்யுமபாலா நிறைய ரமையவாட்டிப்‌ 
பூசனை மீசனார்க்குப்‌ போற்றவிக்‌ காட்டினோமே, 
(திருசாவுச்‌, & திருமுறை பொது.) 


என்றும, 


சிவாகமத்தில்‌, 
மறவாமை யாலமைதத மனககோயி லுள்ளிருத்தி 
உறவாதி தனையுணரு மொளிவிளக்குச்‌ சுடரேற்றி 
இறவாத £லின்பயன்பெனு மஞ்சன மாட்டி 
௮றவாணர்க்‌ *சன்பெனு மமுதர்ச்சனையே செய்தார்‌, 
(பெரிய, வாயிலார்‌ 8) 
என்‌ அம்‌, 


(பி-ம்‌) 1. டொழக்கண்டு, 2, பரிசு, 3. லெரிகொள,. 
4, கழலடி, 0. ஆனர்தமெனும, 6. கன்பென்னும்‌ அமுதமைத்‌ 
தாசசனை, 


பஞ்சாக்கர கரிசனம்‌ (ய 


வாதுளாகமத்தில்‌, 
நிறைர்‌ துயிர்ச்‌ குணர்வாய்‌ நின்ற நிலையுறில்‌ ஞான பூசை 
உறைந்த தோரளிய தாகி யொடுங்கிடில்‌ யோகபூசை 
அறைர்தவை மூர்த்தி சேர்க்க லர்தரி யாகபூசை 
புற, இச ழிலக்கில்‌ மூன்றும்‌ பெறிற்புறப்‌ பூசையாமே. 


என்றும்‌, 
புராணத்தில்‌, 
அன்பூ நருகப்‌ பணிவா நிலரே 
லருளா யெனும்வாய்‌ மையறிர்‌ துவிடா 
என்பூ சையு நேசமும்‌ யானுமுனக்‌ கெங்கே, ' 
(கோயிற்புராணம்‌ : வியாக்ரபாத : 18) 
என்றும்‌, 
சாத்திரத்தில்‌, 
இறைவனடி பூசித்த லெழில்ஞா னபூசை 
(சிவஞானசித்‌. 7-ஆம்‌, குத 29) 
என்றும, 
மண்முதற்‌ கரண மெல்லா மறுவசத்‌ தாக்க ஞானக்‌ 
கண்ணினா லூன்றி யாவுங்‌ கருத்‌ தனா லெயையு கோக்க 
எண்ணியஞ்‌ செழுத்து மாறி *யிறையமு ளுருவாய்‌ நிற்கல்‌ 
புண்ணியன்‌ றனக்கு ஞான பூசையாயப்‌ புகலு மன்றே, 
(சிவப்பி, 11 சூ, 5) 
என்றும, 


$பரவனை வேண்டா வாண்ட பரனருள்‌ பற்றினோர்க்கே. 
(சிவப்‌, 10 சூ. 7) 
என்றும்‌ கூறியுள்ளமை காண்க. 
(பி-ம்‌) 1. இறைவனடி யடைவிக்கு மெழின்ஞான பூசை, 
9, யிறைகிறையுணார்து போற்றல்‌, 


8, பாவிக்க, 


78 திருவாசக வியாக்கியானம்‌ 
(2) உயிரிற்‌ பீரிவில்லான்‌ 


என்பதற்குச்‌ சுருதி. 
இருச௪ிம்‌ தம்பலம்‌. 

கூற்று யினவா அுவிலக்‌ கலீர்‌ 

கொடுமை பலசெய்‌ கனகா ன றியேன்‌ 
ஏற்று யடிக்கே யிரவும்‌ பகலும்‌ 

பிரியா துவணங குவனெப்‌ பொழுதும்‌ 
தோற்ற கென்வயிற்‌ றினகம்‌ படியே 

குடரோ டுதுடக்‌ கிமுடக்‌ இயிட 
ஆற்றேனடியே னதிகைக்‌ கெடில 

வீரட்‌ டானத்‌ துறையம்‌ மானே. 

(திருஈாவுக்‌ :1 ப:1:1) 


இதன்‌ கருத்துரை :-- 
பரமசிவன்‌ சுத்கான்மாக்களுக்குக்‌ கேவல சகல சுத்தப்‌ 
படுத்துகிற கிரமமும்‌, பெருங்கருணையும்‌, பூர்வத்திலிருந்து வந்த கிரம 
மும்‌, ஆன்மாக்களுக்குச்‌ சுதந்தர ஈனமும்‌, திருவடி நீங்காமையும்‌ 
கூறியதெனக்‌ காண்க. 


பதவுரை : 

கூற்றாயினவாறு விலக்ககலீர்‌ (எ- த) இப்படி 
வார்த்தையான முறைமையை விலக்க அனுக்‌ 
இரகம்‌ பண்ண வேண்டும்‌ ; 

“எப்படி விலக்குகிறது, செய்த பிழை அமேகமாக 
இருக்க ?' என்னில்‌, 

கொடுமை பல செய்தன நானறியேன்‌ (எ-து) 
முன்பு செய்த (ரிழை அகேகங்களையும்‌ கான்‌ 
அ றிக்‌ ததில்லையே. 

( அறியாவிட்டால்‌ தீர்ப்பது எதனால்‌ ?” என்னில்‌, 

ஏற்றாயடிக்கே இரவும்‌ பகலும்‌ பிரியாது வணங்கு 
வன்‌ எப்பொழுதும்‌ (எ-அ) “எக்காலமும்‌ 


உயிரிற்‌ பிரிவில்லான்‌ 79 


ஏற்றமாகிய திருவடியிலே இரவும்‌ பகலும்‌ 
பிரியாது வணங்கிக்‌ இடத்தலினால்‌ ' 

்‌ இதற்குச்‌ செய்ய வேண்டுவது என்‌ ?' எனில்‌. 

கோற்றத என்‌ வயிற்றின்‌ அகம்படியே குடரொடு 
துடக்கி முடக்கியிட ஆற்றேன்‌ (எ- த) 
வெளியிலே தோன்றாமல்‌ வயிற்றுக்‌ குடலுக்‌ 
குள்ளே பாவமுறைமையினாலே வருத்தி மூடக்‌ 
இக்‌ இடக்கும்‌ வருத்தம்‌ இனிமேல்‌ பொறுக்க 
மாட்டேன்‌. 

அதிகைக்‌ கெடில வீரட்டானத்‌ துறை அம்மானே 
(எ- து) திருவதிகைப்பதியில்‌ கெடிலகதி 
வடகரையின்கண்‌ வீரட்டானத்தில்‌ எழுத்‌ 
தருளியிருக்கும்‌ கர்த்தாவே எனக்‌ காண்க. 


அகலவுரை ; 


கூற்றென்பது வார்த்தையான முறைமை. அஃது 
என்னென்றால்‌, ஆன்மாக்கள்‌ கேவலத்தில்‌ ஒடுங்கிக்‌ இடக்கு 
வும்‌, மறுபடி முன்புபோலப்‌ பக்குவத்துக்குதி தக்க காகச்‌ 
சகலப்படுத்துகிறபோது நால்வகைத்‌ கோற்றததிலும்‌ 
எழுவகைப்‌ பிறப்பிலும்‌ எண்பத்துகான்கு அூரறாயிரம்‌ 
யோனி பேதங்களிலும்‌ மாறி மாறி வரவும்‌, அக்தச்‌ சகலத்‌ 
திலே கேவல சகலப்படவும்‌ ஈடக்குமென்கிற வார்த்தையை 
வராமல்‌ விலக்கி சுத்தப்படுத்த வேண்டுமென்று விண்ணப்‌ 
பம்‌ செய்யுமிடத்து ஆசாரியரான காதன்‌ சொல்லுகிற 
உத்தரம்‌ :-- 


கேவல சகலங்களுக்கெல்லாம்‌ நாம்‌ கருவி கொடுத்‌ 
திருக்க அக்கருவிகளை “யான்‌ எனது ' என்று தன்னதாக்‌ 
இப்‌ பல கொடுமைப்‌ பழிகளைச்‌ செய்தபடியினாலே '? 


அந்த வார்த்தையை விலக்குகிறது எப்படி? யென்‌ 
னில்‌, * கொடுமை பல செய்கன நானறியேன்‌ ' என்றது ; 
( அப்படிக்‌ கருவிகளை எடுத்துக கொண்டதும்‌, “யான்‌ 
எனது? என்னு அகந்தை யுற்றதும்‌, பல பழிகளைச்‌ செய்த 


80 திருவாசக வியாக்யொனம்‌ 


தும்‌ நான்‌ செய்ததுமல்ல ; அவை வந்து கூடினவையுமல்ல ; 
எனக்கென்ன சுதந்தரமுள்ளது ? ” 


“அனால்‌ நீ எப்படி யிருக்தாய்‌?' என்னில்‌, “ ஏற்று 
யடிக்கே இரவும்‌ பகலும்‌ பிரியாது வணங்குவம்‌ எப்பொழு 
தும்‌ ?'—“ தேவரீருடைய திருவடியான திருவருள்‌ எல்லாவற்‌ 
நிற்கும்‌ மேலாய பரிபூரண வியாபகமாக இருப்பதிலே 
வியாப்பியமாக எக்காலும்‌ வணங்கிக்‌ இடந்தேன்‌.” 


(இப்போது உனக்கு உபாதி வருத்தம்‌ ஏ” என்னில்‌, 


“கோற்றாகென்‌ வயிற்றின்‌ அகம்படியே குடரொடு 
துடக்கு முடக்க்யிட ” (எ-து) எனக்கும்‌ 
கருவிகளுக்கும்‌ சுதந்திரமில்லாமல்‌, தேவரே 
கேவல சகலங்களில்‌ பிரேரகம்‌ பண்ணி 
இருக்க வருத்தம்‌ வந்தவாறு ஆணவ மலத்‌ 
தினால்‌ என்பது நியாயமாமே ; அந்த ஆணவ 
மல முறைப்படிக்குத்‌ தன்னையும்‌ தோன்றா 
மல்‌, என்னையும்‌ கோன்றாமல்‌ தேகமே 
நானென்னும்படி செய்து அத்தேகத்தில்‌ 
வக்க பிணி எனக்கு வந்ததாக வயிற்றில்‌ 
சூலையாகவும்‌ ௮.கனால்‌ வருத்தப்படவும்‌ இனி 
மேல்‌ ஆற்றேன்‌. ஆகையால்‌ அவ்‌ ஆணவ 
மலம்‌ நீங்கும்படி ௮ னுக்ரகிக்க வேண்டும்‌. 


அதற்கு நமக்கென்ன கருவி யிருக்கிறது?! என்‌ 
னில்‌, 


திருவதிகையாகிற ஒளஷதமும்‌, கெடிலமாகிற மக்‌ 
தரமும்‌, அதிலெழுக்தருளியிருக்கிற அம்மா 
னை மணியும்‌, மிக்கதான உபாதியரிந்து 
தீர்க்கும்‌ வைத்தியனும்‌ கருணைக்‌ கடலுமா 
யிருக்கையால்‌, அடியேனுக்கினிமேற்‌ குறை 
யென்ன  தரிசனமானதே பிணி தீர்க்கு. 


எனக்‌ கொள்க. 


உயிரிற்‌ பிரிவில்லான்‌ 81 


நுட்ப உரை : 


இவையும்‌ ஐக்து அவசரமாகவே இருககும்‌. அவை 


யாவன .-- 


£ கூற்றாயினவாறு விலக்கஇலீர்‌ ? என்றது சிரட்டிக்‌ 
கிரமம்‌. “கொடுமை பல செய்தன நானறியேன்‌ ' என்றது 
திதிக்கிரமம்‌. * ஏற்றாயடிக்கே ” என்றது சங்காரக்கிரமம்‌. “ இர 
வும்‌ பகலும்‌? என்றது “ திரோபவகிரமம்‌ ”. ்‌ வணங்குவன்‌ 
எப்பொழுதும்‌ ' என்றது அனுக்ரக முறைமை. 


இச்தக இரமத்திலே முன்‌ அருளிய “ தோடுடைய செவி 
யன்‌ ' என்றன்‌ பதவி யாக்க்யொனமும்‌ இவற்றில்‌ அடங்கு 
மெனக்‌ கொள்க. 


எச்ச உரை: 


“நான்கு நாயன்மார்களுக்கும்‌ திருமேனி வக்க இரம 
மும்‌ யூர்வத்‌ கதொடர்ச்சிகளும்‌ குறிப்பாய்‌ விளங்கி யிருக்‌ 
குமே; இங்கு அவை குறிப்பாய்‌ விளங்னெமை காணோமே ! 
என்னில்‌, அவை யாவும்‌ * கூற்றுயினவாறில்‌ ' அடங்கி 
யுள்ளன. அஃதெப்படி என்னில்‌, இராவணனுக்கு உபதேசம்‌ 
பண்ணின வார்த்தையிறால்‌ வக்க வருத்தமென அறிக. வினாவும்‌ 
விடையுமாக வருதலால்‌ இவை எச்சவுரை. 


சம்பிரதாய உரை : 


பெரியோர்கள்‌ வாக்கினுள்‌ வரும்‌ முதல்‌ மொழி 
களெல்லாம்‌ பஞ்சாட்சரமாகவே இருக்கும்‌ ; அவையும்‌ சிவ 
வாக்கிய வேத பஞ்சாக்கர வேதப்‌ பொருளாகவே இருக்கும்‌ 
எனக்‌ கொள்க, 


திரு--0 


69 திருவாசக வியாக்யொனம்‌ 
8. ஆன்மா அடிமை 
என்பதற்குச்‌ சுருதி. 
திருசிற்றம்பலம்‌ 

பித்தாபிறை சூடிபெரு மானேயரு ளாளா 
எத்கான்மற வாதேநினைக்‌ கின்றேன்மன த்‌ தன்னை 
வைத்தாய்‌ பெண்ணேத்‌ தென்பால்வெண்ணெய்‌ 

[கல்லூரருட்‌ டுறையுள்‌ 
அத்தாவுனக்‌ காளாயினி யல்லேனென லாமே. 

இருச௪ த்தம்பலம்‌ 
(சச்தசர்‌ 1, 1: 1) 


கருத்துரை : 
பெத்த முத்த மிரண்டிலும்‌ ஆன்மாக்களுக்குச்‌ 
சுகந்திரமில்லை யென்பதும்‌, அவ்விரண்டிலேயும்‌ சிவன்‌ 
உபகாரம்‌ என்பதும்‌, அவ்விரண்டிலும்‌ உயிர்‌ அடிமை 
என்பதும்‌, அனுக்கிரக முறைமைகளும்‌, சுத்தாவத்தை 
நின்ற “ஐவகை முறைகளும்‌, பெருங்கருணையும்‌ ஆகிய 
இவற்றைக்‌ கூறுகின்‌ றது. 
பதவுரை ; 
படித்தா (௭-௮): தன்வசமும்‌ தற்சொரூபமும்‌ தற்‌ 
பாவமுமுடையவனே ! எனவே, சுத்தான்‌ 
மாக்களுக்குக்‌ கருவி கொடுத்த சுத்த பஞ்ச 
இருத்திய சிருட்டியுமுடையவன்‌ என்றது. 
பிறை சூடி (௭-து): ஞானசந்திரகலையைத்‌ தரித்த 
வனே! எனவே, ஞானாமிர்த கலையினாலே 


உலகத்தை இரக்ஷிக்கும்‌ முறைமை கூறப்‌ 
பட்டது, 


1. பெத்தமுத்தம்‌- ஆன்மாவின்‌ பாசபர்‌ தரமும்‌ வீடும்‌, 
2. நின்மலசசக்கிரம்‌, நின்மலசொப்பனம, கின்மலசுழுத இ, நின்மல 
துரியம்‌, நின்மல துரியா நிதம்‌, 


ஆன்மா அடிமை 83 


பெருமானே (௪-2): பெருமையை யுடையவனே ! 


எனவே, தானெழியப்‌ பிறவற்றை அழித்த 
வனே ! என்றவாறு. 


அருளாளா (௪-து): அருளினால்‌ ஆன்மாக்களை 
ஆள்கின்‌. றவனே ! எனவே, ஆன்மாக்கள்‌ பரி 
பாகப்படும்‌ வண்ணம்‌ இரோபவித்தவனே ! 
ஏன்‌ றவாறு. 


எத்தால்‌ மறவாதே நினைக்கின்றேன்‌ மனத்துன்னை 
வைத்தாய்‌ (எ-து): என்‌ கருவிகளைக்‌ 
கொண்டு உன்னை மறவாதிருக்க கினைக்கன்‌, 
வண்ண மொன்று மில்லாமல்‌ உன்னையே 
என்னிடத்தில்‌ வைத்தபடியனாலே, வேறு 
கருவிகளைக்‌ கொண்டு எப்படி நினைப்பேன்‌ ? 
என்னவே, வேறின்றி அபேதமாய்‌ நின்ற 
அத்துவித சித்தாக்க சொரூபமாகிய அனுக்‌ 
இரகம்‌ உடையவனே என்று சொல்லப்‌ 
பட்டது. 


பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்ணெய்‌ கல்லூர்‌ அருட்‌ 
டுறையுள்‌ அத்தா (௪-௮): கருணைக்‌ கடற்‌ 
பெருக்கான பெண்ணையாற்றுக்‌ கரையிலே 
திருவெண்ணெய்‌ கல்லூரென்ற தலமும்‌ 
அருட்டுறை என்னும்‌ கோவிலுமான ஞான 
குருத்தானமான இடத்தில்‌ விளங்கும்‌ பிதா 
என்னும்‌ தன்மையுடைய சிவானந்தப்‌ 
பெருக்கே ! என்றவாறு. 


உனக்காளாயினி அல்லேன்‌ எனலாமே (௪-௮): 
என்றும்‌ அடிமைச்‌ சுபாவமாயிருக்க இணி 
மேல்‌ அல்ல என்று சொல்வதற்கு வேதாக 
மங்களாலும்‌ மற்றுமுள்ள டிரமாணங்களா 
லும்‌ சொல்லக்‌ கூடாகே எனக்‌ காண்க. 


94 திருவாசக வியாக்கியானம்‌ 
அகலவுரை : 


பித்தன்‌ என்‌ றபடியினாலே, தன்‌ வசமாக இருக்கிற 
வன்‌ காலம்‌ பார்த்து, இடம்‌ பார்த்து, பக்குவம்‌ பார்தது, 
ஏற்றக்குறைவு அறிக்து ஒரு காரியமும்‌ செய்யமாட்டானே ! 
கர்த்தா மாயையிலே யிருந்து கொடுக்கிற கருவிகளைப்‌ 
பக்குவம்‌ பார்த்து, எவ்விடங்களில்‌ எவ்வளவு உண்டோ 
அவ்வளவே அருளுகையால்‌, கன்‌ வசம்‌ என்று சொல்லக்‌ 
கூடாதே என்னில்‌, கன்னுடைய சுதந்தரத்துக்குச்‌ சொன்‌ 
னது. அதற்கு விடை ஏழு? என்னில்‌, * பிறைரடி' என்றது. 
மதியைத்‌ தரித்தது ஏன்‌? என்னில்‌, அகன்‌ குணததைச 
சொன்னது. குணம்‌ ஏது? என்னில்‌, அதில்‌ அமிர்ககலை 
மிருப்பதே குணம்‌ ; அச்த அமிர்தகலை சகல ஒஷ.இகளையும்‌ 
வளர்க்றெது; மறுபடி சூரியனிடத்திலிருந்து கலையை 
வாங்குகிறது. இப்படிப்‌ பிரபஞ்சத்தை நடத்துகையாலும்‌, 
அச்சக்தியைத தரித்திருக்கையா லும்‌, சர்வ சுதந்தர சததி 
பிருக்தும்‌ அவர்‌ காலம்‌ பருவம்‌ பார்த்துச்‌ செய்கிறார்‌ என்ப 
கற்கு அடையாளம்‌. 


பெம்மான்‌ என்‌ றது, அப்படி செய்கிறவர்‌ அழியாரோ 
என்னில்‌, ஆ£க அ௮ல்லமைய/டையவராகையால்‌ ஆயாசம்‌ 
நீர்தற்பொருட்டு மாயையில்‌ ஒடுக்குவகே அழித்தலாகை 
யால்‌, சஙகாரகர்த்தாவே முதலாளியான கால்‌ : பெம்மான்‌ - 
பெருமையுடைய மான்‌ என்றறிக (2) 


ஆனால்‌ ஆக்குகிறதும்‌ அழிக்கிறதுமல்லாமல்‌, நீக்கு 
இறதில்லையோ என்னில்‌, * அருளாளாய்‌ ' என்ற த-— அருளி 
னாலே உயிர்களினுடைய பரிபாகத்துக்குத தக்கதாகப்‌ 
பொய்யை மெய்யாக. ருசுப்பித்துப்‌ புசிப்பித்துப்‌ பரிபாக 
மானவுடன்‌ பொய்யை நீக்கி மெய்யைக்‌ காட்டியருளும்‌ 
சக்தியுடையவன்‌ ; ஆனால்‌ நற்கருவி கரணங்களெல்லாம்‌ 
கொடுத்து மறவாமலிருக்கும்படி செய்து வைத்து, வேதரக 
மங்களையும்‌ விதிவிலக்குக்களையும்‌ கற்பித்து வைத்திருக்கிற 
படியினாலே அந்தப்படி மறவாமல்‌ கதியடையலாமே என்‌ 
னில்‌, 


ஆன்மா அடிமை 8b 


“ எத்தரல்‌ மறவாதே நினைக்கின்றேன்‌ மனத்துன்னை வைத்தாய்‌ ” 
என்‌ றமையால்‌, கான்‌ மறவாமலிருக்கஇறகற்கு எனக்கென 
ஆளும்‌ கருவியாக ஒன்‌.றுண்டோ? நான்‌ நினைத்தற்குப்‌ 
பெத்தம்‌ முத்தம்‌ ஆயெ இரண்டிலும்‌ என்ன கருவி இருக்‌ 
கின்றது? ஆலை, நினைப்பும்‌ மறப்பும்‌ யார்‌ செய்தி யென்‌ 
னில்‌ “எனக்கு இல்லை என்று சொல்லவே, £ கனக்கென்‌ 
பது £ சொல்ல வேண்டுவதில்லை. தனக்கானால்‌, இதாகிகம்‌ 
எனக்கு வரவேண்டுவதில்லை. ஆகையால்‌ என்னிடத்துத்‌ 
தன்னை வைத்தது என்று சொன்ன ழு. 


வைத்தலாவது, உள்ள திருந்து கள்ளத்கை வெளிப்‌ 
படுத்தி, அருளே நான்‌ என்னும்படி. நிற்கும்‌; முத்திக்‌ 
காலத்துச்‌ சுததாவத்கை முறைமையில்‌ அரிந்து கொள்ள 
லாமென அ௮னுக்கிரடுத்கதாம்‌. இந்த அனுக்கிரகம்‌ உள்ளே 
நின்று செய்தகோ, வெளியே கின்று ரெய்கதோ, உள்‌ 
ளும்‌ புறமுமாக கின்று செய்ததோ என்னில்‌, வெளியே 
கின்று செய்ததே முன்சொன்ன மூன்றும்‌ என்றறிக. 


அஃது எப்படி என்னில்‌, * பெண்ணைத்‌ தென்பால்‌ வெண்‌ 
ணெய்‌ நல்லாரருட்டுறையுள்‌ அத்தா உனக்காளாயினி அல்லேனென 
லாமே என்றதில்‌, பெண்ணயாறும்‌ வெண்ணெய்ப்பதியும்‌ 
அருட்டுறைக்கோயிலும்‌ ஆதி என்னும்‌ மகரலிங்கமும்‌ 
கருணைப்‌ பெரு கும்‌ ஆன ச்தவிட த அதல்‌ விளைக்க 
இன்ப ௬௪ உல்லாசமுமான முறையே அறிக. ஆகையால்‌ 
அடிமை என்பது பெத, க ழத்தமிரண்டினும்‌ என்றறிக, 


நுட்ப உரை: 
ஜந்து கிருத்தியம்‌ சொன்னபடியால்‌ பஞ்சாக்கரமான 
ஐவகைப்‌ பொருளும்‌ இவற்றுள்‌ அடங்கும்‌. அவை சிவானு 

பூதியாற்‌ காண்க. 

எச்ச உரை: 
இந்த ஜவகைப்‌ பொருளாகிய கிருத்தியங்களெல்லாம்‌ 


கேவலத்திலோ, சகலததிலோ, சுத்தத்திலோ என்னில்‌, 
கேவலத்தில்‌ வெளிப்படா ; சகலததில்‌ பருவப்படுததப்படும்‌ ; 


86 திருவர்‌சக வியாக்கியானம்‌ 


சுத்தத்தில்‌ தோன்றும்‌ எனக்‌ காண்க. இதற்குப்‌ பிர 
மாணம்‌ *சாக்இரத்தில்‌ அதீதத்தைப்‌ பொருந்தினோர்கள்‌ 
சர்வசங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள்‌ ; அவர்கள்‌ பாக்கி 
யத்தை என்னென்று பகர்வேன்‌ !! என அருளியதைக்‌ 
காணக. 
க்‌. அறிவே சொரூபம்‌ 
சன்பதற்குச்‌ சுருதி. 
இருச்சிற்றம்பலம்‌ 
மெய்த்தாறு சுவையும்‌ ஏழிசையும்‌ எண்குணங்களும்‌ 
[விரும்பு நால்வே 
தத்தாலும்‌ ௮ றிவொண்ணா கடைதெளியப்‌ பளிங்கே 


[போல்‌ அரிவைபாக 
மொய்த்தாறு சமயங்கட்‌ கொருதலைவன்‌ கருதுமூர்‌ 


[உலவுதெண்ணீர்‌ 
முத்தாறு வெதிருதிர கித்திலம்வா ரிக்கொழிக்கும்‌ 
[மூதுகுன்‌ றமே. 
இரு௪சிற்‌ றம்பலம்‌ 
(திருஞான, 1 :181: 1) 


இதன்‌ கருத்து :- 
மெய்ஞ்ஞான குருவுபதேச சம்பிரதாய அநுபவ 
சிட்டை. 


பதவுரை : 


மெய்த்து (எ- து): கித்திய சுத்த மெய்ப்பொரு 
ளாகிய, 

ஆண சுவையும்‌ (எ- அ): *சுவையொளிஊ_று ஒசை 
நாற்றம்‌ மனம்‌ ஆறும்‌! எனவே தொண்‌ 
ஹதூற்றாறு தத்துவங்களும்‌ அடங்கும்‌ வகை 
அறிந்து கொள்க. 


அறிவே சொரூபம்‌ 87 


ஏழிசையும்‌ (எ-து): “பண்ணு மிசையும்‌ பாலும்‌ 
சுவையும்‌, கண்ணும்‌ ஒளியும்‌ கருத்தும்‌ எழுத்‌ 
தும்‌, விண்ணும்‌ மழையும்‌ வேதமும்‌ சைவமும்‌, 
மண்ணும்‌ தலமுமாக ' ஏழிசையாக இருக்கும்‌ ; 
இவை மாறி மாறி வருகலே சகல இசைகளும்‌, 

எண்குணங்களும்‌ (௭- த): கர்த்தவியம்‌, தன்வசம்‌, 
தூயஉடம்பு, இயற்கை, உணர்வு, எல்லாமறி 
தல்‌, ஒழியாஇன்பம்‌, கின்மலத்துவம்‌--ஆக 
எட்டாகிய அபேத சக்திகளும்‌, 

விரும்பு சால்வேதம்‌ (எ - த): மோட்சத்துக்குப்‌ பிரிய 
மாகிய நஈரன்காகிய சத்னிபாதச்‌ சரியாதி 
நான்கு மறைகளாலும்‌ இச்சதுர்வித நிட்டை 
களாலும்‌, 

அறிவொண்ணா (௭-3): வேறு நின்றால்‌ அறிய 
வேண்டும்‌ ; ‘வேரு பேத மபேதமாகாது 
அறிவை அறிவது அறிவென்‌ ' றருளியிருக்‌ 
இற உபதேச மொழியாலே அதுவாய்‌ நிற்‌ 
றற்கு அறிய வேண்டியதில்லையே. அவை 
களால்‌ அறிவது அறிவாகிய சிவமே. எனக்‌ 
கொள்க. ஆகையால்‌ இவை பரிபூரண 
தரிசனம்‌. 


அவை எப்படி யென்னில்‌, 


நடைதெளியப்‌ பளிங்கேபோல்‌ (எ - த) : குற்றமற்ற 
ஒளியினையுடைய படிகத்தின்‌ தன்மைபோல. 


இது முன்சொன்ன நால்வகைக்கும்‌ திட்டாக்தரமா 
வது ; எப்படி யென்னில்‌, சத்தபடிகம்‌ சேர்ந்த வண்ணமெல்‌ 
லாம்‌ தனக்கு வண்ணமாக விருக்கும்‌; அவ்வண்ணமும்‌ 
படிகமும்‌ பேதமல்ல ; அபேதமுமல்ல ; பேதாபேதமுமல்ல. 
அம்மூன்றாக இயல்பாக இருக்கும்‌. ஆனால்‌, அக்ததி 
தன்மை காணுகற கண்ணுக்கோ, கதிரவனுக்கோ, படிகத்‌ 
துக்கோ? என்னில்‌, கண்ணும்‌ கதிரவனும்‌ ஒன்று ; கதிரும்‌ 
ஒளியும்‌ ஒன்ன ; உள்ளொளியும்‌ புறவொளியும்‌ ஒன்று; 


88 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


தன்மயம்‌ என்பது அநுபூதியால்‌ அரிந்து கொள்ளலாம்‌. 
இந்தத்‌ இட்டாக்கரம்‌ சேர்க்கதன்‌ வண்ணமாகிய ஆன்மா 
வுக்குப்‌ பொருளாயிற்று. சத்தாகிய சிவத்துக்கு உவமை 
யாமோ என்னில்‌, இதுவே உவமையாம்‌. 

இன்னும்‌, விளங்கத்‌ தோன்ற வேண்டுமானால்‌, பூரண 
உவமையாயெ திட்டாக்கரமொன்றுண்டு. அதை வைத்துப்‌ 
பார்த்தால்‌ இந்கது நிட்டாநக்தரததுக்குத்‌ தாட்டாந்தரமாக 


இருக்கும்‌. அஃது எப்படி என்னில்‌, 


அரிவை பாக மொய்த்து (எ - த): வெள்ளையாயெ 
கன்‌ நிறம்‌ நீலமிறமாகிய தேவியுடன்‌ சேர்ந்த 
படி.பினாலே ௮௧ வெள்ளை நிறத்துக்கும்‌ நீல 
நிறம்‌ வந்ததென்று சொல்லவே ஜந்து நிறங்‌ 
களும்‌ சக்தியின்‌ நிறங்களென ௮.றிக. ஆகை 
யால்‌ எடுத்த வடிவெல்லாம்‌ அருள்‌ வடிவு 
என்பதற்கு இதுவே பொருள்‌. மேலும்‌ 
சத்தியும்‌ சிவமும்‌ பேதமுமல்ல ; அபேதமு 
மல்ல ; பேகாபே கமுமல்ல ; சுபாவ உண்மை, 
இதற்குச்‌ சகல சாத்திரங்களும்‌ சாட்சியாமே 
யானால்‌, பரஞானமாகிய ஆகமத்திலே முத்தி 
பேதங்கள்‌ அமேகமாகச்‌ சொல்லியிருக்க 
ஒன்‌ றுகச்‌ சாதித்தது ஏனென்னில௰்‌, 

ஆறு சமயங்கட்கு ஒரு தலைவன்‌ (௭- க): அ௮பேதத்‌ 
துக்கு ஒரு பொருட்குப்‌ பல சொற்கள்‌ இருப்‌ 
பனயபோல, ஆறு திட்டாககதர அத்துவித 
பேதங்களைச்‌ சொன்னாலும்‌ அவற்றிற்கெல்‌ 
லாம்‌ கருத்தா ஒன்றே. அனுபவ இலக்கணம்‌ 
ஆருக இருக்கும்‌; இன்னும்‌ அமரேகமாக 
இருக்கும்‌. இரும்தாலும்‌ இவ்வாறும்‌ ஆகமப்‌ 
பொருள்‌ ஒன்றாகவே இருக்கும்‌. 

கருதுமூ (எ - து) : இப்படிப்‌ பரிபூரணமாய்‌, அபேத 
மாய்‌, ஒன்றாய்‌, உண்மை உபதேசமாய்‌, சிவா 
நந்த வடிவாய்‌ இருப்பதொன்று சுத்தான்‌ 
மாக்களுக்குக்‌ கொடுத்த கருவி கரணங்களுக்‌ 


அறிவே சொரூபம்‌ a 


குப்‌ புலப்படுகலுண்டா? அது புலப்படும்‌ 
பொருளன்றோ? புலப்படாவிட்டால்‌ பிர 
யோசனமில்லையே! ஆகையால்‌ புலப்படும்‌ 
பொருளாகவே இருக்கவேண்டும்‌. மெய்ப்‌ 
பொருட்கு ஊர்‌ வேண்டும்‌ ; போ்‌ வேண்டும்‌ ; 
திருமேனி வேண்டும்‌ ; அனுக்கிரகம்‌ வேண்‌ 
டும்‌ ; என்றால்‌ அப்பொருளும்‌ புலன்‌ பொரும்‌ 
தும்‌ பொருளாகவே இருக்கும்‌. 
அப்பொருட்கு உண்டாகிய ஊரில்‌, 
உலவு தெண்ணீர்‌ முத்தாறு (எ- த): ஊர்‌ முதலா 
யின்‌ உண்டெனவே, ஊர்க்கு அடையாளம்‌ 
ஏது என்னில்‌, பிரவாகமாயெ சலத்தை 
உடையது மணிமுத்தாறு என்பது. 
இதனிலுள்ள உவமைப்‌ பொருள்களாவன :-— 
ஆற்றுக்கு அழகு பிரவாகம்‌; பிரவாகத்திற்கு 
அழகு மணியும்‌ முத்தும்‌. ஆகவே, கருணையே பிரவாக 
மாய ஞான ஒளிபோன்ற மணிமுத்தாறு. இவ்வாறு 
கருணைப்‌ பிரவாகமென்று ஆற்றையும்‌, ஞான ஒளி என்று 
மணியையும்‌ முத்தையும்‌ சொல்ல வேண்டுவதென்னெனில்‌, 
சலதீதால்‌ புற அழுக்கு ஒழியும்‌ ; உள்‌ அழுக்கு ஒழியமாட்‌ 
டாது. இதத ஆறு ஆன்மாக்களுடைய ஆணவாதி பஞ்ச 
பாசங்களாகிய உள்ளழுக்கைக்‌ கழுவிப்‌ பேரானந்த 
முதீதியைக்‌ கொடுக்கிறபடியினாலே மணிமுத்தாறு என்ற பெயர்‌ 
பெற்றது. வ 
ஆனால்‌, முத்தைப்‌ புலப்படுத்தினது ஏதென்னில்‌, 
வெதிருதிர்‌ நித்திலம்‌ வாரிக்‌ கொழிக்கும்‌ (எ- து) : 
நதிக்குப பக்கங்களிலே இருக்கிற சுத்தான்‌ 
மாக்களாகிய மகாவிருடிகள்‌ '௪ர வடிவாகிய 
மூங்கில்களாக நின்று கொண்டு ஆனத்த 
பாட்பமாகிய கண்ணீர்களை உதிர்க்குமாறு 
போல, சிக்தின முத்துக்களைக்‌ கருணை அலைக்‌ 


ப, சரம்‌ - காணல. 


90 திருவாசக வியாக்கியானம்‌ 


கரங்களால்‌ வாரி இரு கரைகளிலும்‌ வாழும்‌ 
ஆன்மாக்களுக்கெல்லாம்‌ “ இப்படி ஆனம்‌ 
தத்தை அடையுங்கள்‌ ? என்று இறைக்கும்‌ 
தலமாகிய பதிக்குப்‌ பெயர்‌ ஏது என்னில்‌, 

முதுகுன்றமே (எ- து): பழமலையென்று பெயரை 
யுடைய விருத்தகிரியே அனுக்கிரகம்‌ பண்ணு 
கிற இடமெனக்‌ காண்க. 


முதுகுன்‌ நமாவத :-- 

மாயாகாரியமாயெ பிரபஞ்சத்தில்‌ எடுத்த தனுக்‌ 
களில்‌ மலையும்‌ ஒரு தேகமானபடியினாலே, மலையென்றது 
ஆன்மாக்களுக்கு ஒரு கேகமென்று கோன்றுமே; இந்த 
மலை அம்மலையன்று; இது பழமலை; அதாவது, அதாதி 
யாய்‌, நித்தியமாய்‌, விபுவாய்‌, பரிபூரணமாய்‌ இருப்பதான 
ஒரு பொருளே அருள்மலையாய்‌ வந்து பரிபக்குவ சுதீதான்‌ 
மாக்களுக்கு அனுக்கிரகம்‌ பண்ணும்‌ பொருட்டு எழுந்தரு 
ளிய பரமகுரு திருமேனியெனக்‌ காண்க, 

இன்னும்‌ விரிக்கிற்‌ பெருகுமானதால்‌ சிவானுபவ 
சுவானுபூதிகத்தாற்‌ காண்க. 


௦. பஞ்சகிருத்தியம்‌ அநாதி 
என்பதற்குச்‌ சுருதி. 
தருசசிற்தமபலம 
புகையெட்டும்‌ போக்கெட்டும்‌ புலன்க ளெட்டும்‌ 
பூதலங்க ளவையெட்டும்‌ பொழில்க ளெட்டும்‌ 
கலையெட்டும்‌ காப்பெட்டுங்‌ காட்சி யெட்டும்‌ 
கழற்சே வடியடைந்தார்‌ 'களைக ளெட்டும்‌ 
நகையெட்டும்‌ காளெட்டு நன்மை யெட்டு 
நலஞ்சுறக்தார்‌ “கன்மனத்து மலர்க ளெட்டும்‌ 
திகையெட்டும்‌ * தரிப்பதற்கு முன்னோ பின்னே 
திருவாரூர்க்‌ கோயிலாக்‌ கொண்ட நாளே. 
திருசிற்றம்பலம்‌ 
(திருசாவுக்‌. திருவாரூர்‌ திருத்தாண்டகம்‌ 9) 
(பி-ம்‌) 1. களைசணெட்டும, 2. மனத்தசத்து, 3. தெரிப்பதற்கு, 


பஞ்சகிருத்தியம்‌ ௮காதி 91 


இதன கருத்துரை _— 
அமாதி சிருட்டியான பஞ்சகிருதீதிய பரமசிவ சொரூ 
பமே அனுகரகமாகப்‌ பிரத்தியட்ச சிவானுபவ சுவானுபூதி 
கம்‌ விளங்க அருளியது. 


பதவுரை : 

புகை எட்டாவன :--காரண காரியமான அக்கினி 
யைக்‌ காரியமான புகையென்று உபசரித்துச்‌ 
சொன்னது. மேலுள்ள காரியங்களும்‌ கார 
ணத்தில்‌ அடங்கி நித்திய அநாதியாய்‌ இருக்கு 
மென்பதை அறிய வேண்டித்‌ திருவுளம்‌ 
பற்றின அ. 

அவைக்கு விபரம்‌ : 

அக்கினி எட்டாவன :-காலாக்கினி, மூலாக்கினி, 
விந்துவாக்கினி, பூகாக்கினி, யோகாக்கினி, 
யாகாக்கினி, வடவாமுகாக்கினி, உதராக்கினி 
ஆக 8. 

போக்கு எட்டாவன தருமம்‌, ஞானம்‌, வைராக்‌ 
இயம்‌, ஐசுவரியம்‌, அதருமம்‌, அஞ்ஞானம்‌, 
அவைராக்கியம்‌, அனைசுவரியம்‌ ஆக 8. 

புலன்கள்‌ எட்டாவன :_—சததம்‌, ரூபம்‌, ரசம்‌, பரிசம்‌, 
கந்தம்‌, மனம்‌, புததி, அகங்காரம்‌ ஆக 8. 

பூகல்ங்கள்‌ எட்டாவன :--பூ முதல்‌ பாதலம்‌ வரை 8, 

பொழில்கள்‌ எட்டாவன :--வானாதி மேலுலகம்‌ 8, 

கலை எட்டாவன :--வேதம்‌, ஆகமம்‌, புராணம்‌, சாத்‌ 
திரம்‌, சூத்திரம்‌, தோத்திரம்‌, இலக்கியம்‌, 
இலக்கணம்‌ ஆக 8. 

காப்பு எட்டாவன :-- இந்திராதி 8. 


1. இச்திரன்‌, அக்னி, யமன்‌, கிருதி, வருணன்‌, வாயு, குபேரன்‌, 
ஈசானன, 


02. திருவாசக வியாக்கியானம்‌ 


காட்சி எட்டாவன :பிரத்தியட்சமாகய வாயிற்‌ 
சாட்சி; மானதக்காட்சு ; தன்வேகனாக 
காட்சி, யோகக்காட்சி, அனுமானம்‌, தந்திர 
கலை, மநதிரகலை, உபதேசகலை ஆக 8. 


கழற்சேவடியடைநக்கார்‌ களைகள்‌ எட்டாவன :— 
மூலமலம்‌, ஆணவம்‌, திரோதாயி, கன்மம்‌, 
மாயை, ஆகாமியம்‌, சஞ்சிதம்‌, பிராரத்துவம்‌ 
ஆக 8. 


நகை எட்டும்‌ :--அணிமா, லகிமா, இரிமா, பிராத்தி, 
பிராகாமியம்‌, ஈசுரத்துவம்‌, வசித்துவம்‌, 
மகிமா ஆக 8, 


நாள்‌ எட்டாவன :-—பஞ்சாங்கம்‌ ; லக்கினம்‌; ரை 


ஆக 8, (2) 


நன்மை எட்டாவன :--இயமம்‌, நியமம்‌, தாரணை, 
சமாதி, பிரத்தியாகாரம்‌, பிராணாயாமம்‌, ஆச 
னம்‌, தியானம்‌ ஆக 8. 


ஈலஞ்சிறந்தார்‌ கம்மனதீது மலர்கள்‌ எட்டாவன :-- 
கர்ததவயம்‌, தன்வசம்‌, தூயஉடம்பு, இயற்கை 
யுணாவு, எல்லாமரிதல்‌, பெருங்கருணை, 
ஒழியா இன்பம்‌, நின்மலத்துவம்‌ ஆக 8. 


திக்கெட்டாவன :-—பஞ்சபூத சோம சூரிய ஆன்மா 
.- ஆக 8. 


இவ்வகையோர்களுக்குக்‌ காலம்‌ தோன்றா தபடியால்‌ 
திருவாரூர்த்‌ திருக்கோயில்‌ கொண்டதும்‌ அப்படியே 
யென்று பரிபூரணதரிசனம்‌ பண்ணின முறைமையைக்‌ 
காண்டலே கருத்தாய்‌ கினைந்திருக்து அடிமை பூண்ட ஞான 
சமாதி எனக்‌ காண்க. 


0. ஒன்ருனவன்‌ 
என்பதற்குச்‌ சுருதி. 


திருவெழுகூற்றிருக்கை 
திருசசிற்றம்பலம்‌ 

ஒருரு வாயினை மானாங்‌ காரத்‌ 
தீரியல்‌ பாயொரு'விண்முதற்‌ பூதலம்‌ 
ஒன்‌ றிய இருசுடர்‌ உம்பர்கள்‌ பிறவும்‌ 
படைத்களித்‌ தழிப்பமும்‌ மூர்த்‌திக ளாயினை ; 
இருவரோ டொருவ னாகி நின்றனை. 
ஓரால்‌ நீழல்‌ ஒண்கழல்‌ இரண்டும்‌ 
முப்பொழு தேற்றிய நரல்வர்க்‌ கொளிகெரி 
காட்டினை ; காட்ட மூன்றகக்‌ கோட்டினை ; 
இருதி அரவமேோ டொருமதி சூடினை ; 
ஒருகா ளீரியன்‌ மூவிலைச்‌ சூலம்‌ 
நாற்கால்‌ மான்மறி ஜக்தலை அரவம்‌ 
ஏந்தினை ; காய்ந்த நால்வாய்‌ மும்மதத்‌ 
திருகோட்‌ டொருகரி மீடழித்‌ துரிதீ கனை ; 
ஒருகனு'இருகரல்‌ வளைய வாங்கு 
முப்புரத்‌ தோடு நானிலம்‌ அஞ்சக்‌ 
கொன்று நலதீதற அவுணரை யறுத்கனை ; 
ஜம்புலன்‌ நாலாம்‌ அந்தக்‌ கரணம்‌ 
முக்குணம்‌ இருவளி யொருங்கிய வானோர்‌ 
ஏத்த நின்றனை ; ஒருங்கிய மன ததோ 
டிருபிறப்‌ போர்ர்து முப்பொழு.து குறைமுடித்து 
நான்மறை யோதி ஐவகை வேள்‌ 
அமைத்தா றங்க முகலெழுத்‌ கோதி 
பன்முறை பயின்றெழு வான்‌ றனை வளர்க்கும்‌ 
பிரமபுரம்‌ பேணினை ; 
அறுபதம்‌ முரலும்‌ வேணுபுரம்‌ விரும்பினை ; 
இகலிய மைச்துணர்‌ புகலி யமாக தனை ; 
பொங்குறு நாற்கடல்சூழ்‌ வெங்குரு விளங்கினை ; 
பாணிமூ வுலகும்‌ புதையமேல்‌ மிதந்த. 


94 திருவாசக வியாக்கியானம்‌ 


தோணிபுரத்‌ அறைந்தனை ; தொலையா இருமிதி 
வாய்ந்த பூந்தராய்‌ ஏய்ந்தனை, 

வரபுரம்‌ என்றுணர்‌ சிரபுரதி துறைக்கனை ; 
ஒருமலை யெடுத்க இருதிறல்‌ அரக்கன்‌ 
விறல்கெடுத்‌ தருளினை ; புறவம்‌ புரிக்தனை ; 
மூக்கீர்த்‌ துயின்றேன்‌ நான்முகன்‌ அறியாப்‌ 
பண்பொடு நின்றனை ; சண்பை யமர்நக்கனை ; 
ஐயுறும்‌ அமணரும்‌ அ௮அறுவகைத்‌ தேரரும்‌ 
ஊழியும்‌ உணராக்‌ காழி யமரீந்தனை. 

எச்சனே ழிசையோன்‌ கொச்சையை மெச்சினை ; 
ஆனு பதமும்‌ ஜந்தமர்‌ கல்வியும்‌ 

மமைமுதல்‌ நான்கும்‌ 

மூன்று காலமும்‌ தோன்ற நின்றனை ; 
இருமையின்‌ ஒருமையும்‌ ஒருமைதன்‌ பெருமையும்‌ 
மறுவிலா மறையோர்‌ 

கழுமல முதுபதிக்‌ கவுணியன்‌ கட்டுரை 

கழுமல முதுபதிக்‌ கவுணியன்‌ அறியும்‌ 

அனைய கன்மையினை யாதலின்‌ நின்னை 

நினைய வல்லவ ரில்லை நீள்கிலத்கே 


திருசிற்றம்பலம்‌ 


50 


35 


45 


( திருஞான சம்பச்தர்‌) 


திருவெழுகூற்றிருக்கையாவது, நடுவே மூன்று வரை றி, 
குறுக்கே எட்டு வரை இறி, பக்கத்துக்கு ஒவ்வொன்று 
கூட்டி, ஒரு புறத்துக்கு ஏழாக, பக்கதீதில்‌ இரண்டு கூட்டி, 
நடுவே கீறி, ஏழுவரைக்குக்‌ கீழே பக்கத்தில்‌ ஒவ்வொன்று 
குறைத்துக்‌ குறுக்கே திறில்‌ எழுபத்திரண்டு அறைகளாம்‌. 
இதில்‌, நடுவறை பதினாறிலும்‌ ஒன்‌ஹென்று இலக்கம்‌ எழுதி, 
இரண்டு பக்கங்களிலும்‌ இரண்டு முதலாக ஏழு வரை இலக்‌ 
கம்‌ எழுதி, கீழ்‌ வரை ஆறிலும்‌ ஒன்று முதல்‌ ஆறும்‌ 
எழுதி, * ஒருருவாயினை ' முதல்‌ இலக்கத்தின்படி வலமிட 
மாகவும்‌ இடம்‌ வலமாகவும்‌ வாசித்து வருகிறபோது ஒன்‌ 


மென்றே முடியும்‌, 


ஒன்றானவன்‌ 95 


இப்படி ஏழு கூறுகளிலும்‌ இலக்கம்‌ இருக்கையால்‌ 
எழுகூற்றிருக்கை என்று பெயராயிற்று. 


இர்தத தேவாரத்துக்குத்‌ திருஞானசம்பந்தக்‌ கண்ணுடைய 
வள்ளலாரான பரமகுருகாகன்‌ எழுதிய உரையை எமது குரவர்‌ 
அடியேற்கு உபகேசிததபடி. அவ்வனுபூதிகம்‌ மிகுக்து சிவ 
ரகசிய ககதையாயிருப்பதால்‌ இர்தத்‌ திருவாசக உரை 
பொழிப்பனுபூதி அனுக்கிரகம்‌ செய்யும்போது முன்‌ அரு 
ளிய தேவாரங்களுடன்‌ இவைக்கும்‌ அருளிய அ.அபூதிப்படி 
ஒன்றே பெரிய நல்‌ அடையாளமென எடுத்துக்‌ சாட்டலாக 
எழுதியது. 


திருவருட்பாவின்‌ கருத்துரையாவன  :-- 


முப்‌ $ரமாணங்களினா லும்‌ சொரூபமும்‌ கடத்கமூ 
மான தும்‌, அட்டமூத்தியின்‌ முறைமையும்‌, சூட்சும பஞ்ச 
கிருத்தியம்‌ தாலபஞ்சகிருத்தியங்களின்‌ செய்தியும்‌, கரு 
கரிசனமும்‌, முப்பொருள்களா யுள்ளவைகளெல்லாம்‌ 
மூன்று நேத்திரமென்னும்‌ இயல்பும்‌, சாட்குணியங்கள ரக 
நின்ற சுபாவமும்‌, பாசத்திரயங்களை நீக்கும்‌ தன்மையும்‌. 
பன்னிரண்டு திருகாமங்களிலும்‌ சிவஞானபோகப்‌ பன்‌ 
னீரண்டு சூத்திரக்‌ கருத்தின்‌ பயனும்‌ விளங்க முறையே 
கூறுகின்‌ றது. 


பதவுரையாவன :_ 


ஓருருவாயினை (௭-த) ஒரும்‌ உருவாயினை என்பது 
பொருளாகும்‌. ஒரும்‌ உருவாவது அறியும்‌ 
உரு. ஆகவே அறிவுரு என்‌.று பெயர்‌. அறி 
வாவது சிவம்‌. எதற்கு அறிவு என்னில்‌, 
உயிருக்கு அறிவு. உயிருக்கு அறிவு என்று 
சொல்லவே அறியாமையும்‌ ஒன்று உண்டு 
என்றாயிற்று. ஆகவே, அறிவும்‌, அறியரமை 
யும்‌, அறிகறவனுமான பதி, பசு, பாசம்‌ 
மூன்றாயிற்று. இம்மூன்று வடிவும்‌ பரம 
சிவனுக்குகி திருமேனியாயிற்று. அப்படி 


96 திருவாசக வியாக்கியானம்‌ 


யானால்‌, பாசமும்‌ பசுவும்‌ திருமேனியாமோ 
என்னில்‌, அப்படியே ஆம்‌. அதெப்படி 
என்னில்‌, ஒருவனுக்குத்‌ தேகமும்‌ உ யிரும்‌ 
கொழிலும்‌ அங்கப்‌ பிரதீதியங்க உபாங்கங்‌ 
களுமன்‌ றி வேறே உயிர்களுக்கு இவைகளை 
விட வேறே முறை இல்லையே. இவைகளையே 
உயிரென்று செய்து வருகிற வரிசைகளெல்‌ 
லாம்‌ அவ்வுயிர்க்கேயன்‌ றி இவைகளுக்கல்‌ 
லவே. அப்படிப்போல, பரமசிவனுக்குப்‌ பசு 
பாசங்களெல்லாம்‌ திருமேனியேயாம்‌. உள்ள 
படி. அகண்டாகார சச்சிகாகந்த சதாகடன 
குஞ்சிகபாக தரிசனம்‌ பண்ணுகிறபோது 
வேறொன்று கண்டதில்லையே. இன்னும்‌ 
பரமகுரு சிவஞான உபதேச சம்பிரதாய 
சிவானுபவ சுவானுபூதிகத்தால்‌ அன்பே 
இன்பாய்க்‌ கலந்து அனுபோக நிட்டையைப்‌ 
பெறலாமே. 


... இப்போது அருளியது பிரத்தியட்சப்‌ பிரமாணம்‌. இனி 
அனுமானப்‌ பிரமாணம்‌. அவை கடதகக இலக்கணம்‌. 


மாஜங்காரத்தீரியல்பாய்‌ (௭- த): பிரகிருதிமாயையும்‌ 
ஆங்கார சததுவமும்‌ பெயர்‌ வேறே இரும்‌ 
தாலும்‌, பிரரருதியினுடைய அவ்யக்தமே 
ஆங்காரமன்‌ ரர வேறன் று. அப்படிப்போல 
சிவமொன்றற சத்தியும்‌ சிவமுமாகிய இரண்‌ 
டாயிற்று. 


ஒருவிண்முதல்‌ பூதலம்‌ ஒன்றிய இருசுடர்‌ உம்பர்கள்‌ பிறவும்‌ 
(ஏ-து): ஒன்றாகிய ஆகாசம்‌ முதல்‌ பிருதிவி 
வரை ஐந்தும்‌, ஒரு கன்மைத்து ஆகிய, சூரி 
யன்‌ சந்திரன்‌ தேவர்‌ முதல்‌ான ஆன்மவர்க்‌ 
கங்களுமாகெய அட்டமூர்த்தங்களாம்‌. அவற்‌ 
றில்‌ உளவாடிய அதீதுவாக்களையும்‌ மற்றுள 
காரியங்களையும்‌, 


ஒன்‌ ரான வன்‌ 91 


படைத்தளித்தழிப்ப மும்மூர்த்திகளாயினை (எ- அ): இருட்டி 
இதி சங்காரமாகவே சம்பு பட்சமாக நின்று 
திரிமூர்தீதிகளான கடக்க சொரூபமாக எழும்‌ 
கருளி மிருக்தனை. 


இருவரோடொருவனுகி நின்றனை (௭ - அ): பிரஇருதி மாயை 
பில்‌ அனுபட்சமாக நின்று கால பஞ்ச 
கிருத்தியம்‌ பண்ணும்போது அந்தப்‌ பிரமா 
விட்டுணுக்களோடே தாமு மொருவராக 
உருத்திரமூர்ததி வடிவாய்‌ எழுக்தருளி 
நின்‌ றனை. 


ஓரால்‌ நீழல்‌ ஒண்கழல்‌ இரண்டும்‌ முப்பொழுதேற்றிய நால்வர்க்‌ 
கொளிநெறி காட்டினை (௪-3): சைகன்னிய 
மாகிய சுக்கமாயா சத்தி வடிவாயெ ஆலமரதீ 
தின்‌ கீழே இருக்கது ஒளியாயெ பர அபர 
ஞானமான இரண்டு பொற்பாக கமலங்களா 
இய திருவருளை மூன்று காலமும்‌ ஒரு காலமாய்‌ 
நிட்டை கூடிய சனகாதி நால்வர்க்கும்‌ 
சுவானுபவ சுவானுபூநிகமான சுபாவ விளக்‌ 
கதுதைச்‌ சகச நிட்டை பிரத்தியக்ஷமாகப்‌ 
பெற சிவஞான தேசி வடிவாக எழுக்கருளி 
௮ னக்கிரகம்‌ செய்தனை. 


நாட்ட மூன்றாகக்‌ கோட்டினை (௭ - அ) : முப்பொருள்களா 
யுள்ள வர்க்கங்களான முச்சத்தி, முவ்வதி 
காரம்‌, முவ்லடிவு, முக்ருத்தியம்‌, முப்பதார்த 
தம்‌, முததத துவம்‌, முக்குணம்‌, மூன்றுநாடி 
இன்னும்‌ வேதாகமங்களிலுள்ள மூவகைகளை 
யும்‌ மூன்று தேத்திரங்களாகத்‌ தரித்து எழும்‌ 
தருளினை. 


'இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை (௭ - அ): பெருமையிற்‌ 
சிறந்த கங்காதி யென்ற பெயரையுடைய 
சருவஞான சத்தியையும்‌, மரகாகமாகிய பரிதிருப்த 


திரு---7 


98 


திருவாசக வியாக்கியானம்‌ 


சக்தியையும்‌, ஒப்பற்ற சந்திரனாகிய அநாதிபோத 
சத்தியையும்‌ தலையணிகளாகத்‌ தரிதகனை. 


ஒருதாள்‌ ஈரியல்‌ மூவிலைச்‌ சூல நாற்கால்‌ மான்மறி ஐந்தலை அரவம்‌ 


காய்ந்த 


ஏந்தினை (எ- த): ஒரு பாதத்தையும்‌, பாவ 
களை அறுக்கும்‌ கூர்மையையுமுடைய மூன்று 
இலைகளாஏய கவரையுமுடைய சூலமாஇய 
சுதந்திர சக்தியையும்‌, தர்மார்தத காம 
மோட்சங்களாகயே நாலு பாதங்களையுடைய 
மான்‌ குட்டியாயெ அலுப்த சக்தியையும்‌, பஞ்சாக 
கரமாயெ ஐந்தலை நாகமென்னும்‌ அனந்த 
சத்தியையும்‌ கையணிகளாகத்‌ தரித்தனை. 


நால்வாய்‌ மும்மதத்‌ திருகோட்டொருகரி யீடழித்துரித்‌ 
தனை (எ- து): உக்ரெ கருததியததையுடைய 
பகை, பாவம்‌, அச்சம்‌, பழி என்னும்‌ சான்ற 
வாயினையுடைய களவு பொய்‌ காமமாயெ 
மூன்‌ று மதத்தினையுடைய மத மாச்சரியம்‌ என்‌ 
னும்‌ இரண்டு கொம்புகளையுடைய ஒப்பற்ற 
களிறு என்னும்‌ ஆணவத்தை வெளிப்படுத்தி 
அழிதீதனை. 


ஒருதனு இருகால்‌ வளைய வாங்கி, முப்புரத்தொடு நானிலம்‌ 


அஞ்சக்‌ கொன்று தலத்துறு அவுணரை அறுத்தனை 
(எ - து): சுழிமுனையாடுற ஒரு வில்லை, இடை 
பிங்கலை ஆ௫ய இருபுறமும்‌ வளையப்‌ பண்ணி, 
மூன்று மலங்களும்‌ பாகமாம்‌ படிக்குத்‌ தனு 
கரண புவன போகங்களைக்‌ கூட்டிப்‌ பாகப்‌ 
படுத்தி இத்‌ தேகத்திலே தானே மாயாமலங்‌ 
களை நிவர்த்தி பண்ணினை. 


ஐம்புலன்‌ நாலாம்‌ அந்தக்‌ கரணம்‌ முக்குணம்‌ இருவளி ஒழுங்கிய 


வாஜேர்‌ ஏற்ற நின்றனை (எ - த): சஞ்சிதம்‌ ஆகா 
மியம்‌ பிராரத்துவம்‌ என்னும்‌ கன்மங்களை 
நீக்கு, அதனால்‌ பஞ்ச இச்திரியம்‌, அம்தக்கர 
ணம்‌, முக்குணம்‌, இடை, பிங்கலை இவைகளின்‌ 


ஒன்‌ ரான வன்‌ 99 


தொழில்கள்‌ அருளின்‌ வழித்தாய்‌ ஒருங்கி 
நிட்டை கூடிய சுத்தான்மாக்களருளாய்‌ 
கின்று துதிக்க எழுந்தருளி யிருக்தனை. 


ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறை 
முடித்து; நான்மறை ஓதி, ஐவகை வேள்வி அமைத்து, 
ஆறங்கம்‌ முதலெழுத்து ஓதி, வரன்முறை பயின்று 
எழுவான்தனை வளர்க்கும்‌ பிரமபுரம்‌ பேணினை (௭ - து): 
பஞ்ச இந்திரிய ஒருமைப்பாட்டுடன்‌ இகபரம்‌ 
வரும்‌ காமம்‌ ஓர்ந்து, முக்காலமும்‌ ஓர்‌ காலாதீத 
மாக அன்பால்‌ நித்யானந்த கன்ம சிவஞான 
அதுபூதி கூடித்‌ திரு மறை துதித்து, திருநாம 
சதா சேவை வேள்வி செய்து, சாட்குணியப்‌ 
பொருளான தாரக பிரம குண்டலிபுர மூலப்‌ 
டிரணவத்‌ திருத்தோணியான பிரசாத முத்தி 
பஞ்சாக்கர முதலெழுத்து ஓதாமலோதி, 
வேதாகம புராண சித்தார்த மகாவுபகிடத 
வாக்கிய அனுபவ நியமம்‌ தவறாது உள்ளத்‌ 
தெழும்‌ ஞான சூரியனைப்‌ பிரியாது பேரின்பம்‌ 
வளர்ப்பதான பிரமாவினாலே அன்பு மலரால்‌ 
அருச்சனை செய்து வணங்கும்‌ பிரமபுரத்தில்‌ 
எழுந்தருளி யிருக்தனை. 


பிரமபுரத்துக்கு நுட்பமாவன :- 
பிரமபுரம்‌ என்ற பதத்துக்கு ஸ்ரீமத்‌ வள்ளலார்‌ அருளிய 
ஏகபாத தேவார உரையில்‌ ஞானாகாசமாஇிய பரிபூணத்கை மிக 
வும்‌ வியந்து அப்பராசக்திக்கு அதிதமானவனும்‌, சுகமே 
வடிவான முதல்‌ நடு இறுதி காண, உற்பத்தி திதி நாச 
மில்லாத பேரியோனென்றமையானும்‌, சிதம்பர புராணத்‌ 
தில்‌,! * பெரிய நலத்தால்‌ இந்த வுடல்‌ பிரமபுரமெனப்பெயர்‌ 
1. புரிகரணர்‌ தனைக்கடந்து நிற்றலாற்‌ சொற்றகைய புவனத்‌ தியார்க்குச்‌ 
தெரிவரிதா புண்மையாய்ச சித்தாயா னச்தமாய்த திரியா தோற்கற்‌ 
குரியபரி பூரணமா யிருக்னெற பரம்பிரம முள்ளே காணும்‌ 
பெரியாஈலத்‌ தாலிந்த வுடல்பீரம புரமெனப்பேர்‌ பெற்ற தம்மா 
(சதம்பரபு : மரன்மியச்சறாக்‌, 60) 


100 திருவாசக வியாக்கியானம்‌ 


பேற்று! என்றமையானும்‌, கலமதிமையில்‌,! * உன்போல்‌ 
அமேகர்‌ தலமீதிறைஞ்சி வொளிபெற்ற மூலவுரு ? என்‌ றமை 
யானும்‌, சிவஞானபோத முதற்‌ சூத்திரக்‌ கருத்தான 
“அவனவளது” என்ற சுலோகத்துக்கு வள்ளலார்‌ அரு 
ளிய சிவஞான போத விருத்தப்பாவில்‌, : மூவகையும்‌ 
செய்ய ஒரு முதலுண்டாகும்‌; அது பதியாம்‌” என்றும்‌, 
சூதீதிரக்‌ கருத்தநுபூதியில்‌ அதனாலே உடையதெென்றும்‌ 
“சங்கார கர்த்தாவே முதலாளி என்றும்‌ கூறினமை 
யாலும்‌, இவ்வகை அநுபூதியால்‌ பிரமபுரம்‌ பதி சொரூப 
மெனக்‌ காண்க. 


அறுபதம்‌ முரலும்‌ வேணுபுரம்‌ விரும்பின (௭ - து): வண்டு 
கள்‌ சப்திக்கும்‌ மூங்கில்‌ வடிவாகி சூரன்‌ 
உபாதி தீர இந்திரன்‌ பூசித்தல்‌ விரும்பும்‌ 


இவன்‌ எனக்‌ காண்க. 


இந்திரன்‌ சகலரில்‌ விஞ்ஞான கலன்‌ ஆதலாலும்‌, முதற்‌ 
கூத்தி] அநுபவ விளக்கப்படி இருவடியகலாக இரண்டாம்‌ 
சூத்திரமான * அவையே தானே? என்றபடி ஆன்மா ஒருவன்‌ 
உளனென அருளியதைக்‌ காண்க. 


இகலியமைந்து உணர்‌ புகலி அமர்ந்தனை (௭-து): குற்ற 
மற்ற ஞானமே வடிவான அறக்கடவுள்‌ 
கருமம்‌ விளங்கப்‌ பூசித்து, “புகலிடம்‌ பிறி 
தில்லை ' என அனுக்நெொகம்‌ பெற்ற தலத்தில்‌ 
எழும்தருளி யிருந்தனை 


எனவே, மூன்றாம்‌ சூத்திர * உளதிலதென்றலின்‌ * என்ற கருத்‌ 
தின்‌ பயனான திருவடியணையும்‌ சுத்தான்மாக்கள்‌ இலக்கண 
மெனக்‌ காண்க. 


2, உன்போ லசேகர்‌ தலமீ திறைஞசி யொளிபெற்ற மூல வுருவில்‌ 
முன்பூ சைசெய்து தடமொன்ு கண்டு முழுமுத்தி பெற்ற முறையே 
நின்பூ சைசெய்து வலியும்‌ படைத்து கிலெம்‌ படைத்தி திதி 
நின்போ தமென்று நினையேன்‌ மறம்‌ து மென்போ தமென்று நினைவாய்‌ 

(சகாழிப்பு : பிரமபுரமானசுத்‌ ; 15) 


ஒன்றானவன்‌ 101 


பொங்கு நாற்‌ கடல்‌ சூழ்‌ வெங்குரு விளங்கினை (எ - து): 


சமுத்திரம்‌ சூழ்வதான தலங்களுள்‌ எமனாலும்‌ 
சுரர்‌ குருவாலும்‌ பூசிப்ப விளக்கமான அனுக 
இரகம்‌ செய்வோன்‌ எனக்‌ காண்க. 


இதற்கு நான்காம்‌ சூத்திரம்‌,  அந்தக்கரணமவற்றில்‌' என்ற 
கருததாதலால்‌ சுத்தாவத்தைப்‌ பொருளெனக்‌ காண்க. 


பாணி மூவுலகும்‌ புதைய மேல்‌ மிதந்த, தோணிபுரத்து உறைந்‌ 


தனை (௭-த) : சங்கார சலப்‌ பிரளய காலத்தில்‌ 
எல்லா உலகும்‌ அழியத்‌ தேவர்கள்‌ அனை 
வரும்‌ பூசிப்பதாகக்‌ குண்டலி சத்தியே பிர 
ணவத திருத்தோணியாகப்‌ பிரளய விடங்கப்‌ 
பெருமாளாகப்‌ பெருந்திருவாழ்வுடன்‌ எழும்‌ 
கருளி எல்லாத்‌ தேவர்களையும்‌ இரட்சிப்ப 
தாகவும்‌, மாயாதாரக உயிர்களைப்‌ புனருற்‌ 
பதீதிக்கு உபகாரமாக எழுந்தருளிய காதன்‌ 
எனக்‌ காண்க. 


இகற்கு, ஐந்தாம்‌ சூத்திரம்‌ ஞான வாய்மையான்‌ * விளம்பிய 
உள்ளம்‌? உபகாரப்‌ பொருட்டென்றமை அருளிய பயன்‌ 


காண்க. 


i, 


தொலையா இரு நிதி வாய்ந்த பூந்தராய்‌ ஏய்ந்தனை (எ - அ) : 


அழிவில்லாத சங்ககிதி பதுமநிதி பெற 
குபேரன்‌ பூசிதீததன்‌ றியும்‌, பொன்னிநதி 
இருபுறமும்‌ சூழ்நதிருப்பகான தலத்திலே, 
இப்பூமியைப்‌ பாயாகச்‌ சுருட்டிப்‌ பாகலத்தின்‌ 
கீழ்ச்‌ சென்ற 'இராட்சதனை, வராகவுருவங்‌ 
கொண்டு பூமிக்குள்‌ சென்றவனை வதைத்து, 
இப்பூவைத தாங்கிய கோலவடிவில்‌ திருமால்‌ 
சிவனை மறந்தபடியால்‌, அக்கொம்பு சண்முக 
தேவநாயனாரால்‌ முறிக்கப்பட்டவுடன்‌ சிவ 
ஞானப்‌ பிரஞ்ஜை பிறந்து விட்டுணு பூசிக்க 
எழுந்தருளிய சுவாமி எனக்‌ காண்க. 


இரணியாட்சன்‌, 


102 திருவாசக வியாக்யொனம்‌ 


| இதற்கு ஆரும்‌ சத்திரம்‌ £ உணருரு வசத்தெனி னுணரா தின்மை 
பின்‌ ? என்றதனால்‌ ஆன்ம நிச்சயம்‌, பசு வர்க்கம்‌ விட்டுணு 
வென்க்‌ காட்டியதென அனுபவப்படி காண்க. 


வரபுரமென்றுணர்‌ சிரபுரத்தமர்ந்தனை (௭-3): சகல வர 
குணப்‌ பிரசாதம்‌ அருள்வது சிவனே என; 
இராகு கேது இருவரும்‌ சிரத்தாலும்‌ உடலாலும்‌ 
இரண்டு கூறா, அவர்கள்‌ பூசிப்ப, அவர்கள்‌ 
கருத்துப்படி நிதீய வாழ்வு அருளி எழுச 
தருளியிருக்தனை 


இதற்கு, ஏழாம்‌ சூத்திரம்‌ * யாவையும்‌ சூனியம்‌ சத்தெதி ராக 
லின்‌? ள்ன்ற ஞானப்பயன்‌ அனுபவப்படி. காண்க. 


ஒர மலை எடுத்த இருதிறல்‌ அரக்கன்‌ விறல்‌ கெடுத்தருளினை 
(எ - து): பலம்‌ பொருந்திய இராவணன்‌ செய்த 
சிவத்துரோகக்கை அழித்தருளி எழுக்கரு 
ளினை எனக்‌ காண்க. 


புறவம்‌ புரிந்தனை (௭- து): புகாரில்‌ சிவிச்சக்கரவாத்தி 
யான இராசன்‌ அன்பு வெளிப்பட அவன்‌ 
யாகசாலையில்‌ அக்னிபகவான்‌ புறாவும்‌ யமன்‌ 
பருந்துமாக வரவிட்டருளி, நியமம்‌ தவறாது 
தன்‌ உடலை ஈந்தபடியால்‌, புறவாநதி சூழ 
அனுக்கிரகம்‌ செய்து எழுந்தருளியிருக்த 
சுவாமி எனக்‌ காண்க. 


இதற்கு எட்டாஞ்‌ சூத்திரம்‌, * ஜம்புல்‌ வேடரிலயர்ந்தனை ' 
என்ற நேயத்தழுந்தல்‌ அனுபூதியாற்‌ காணக. 


முந்நீர்த்‌ துயின்றேன்‌ நான்முகன்‌ அறியாப்‌ பண்பொடு 
நின்றனை சண்பை அமர்ந்தனை (௭-3): பிரமா 
விட்டுணு இருவருமறியாத பெருமையுடன்‌ 
நின்றனை; சட்சமய' உள்ளாரும்‌ பூசிப்பது 
மன்‌ றி, அவாரகாபுரிக்கு இறைவரான கிருஷ்ண 
தேவர்‌ அறுபதினாயிரம்‌ பிள்ளைகள்‌ பெற்று, 


ஒன்றான வன்‌ 103 


அறிவில்லாத அப்புத்திரர்கள்‌ இருடியைப்‌ 
பழிக்கப்‌ பெரியோர்‌ சாபம்‌ அப்புத்திரர்கள்‌ 
சம்பைக்‌ கோரையால்‌ மடியத்‌ தானும்‌ மடி 
வதாகலான்‌, அச்சாபமும்‌ பழியும்‌ தீரப்‌ 
பூசிப்ப அனுக்ரெகம்‌ செய்து எழுந்தருளி 
மிருந்தனை. 


இதற்கு, ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ £ ஊனக்கண்பாசம்‌ ?; இது அஞ்‌ 
செழுத்தருணிலை உபதேசப்படி காண்க. 
ஐயுறும்‌ சமணரும்‌ அறுவகைத்‌ தேரரும்‌ ஊழியும்‌ உணராக்‌ 
காழி அமர்ந்தனை (௭ - த): தன்னை, வினையை, ' 
தலைவனை உண்மை கொள்ளாத சமணரும்‌, 
அறுவகைப்‌ புத்தரும்‌, காலவாதியும்‌, காண 
மாட்டாதவராயும்‌, பத்திரகாளி பரமசிவன்‌ ௪ம்‌ 
நிதியிலே சம நிருத்தம்‌ செய்யும்படி நினைத்த 
படியால்‌, அவளை ஊாதத நடனம்‌ செய்து 
அடிமையாக்கி, காளி அக்குற்றம்தீரப்‌ பூசிப்ப 
அனுக்ரெகம்‌ செய்தும்‌ எழுந்தருளினை. 


இவைக்குப்‌ பத்தாம்‌ சூத்திரம்‌ * அவனே தானேயாகி என்ற 
அவன்‌ நெறி ஞானத்தில்‌ ஞானம்‌ என்பதை அருளாற்‌ 
காண்க. 

எச்சன்‌, ஏழிசையோன்‌ கொச்சையை மெச்சினை (௭-௮): 
தேவேந்திரலும்‌ நாரதறலும்‌ பூசிப்பதன்‌ நியும்‌, 
பராசரரிவி மச்சகந்தியைப்‌ பரிமளகந்தியாகச்‌ 
செய்து புணர்ந்த பாவந்தீரப்‌ பூசிப்ப மகிழ்ந்‌ 

தின்பருளி யிருக்தனை. 


இவைக்குப்‌ பதிஜேராம்‌ சூத்திரம்‌, “காணுங்‌ கண்ணுக்குக்‌ 
காட்டுமுளம்‌ போல்‌ என ஞானயோக மருளியதை அன்பாற்‌ 

காண்க. 
ஆறுபதமும்‌, ஐந்தமர்‌ கல்வியும்‌, மறைமுதல்‌ நான்கும்‌, மூன்று 
காலமும்‌ தோன்ற நின்றனை (௭- த): அறுவகை 
உட்சமயிகட்கும்‌, பஞ்சப்பிரமத்‌ திருகரமப்‌ 
பொருட்கும்‌, சததினிபாத நான்கு உபதேச 


104 


திருவாசக வியாக்கியானம்‌ 


மறைக்கும்‌, மூன்று காலமான எற்றைக்கும்‌, 
திருவருளுருவாக எழுந்தருளி அனுக்இரகம்‌ 
செய்யும்‌ நாதனே ! 


இருமையின்‌ ஒருமையும்‌ ஒருமைதன்‌ பெருமையின்‌ மறுவிலா 


மறையோர்‌ கழுமலம்‌ (௭ - த) : பெத்தம்போலவே 
முத்தியென்ற அன்புருவமும்‌ இவ்விரண்டிலு 
முள அம்‌ சவபோக சாட்குணியப்‌ பெருமையிற்‌ 
குற்றமற்ற ஞானமறையோர்‌ பூசிக்கும்படி 
வாழும்‌ கழுமலம்‌. கழுமலம்‌ என்றது கழுவாற்‌ 
பூசிப்பதுமன்‌ றிக்‌ கழுமல முதுபதி என்றது, ரோம 
மகரிஷி சைவம்‌ விளங்கக்‌ கவுணிய வடிவாக 
வரது பூசிப்ப அவரது மலத்தைக்‌ கழுவும்‌ 
பெரிய திருப்பதி எனக்‌ காண்க. 


கழுமல முதுபதிக்‌ கவுணியன்‌ கட்டுரை (௭ - து): கவுணிய 


கோத்திரம்‌ விளங்கத்‌ திருவவதாரம்‌ செய்த 
திருஞானசம்பக்தவடிகள்‌ அருளிய சத்திய 
வாசகத்‌ துதியெனக்‌ காணக. 


கவுணியன்‌ அறியும்‌ (௭-த): சமுமல முதுபதிக கவுணி 


யனே திருவுளம்‌ இவ்வனுபூதி அறிவது. 


இவற்றிற்குப்‌ பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ * செம்மலர்‌ 
கோன்றாள்‌ சேர லொட்டா, அம்மலங்‌ கழீஇ” என்ற 
அணைந்தோர்‌ தன்மைப்‌ பொருளென அனுபூதி பெறத்‌ 


தக்கது, 


அனைய தன்மையினை யாதலின்‌ நின்னை, நினைய வல்லவர்‌ இல்லை 


நீணிலத்தே ((எ-து): இப்போதருளிய சிவா 
னந்த போக நிட்டைத துதியைச்‌ சுவானுபூதி 
பெற்ற அடியார்கள்‌ இப்‌ பூவிலே சீவன் முத்த 
ராய்ச்‌ சஞ்சரிப்பதும்‌, அவர்கட்கு ஒப்பு 
வேறொருவரும்‌ இல்லையென்பதும்‌ சீரடியாரை 
வியக்தருளிய அனுபூதியெனக்‌ காண்க. 


பிரமபுரம்‌ என்ற திருசாமத்துக்கும்‌, சவஞானபோதப்‌ 
பன்னிரண்டு சூத்திரக்கருத்தும்‌ சமரசம்‌ விளங்கப்‌ பிரம 
புரத்துக்குச்‌ சொல்லியபடி காண்க. 


'சிவஞான போதமவையின்‌ கருத்து: 
வள்ளலார்‌ 
சிவஞான போத விருத்தம்‌ 
சிவஞானபோதம்‌ 
வள்ளலார்‌ அருளிய சிவஞானபோதம்‌ 
(மங்கல வாழ்த்து) 
கல்லா னிழன்மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர்‌ 
கல்லார்‌ புனைவரே. 
(முதற்‌ சூத்திரம்‌) 
அவன வ ளதுவெனு மவைமூ வினைமையிற்‌ 
ரோற்றிய திதியே யொடுங்மெலத்‌ துளதா 
மந்த மாதி யென்மனார்‌ புலவர்‌. 
இதன கருத்து : 
சகம்‌ பிறப்பிறப்பாயெ முத்தொழிலையுடையது (1) 
அது அரனாலே உடையது (2) 
மற்றிருவரும்‌ முத்கொழிற்படுவர்கள்‌ (3) 
ஆக 3 


இவைக்கு ஸ்ரீமது வள்ளலார்‌ அருளிய திருவிருத்தம்‌ :-- 
பதிபசு பாசமென த தெரித்த மூன்றிற்‌ 
பதியாவ தொருபடிப்‌ பட்டுள்ள சகத்திற்கு 
முதுமறைநா லவனவ எளதுவென்‌ ரோதுமூவகையுஞ்‌ 
செய்ய வொரு முதலுண்‌ டாகும்‌ 
அஅுபதியாஞ்‌ சகந்தன்னை யழித்துப்‌ பின்னு 
மாக்குதலா லவன ர னேயரவன்‌ மற்று 
விதிதனையு மரிதனையுங்‌ காட்டி யெல்லாம்‌ 
விளைந்தழியச்‌ கண்டு நிற்பன்‌ விமலன்றானே. 

1. எட்டுச்‌ சுவடியில்‌, பின்வரும்‌ நூலின்‌ செய்யுட்களும்‌ உரைகளும்‌ 
அவற்றின்‌ முதன்‌ மொழிகளாலேயே குறிச்கப்பட்டுள்ளன, எங்கள்‌ 
தூல்‌ நிலயத்திலுள்ள ஏட்டுச்‌ சுவடியில்‌ முழு நூலும்‌ பைக்கின்‌ தமையால்‌, 
இவ்வரிய தூலை இக்கே பெயர்த்‌ செழுதியுள்ளோம்‌, (ப- ர்‌) 


106 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இக்ன்‌ கருத்து) பொன்ன ழியாமல்‌ மணியானாற்‌ போல 
வும்‌ காரணங்‌ கெடாமல்‌ காரியப்பட்ட மாயையைக்‌ கொண்டு 
கர்த்தாவை அறுதியிடலால்‌ இது காரியம்‌ கொண்டு காரண 
மூரைத்தது. | (1) 

(இரண்டாம்‌ சூத்திரம்‌) 
அவையே தானே யாயிரு வினையிற்‌ 
போக்கு வரவு புரிய வாணையி 
னீக்க மின்‌ றி கிற்கு மன்றே. 

(இ-௧) ஆன்மா ஒருவனுளனென்றும்‌ (1), மூவகை 
உயிரென்றும்‌ (2); அச்சுமாறியே பிறக்குமென்றும்‌ (3), 
கன்ம பலனை யானே கொடுப்பனென்றும்‌ (4), யான்‌ சருவ 
வியாபகன்‌ (5) என்றும்‌ கூறியது. ஆக 5 


(திருவிருத்தம்‌) 
விமலன்றா னான்மாவை வேரு யெங்கும்‌ 
வியாபியா யெவ்வுயிர்க்கும்‌ வொத 
தமையவே நிற்பான்‌ கிரியா சத்தி 
யகலாக வான்மாவை யறம்‌ பராவத்தாற 
சமைய?வ யனுபவத்தைப்‌ பண்ணு வித்துச்‌ 
சங்கரித்துத்‌ கற்பரமாய்தீ காணுவாகுி 
நிமலமா யானந்த ரூப மாகி 
நித்கமுமா யேகமுமாய்‌ நிற்குகிலை யதுவே. 
(இ-௧) கவநரீதபங்கங்கள்‌ இரண்டினையும்‌ உருக்குயும்‌ 
இறுக்குவித்தும்‌ இவ்வாறு தினகரனால்‌ செய்யப்படி லும்‌, 
இவ்விரண்டு தொழிலினும்‌ விகாரமறச்‌ செய்தலாலும்‌, 
அவனை ஒழிச்தவை உருக்குதல்‌ இறுகுதல்‌ செய்ய 
வொண்ணதாதலான்‌ ; என்‌ போல வென்னில்‌, சேற்றை 
உருக்கு வெண்ணெயைத்‌ தடிப்பிக்க மாட்டான்‌ ; ஆதலால்‌ 
அவனே கற்பிக்கப்பட்டவனும்‌ ௮ன்றாமாதலால்‌ அவனைப்‌ 
போல அனாதியாய்‌ வரப்பட்ட ஆன்மாக்களுக்குப்‌ பெத்த 
முத்தி இரண்டினையும்‌ பக்குவா பக்குவங்களிலே நடாத்து 
வன்‌; ஆதலால்‌ அருளுருவாட ஐக்தொழில்‌ செய்யும்‌ போதும்‌ 
அருளுரு அதற்கும்‌ அப்பாலாடுச்‌ சந்ததம்‌ ஐந்தொழில்‌ 
தனதே ஆயினும்‌ ஐந்தொழில்‌ போதல்‌ அவாய்‌ நிற்பது. (2) 


சிவஞானபோதம்‌ 107 


(மூன்றாம்‌ சூத்திரம்‌) 
உளதில கென்றலி னென துட லென்‌ றலி 
னைம்புல னொடுக்க மறிதலிற்‌ கண்படி. 
னுண்டி வினை யின்மையி னுணர்த்த வுணர்தலின்‌ 
மாயா வியந்திர கனுவினு ளான்மா. 

(இ-௧௪) இல்லையென்கிற அறிவுடனே சொல்லுகை 
யினாலே அறிவுயிருண்டு ; எனதுடலென்று பொருட்‌ பிறி 
தின்‌ இழமைபற் றி வருகையினாலே வேருாயறிறெ அறிவுயி 
ருண்டு ; ஜஈ்தையும்‌ ஒவ்வொன்றாய்‌ ௮ றிகையினாலே சரீரத்‌ 
துக்குப்‌ புசிப்பும்‌ தொழிலும்‌ இல்லததினால்‌ ஜம்திற்கும்‌ வேர 
யறிறெ வுயிருண்டு; கனவுடலை விட்டு ஈனவுடலிலே வருகை 
மனொலே கனவுடற்கு வேருயுயிர்‌ உண்டு; நித்திரையிலும்‌ 
வாயு தொழிற்‌ பண்ணுகையினாலே பிராணவாயுவுக்கு வேரு 
யுயிர்‌ உண்டு; மறந்து மறந்து கினைகஇறபடியினாலே: மறவா 
அரனுக்கு வேருயுயிருண்டு ; எல்லாத்‌ தததுவங்களுக்கும்‌ 
பெயர்‌ வெவ்வேறே இருக்கிறபடியினாலே தத்துவங்களுக்கு 
வேருய்‌ உயிருண்டு. ஆக 1 

(திருவிருத்தம்‌) 
அதுவல்ல விதுவல்ல வென்சை யானு 
மறிந்தென்கை யென்காலென்‌' மறைத லானும்‌ 
இதுவென்ன திவையென்ன கென்கை யானு 
மிந்திரிய மொடுங்கியசொல்‌ லியம்ப லானும்‌ 
சதியல்ல கனவகத்தி லறியா தானுஞ்‌ 
சாக்கிரத்தி லேயறிவு கருக லானு 
மதிவல்லா ரிவ்வுடலுக்‌ குள்ளே யான்மா 
மன்னியிட மென்றறைவர்‌ வளைத்தும்‌ தானே. 

(இ-௧) சேடமாகிய தேக சேட்டையைக்‌ கொண்டு 
இதிலே ஒரு பொருளுளவாதலாற்‌ செய்யுங்‌ குறிகொண்டே 
சவனுண்டென்றது. (3) 

(நான்காம்‌ சூத்திரம்‌) 
அந்தக்‌ கரண மவற்றினொன்‌ றன்‌ றவை 
சந்தித்த கான்மாச சகசமலத்‌ துணரா 
தமைச்சர சேய்ப்பகின்‌ றஞ்சவத்‌ தைத்தே. 


108 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ - ௧) அந்தக்கரணங்கள்‌ உயிருடன்‌ கூடினாலன்‌ றித 
தொழிலில்லாத படியால்‌ அந்தக்‌ கரணங்களுக்கு வேருய்‌ 
உயிருண்டு ; மலமறைப்பரல்‌ உயிருக்கு அறிவில்லை ; உயிர்‌ 
மூன்‌ றவத்கைப்படும்‌. ஆக 3 

(திருவிருத்தம்‌) 
வனளைத்தந்தக்‌ கரணங்க ணான்இன்‌ வேருய்‌ 
மந்திரியு மரசனும்போன்‌ மருவிச்‌ சேர்ந்து 
இளைக்கன்‌ ற மலத்தின்‌ மறைந்திச்சா ஞானக்‌ 
இரியைதனை யுடையனுமாய்க்‌ கெழுமி யாங்கே 
விளைக்கின்.ற வஞ்சவத்தைப்‌ படுவ னாடு 
வேந்தனுடன்‌ மந்திரிக்கு வினைவம்‌ துறறு 
லிளைக்கின்‌ ற திருவாக்கு மொக்கு மாபோ 
லேகவுமி ராய்ப்பிறரிந்து மிருக்கும்‌ தானே. 

(இ -௧) ஆணவ மலத்தில்‌ பிரிவொடு கரணமும்‌ 
தானும்‌ கலந்துரைதத து. (4) 
(ஐந்தாம்‌ சூத்திரம்‌) 
விளம்பிய வுள்ளத்து மெய்வாய்‌ கண்மூக்‌ 
களம்களம்‌ தறியா வாங்கவை போலுந்‌ 

தாந்த முணரிற்‌ றமியருள்‌ 
காநக்தங்‌ கண்ட பசாசத்‌ தவையே. 

(இ-௧) உயிராலே தத்துவங்கள்‌ கொழிலறியும்‌ ; 
அரனாலே உயிர்கள றியும்‌. ஆக 9 
(திருவிருத்தம்‌) 

இருக்கறியுஞ்‌ சத்தாதி விடைய மைந்து 
மிந்திரியக்‌ தான றியா வான்மா வாலே 
திருந்தவறிக்‌ திடுமந்த வான்மாத தானும்‌ 
சிவனுடனே சேர்தறியு மவதகை சேர்த்தாற்‌ 
கரந்தடனாஞ்‌ வனவத்தைப்‌ படுமோ வென்னிற்‌ 
காந்தம்ப சரசம்போலக்‌ கலந்து நீங்கிப்‌ 
பொருந்தியபோ துடனாகி வேறு மாகிப்‌ 
போக்குவா வான்மாவைப்‌ புரிவிப்பன்‌ ருனே. 

(இ - ௧) தன்னாலே இக்திரியங்கள்‌ அறியுமா போலத்‌ 

தானும்‌ சிவன்‌ சன்னிதியில்‌ இத்தன்மையன்‌ ஆதலால்‌ 


சிவஞானபோதம்‌ 109 


எக்காலமும்‌ தன்னை ஒழியவில்லாத இந்திரியம்‌ போலச்‌ 
சிவனை ஒழியவில்லாத பொருள்‌ தானென்று தெளிதற்‌ 
பொருட்டு இஃதிரியங்கட்கு இவன்‌ போல்‌ இவனையும்‌ அந்த 
மிலரனே ஆட்டுவ னென்‌ றது. (9) 


(ஆரும்‌ சூத்திரம்‌) 
உணருரு வசத்தகெனி னுணரா தின்மையி 
னிருதிற னல்லது சிவசத்‌ தாமென 
விரண்டு வகையி னிசைக்குமன்‌ னுலகே. 
(இ-௧) உயிரறியப்பட்டதெல்லா மழியும்‌; அப்பிர 
மேயமாக வறிபவன்‌ இவன்‌. ஆக 2 


(திருவிருத்தம்‌) 
புரிதரவே காணப்ப டாதென்னி லாகாயப்‌ 
பூவுமுயற்‌ கோடுமெனப்‌ புகல்வான்‌ போலும்‌ 
விரிதரவே காணப்பட்‌ டுள்ள கென்னின்‌ மேவு 
கடபடா தியென விளம்பல்‌ வேண்டும்‌ 
கருதியவர்‌ காதை பொருளு மற்றுக்‌ 
காண்கின்ற பொருளுமவை கழிய மகோக்கெ 
கெரிதரவே யறியப்பட்‌ டுள்ள தந்தச்‌ 
சிவமென்றே யறிக்தடைதல்‌ சித்தி கானே. 
(இ-௧) விகாரப்படுமாகில்‌ சகலனென்றும்‌, அவிகா 
ரப்படுவனாமாகில்‌ பாடாண்‌ முததியென்‌ றும்‌, இவை இரண்டு 
மற்ற விடம்‌ பொதுநிலை யென்றும்‌, அந்தப்‌ பொதுநிலையில்‌ 
நின்றால்‌ தன்னை அறியாமல்‌ தனக்குள்ள செயல்‌ மாளு 
மென்றும்‌, கற்போக மொழிந்க விடத்துத்‌ தான்‌ சுத்த 
சை கன்னியனாய்ச்‌ சிவனைப்‌ பெறுவன்‌ ஆகலால்‌ அவ்விடத்‌ 
துப்‌ பாவாபாவங்‌ கடந்தது. பாவமென யோவா வின்பத 
அறுதி உரைத்தது. (6) 
(ஏழாம்‌ சூத்‌ ஈரம்‌) 
யாவையுஞ்‌ சூனியஞ்‌ சத்தெதி ராதலில்‌ 
சத்தே யறியா வசத்தில தறியா 
விருதிற னறிவுள விரண்டலா வான்மா. 
(இ-௧) அரன்‌ பாசமனுபவியான்‌ : பாசம்‌ அரனை 
அனுபவியாது : உயிரிரண்டையு மனுபவிக்கும்‌. ஆக 3 


110 திருவாசக வியாக்கியானம்‌ 


(திருவிருத்தம்‌) 
சித்திருக்த சன்னிதியிற்‌ சேடமோ வில்லைச்‌ 
சேடமறியாச்‌ சத்தினுக்கு மறிய வேண்டா 
வொத்தசட மென்‌ றசகம்‌ தனக்குஞ்‌ சித்கென்‌ 
அரைக்கின்‌ ற சிவன்‌ றனக்கு முண்மையறிம்‌ 
[துளஞய்‌ 
நித்கமெனுஞ்‌ சிவத்தடனே சேடமோ கூடி 
கில்லாதென்‌ ௮ுண்மையினை திகழ்ந்து நோக்கி 
அதீதுவிக வேறுபா டறியான்‌ யாவ 
ன வனேயவ்‌ வான்மாவை யறிந்து ளானே. 
(இ-௧) பெத்தத்திற்கூடி நிற்லும்‌ அந்தப்‌ பெத்த 
மானது நரமல்லவென்றும்‌, முத்தியிலேகூடி தி ற்பினும்‌ 
அடியானாய்‌ கிற்பகொழிக்து சிவமாக மாட்டானென்று 
அருளாலே கண்டு அனுபவங்‌ குலையாமல்‌ நிற்கையால்‌ 
மலத்தையும்‌ சிவத்தையும்‌ வகுப்பனென்‌ அரைத்தது. (4) 


(எட்டாம்‌ சூத்திரம்‌) 
ஐம்புல வேடரி னயர்க்தனை வளர்ம்தென த 
தம்மூதல்‌ குருவுமாய்த்‌ தவத்தினி லுணர்த்தவிட்‌ 
டன்னிய மிலாமை யரன்கழல்‌ செ.லுமே. 

(இ-௧) உயிர்க்கு நல்லறிவு கவத்தினாலேயே வரும்‌ ; 
உயிர்க்குச்‌ சற்குருவாய்‌ வருவது அரன்‌) உயிர பஞ்ச 
விந்திரியங்களிற்‌ பற்றுகையினாலே தன்னையும்‌ அறியான்‌ ; 
இந்திரியப்பற்றற்றால்‌ தன்னை யறியும்‌. ஆக 4 


(திருவிருத்தம்‌) 

அறியாம லிக்திரிய வேடரிடத கணநக வான மாவாம்‌ 

புதல்வ னைமுன்‌ னறிவிப்பான்‌ போலக்‌ 
குறியான குருபரன்‌ வந்தருளி னாலே 

குறிப்புணர்க்த வேடருடன்‌ கூடா னாடு 
நெறியான கருவி கடன்படையும்‌ தானே 

்‌  நிருபனு மாய்‌ நின்‌ றப்டை நிலைமைகண்டு 

செறிவான தறிந்துபழனஞ்‌ செல்வ மான 

சிவனடிக்கே சென்றணைவன்‌ சீவன்‌ ரானே. 


சிவஞானபோதம்‌ 111 


(இ-௧) ஞானானந்த ஜசுவரியத்தைப்‌ பாழாக்கி மாயா 
போகத்கை ருசிப்பி த்து கிற்கப்பட்ட கருவி சாலங்களாகிய 
உபாதிகளைப்‌ பிரித்துக்‌ காட்டி உறவுபோல நிற்கும்‌ 
பகையை உணர்த்தின மூ. (9) 


(ஒன்பதாம்‌ சூத்திரம்‌) 

ஊன க்கண பாச முணராப்‌ பதியை 

ஞானக்‌ கண்ணிற்‌ ந்தை நாடி 

யுராததுன்‌த கோததெனப்‌ பாச மொருவத 

தண்ணிமலாம்‌ பதிவிதி யெண்ணுமஞ்‌ செழுத்தே. 

(இ-௧) உயிர்‌ ஞானதீதினாலே அரனைக்‌ காணும்‌) 

பாசம்‌ பற்றற்றால்‌ அரன்‌ உயிரில்‌ வெளிப்படுவன்‌ ; பஞ்சாக 
கர சபம்‌ பண்ணினால்‌ வாசமைலம்‌ போம்‌. ஆக 3 


(திருவிருத்தம்‌) 
சிவனுந்தன்‌ ஞானக்‌ கண்ணாலே யந்தச்‌ 
சிவனைக்கண்‌ டிந்கக்‌ கண்ணலே கண்ட 
பாவநெடுங்‌ கானலைவிட்‌ டிறை௮ன செம்பொற்‌ 
பாதமலர்க்‌ கீழிருந்து பிரம ஞான 
மேவியவஞ்‌ செழுத்ததனை யருளா லுன்னி 
மேலிருளு மாணவமுங்‌ கீழே யாக 
யாவையுமா மருளின்ப மேலே யாக 
வின்னிலையே யன்னிலையா யெய்து மன்றே. 

(இ - ௧) உயிரையும்‌ இவத்தையு மொழிததவை யெல்‌ 
லாம்‌ மயறரும்‌ பொய்யென வகுதீதமை யதனால்‌ அமுத 
போசன ற்குப்‌ புருடனுகர்ச்சி பொருந்தாது போலத்‌ தனி 
யஞ்செழுத்தாம்‌ தன்மையற்கு உண்மை யனுபவ மொழிக்‌ 
தல்லவை யென்றது. (9) 

(பத்தாம்‌ சூத்திரம்‌) 
அவனே தானே யாகிய வர்நெறி 
யேக னாகி யிறைபணி நிற்க 
மலமாயை தன்னொடு வல்வினை யின்றே. 

(இ-௧) சிவனுடன்‌ ஒன்றா நிற்றல்‌; உன்றொழில்‌ 

எல்லாம்‌ அரன்‌ பணி, ஆக 2 


112 திருவாசக வியாக்கியானம்‌ 


(கிருவிருத்தம்‌) 

எய்தாத பரசிவத்கோ டொன்றுபட்டா லிவனவனாம்‌ 

அ துவொழிதந்‌ திட்டிவ னவனா காதே 
செய்திகளா மைவகையு மவனுக்‌ காக்கிச்‌ 

சிவானுபவ மொன்றுமே யிவனுக்‌ காக்கி 
மைதிகழு மூலமலக்‌ தானாய்‌ நிற்கும்‌ 

வல்லிருளாங்‌ கேவலத்தின்‌ மாயா கன்மம்‌ 
எய்தரிய வாறுபோற்‌ சிவமே யாகி 

எல்லையிலாப்‌ பேரின்ப மிசைவன்‌ ரரனே. 


(இ-௧) சாணகம்‌ திருகீறானால்‌ திரும்பச்‌ சாணகம்‌ 
ஆகாதே போலும்‌, அரையுண்ட சந்தனக்குழம்பு குறடாகா 
காம்‌ போலவும்‌, கடைக்கெடுத்த வெண்ணெய தயிராகா 
காற்‌ போலவும்‌, கானில்‌ வகையிற்றான்‌' சிவமேயான வனு 
பவ வற்புக நிலையாய்ப்‌ பொல்லா மலத்தைக்‌ கழித்து அருள்‌ 
புதல்வனெல்லாஞ்‌ சிவமா யிருப்பனென்‌ அரைத்தது. (10) 


(பதஜேராம்‌ சூத்திரம்‌) 
காணுங்‌ கண்ணுக்குக்‌ காட்டு முளம்போற்‌ 
காண வுள்ளத்தைக்‌ ஈண்டு காட்டலி 
னயரா வன்பி னரன்கழல்‌ செலுமே. 
(இ-௧) ஞானிக்கு வருகிற விஷயங்களை அரனே 
அனுபவிப்பன்‌. அரனை மறவாமல்‌ இருந்தால்‌ அவணிடத்‌ 
தில்‌ ஐக்கியமாய்ப்‌ போவன்‌. ஆக 2 


(திருவிருத்தம்‌) 
இசையவரு கண்களுக்குத்‌ கெரிசிப்‌ பானா 
மிருக்னெ்‌ற வான்மாப்போ லான்மா வுக்கும்‌ 
அசைவி லருட்சிவன்‌ றெரிசிக்கு மென்பதறிம்‌ 
தணுவி னுபகார யடியிணையிற்‌ சிக்கக 
கசியவரு மனத்தி அடன்கம்பித்‌ தாகங்‌ 
கண்ணருவி சோர வுரை கழன்றுஞானப்‌ 
பசையின ராய்‌ மெய்புளகக்‌ காடு மெய்திப்‌ 
பாவிப்பாய்‌ மேவியிடும்‌ பரவசமாய்த தானே. 


சிவஞானபோதம்‌ 113 


(இ-௧) தற்போதத்திலுண்டாயெ வைராக்கியமும்‌, 
சிவனிடததிலுண்டாகிய ஆராத போதமும்‌, சுகாதீதத்தி 
அண்டாயெ தன்னழிவும்‌, இரந்த மூன்று வகையும்‌ சிவனுள்‌ 
ளளவுங்‌ கெடாமற்‌ பெறுவான்‌ ; ஆதலால்‌ ஞானம்‌, பததி, 
வைராக்கியம்‌ இவை ஞானிகட்குண்டென்‌ அரைத்த து. (11) 


(பன்னிரண்டாம்‌ சத்திரம்‌) 
செம்மலர்‌ நோன்றாள்‌ சேர லொட்டா 
வம்மலங்‌ கழீஇ யன்பரொடு மரீஇ 
மாலற நேய மலிந்தவர்‌ வேடமு 
மாலயம்‌ தானு மானென த்‌ தொழுமே. 


(இ-௧) மும்மலங்களையுங்களைக ; ஞானிகளுடனே 
கூடுக ; சிவஞானிகளையும்‌ சிவனையும்‌ சவனென வே தெரிய 
வழி படுக; வழி படாமையை ஒழிக, ஆக 4 

(திருவிருத்தம்‌) 


மேவரிய மெய்ஞ்ஞான தீ தலைவ ராய 
வித்தகரை யடைந்தவர்தம்‌ வேட முண்மைத்‌ 
தேவமருஞ்‌ சிவலிங்கந்‌ தேசி கன்றான்‌ 
றேய்க்கவொண்ணா மும்மலத்கைக்‌ தேய்க்க 
[வின்ப 
மூவகையால்‌ ஈம்பொருட்டால்‌ வந்த தென்று 
மூர்த்திகளால்‌ வினைகுருவால்‌ மாயை மூலம்‌ 
பாவனையிற்‌ சிவபூசை யதனாற்‌ பாற்றப்‌ 
பரனருளாற்‌ சிவானுபவம்‌ பதியும்‌ தானே. 
(இ-௧) கோயிலும்‌ வேடமும்‌ குருவும்‌ மெய்ப்பொரு 
ளொன்றாு யனுபவராக்கையிற்‌ கதியினும்‌ பொருட்கதி 
யினும்‌ பிரிவறக்‌ கண்டே யாரருட்‌ சகிவமா யழிவரென்‌ 
அரைத்தது, (12) 
இவ்வனுபூதிப்ப்டியே வழி நாலாக ௬௭ திருவிருத்தம்‌ 
அருணந்தி சிவாச்சாரியா ரருளிற்று. 
முற்றும்‌. 


திரு--8 


114 திருவாசக வியாக்கியானம்‌ 


7. திருத்தொண்டடிகள்‌ பெறும்‌ அன்பு விலாசப்‌ பெரும்‌ 
பயனான அனுபூதி எடுத்துக்‌ காட்டல்‌ 

திருசசிற்றம்பலம்‌ 

உலகெ லாம்உணர்ட கோகற்‌ கரியவன்‌ 

நிலவு லாவிய நீர்மலி வேணியன்‌ 

அலகில்‌ சோதியன்‌ அம்பலத்‌ தாடுவான்‌ 

மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம்‌. 
திருசிற்றம்பலம்‌ 

(பெரியபுராணம்‌ 1) 


இதன்‌ கருத்துரை :- 
பரமசிவன்‌ எடுத்தருளும்‌ தருமேனிகளாகிய லயம்‌ 
என்ற நிட்களத்‌ திருமேனியையும்‌, போகம்‌ என்ற சகளா 
களத்‌ திருமேனியையும்‌, சகளம்‌ என்ற அதிகாரது திருமேனி 
யையும்‌ மனம்‌, வாக்கு, காயம்‌ ஆயெ திரிவிக கரணங்களா 
லும்‌ உணர்ந்து வாழ்த்தி வணங்குவோம்‌ என்பதை நிர 
னிரைப்‌ பொருளாக உணர்ததுதல்‌ அதலிற்று. 
*அந்வயம்‌ 

நிலவுலாவிய நீர்மலி வேணியன்‌, மலர்‌ சிலம்படி உல 
கெலாம்‌ உணர்ச்து, அலகில்‌ சோதியன்‌, ' ஒதற்கரியவன்‌, 
உலகெலாம்‌ மலர்‌ சிலம்படி வாழ்த்தி, அம்பலத்தாடுவான்‌, 
உலகெலாம்‌ மலர்‌ சிலம்படி வணங்குவாம்‌. 


பதவுரை 
நிலவுலாவிய நீர்மலி வேணியன்‌ (௭ - து) : நிலாப்‌ போலும்‌ 
பரிபூரண வியாபகத்தையும்‌ தட்பம்‌ மிகுந்த 
விளக்கத்தையுமுடைய அருவமாக யைத 
திருமேனியையுமுடையவன து, 
மலர்‌ சிலம்படி (எ- ஐ) : எங்கும்‌ விளங்கும்‌ மூலமாகிய 
அருட்பரையை, 
*அர்வயமும்‌ பதப்பொருளும்‌ முன்பின்‌ முரண்படும்படி அமைச்‌ 
துள்ளன. எட்டிற்‌ கண்டவாறே அவை பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ளன. 


திருத்தொண்டடிகள்‌ பெறும்‌ அன்பு 115 


உலகெலாம்‌ உணர்ந்து (௭ - து): எல்லா உலகங்களிலும்‌ 
நிறைந்த சிவம்‌ என்னும்‌ அப்பரையாகிய 
மன ததால்‌ தியானித்து, 

ஓதற்கரியவன்‌ உலகெலாம்‌ மலர்‌ சிலம்படி வாழ்த்தி--சொல்லு 
வதற்கரியவனென்ற பரையாதிய சொல்லால்‌. 
பணிவு தோன்ற வாழ்த்தி, 

"அலகில்‌ சோதியன்‌ (எ - அ) : (இதற்குப்பொருள்‌ எழுதப்‌ 
படவில்லை) 

அம்பலத்தாடுவான்‌--பொதுவென்ற திருவம்பலஞான 
போதாகாச சிற்சபையில்‌ இடைவிடாது 
அனவரதமும்‌ கடிக்கும்‌ அதிகாரத்‌ திருமேனி 
யையுடையவன து, 

உலகெலாம்‌ மலர்‌ சிலம்படி வணங்குவாம்‌--எங்கும்‌ விளங்‌ 
கும்‌ அருட்பரையை வணங்குவாம்‌. 


அதாவது, அப்பரையாயெ கலையால்‌ நமக்காரம்‌ பண்‌ 
ணினேன்‌ என்றவாறு. 


அகலவுரை 
ஒரு பொருளாகிய பரங்கருண யென்ற பரையினாலே 


இச்சா ஞானக்‌ கிரியா சக்திகளாகிய *ஈவந்தீர போத, லய 
போகவதிகாரமாயெ மூன்று வடிவுகளை எடுத்துக்கொண்டு 
சுத்தான்மாக்களுக்கு அஅக்கிரகம்‌ பண்ணுகிறபடியினாலே 
அம்மூன்று மூர்த்தங்களையும்‌ தனக்குக்‌ கொடுத்த மூன்று 
கரணங்களாடிய மனம்‌, வாக்கு, . காயங்களால்‌ வாழ்த்தி 
வணங்குவாமென்‌ றருளிற்று. கிரனிரைப்‌ பொருளாகக்‌ 
கொள்க. 


உலகெலா மலர்‌ சிலம்படி என்ற பதத்தை மூவிடத்தும்‌ 
கூறுக. உலகெலாம்‌ என்பதை எல்லா உலகமென்று 


1. அளவற்ற ஒளியையுடையான்‌. 
9, உருவம்‌ 4; அராவம்‌ &; உபயம்‌ 1, 
3. லய, போக, அதிகாரமாகிய மூன்று வடிவுகள்‌, 


116 திருவாசக வியாக்யொனம்‌ 


மாறுக. உணர்ந்து வாழ்தீதி வணங்குக என்பது மன 
வாக்குக்‌ காயங்களை அவாவி நின்றது. ஓதற்கரியவன்‌ 
எனவே உணர்தற்கும்‌ வணங்குதற்கும்‌ அரியவனென்பது 
தானே பொருள்‌ தரும்‌. உணராமலுணர்க்கது, வாழ்த்தாமல்‌ 
வாழ்த்தி, வணங்காமல்‌ வணங்க என்க. 
நுட்பஉரை 
ஒதற்கரிறுவனாதி, நீர்மலிவேணியனாடி, அலகில்‌ சோதிய 
னாகி, அம்பலத்தாடுவானாகிய பரம்பொருளினது சிலம்படி 
உணர்ந்து வாழ்த்தி வணங்குவாம்‌. அளவுபடாத பிரகாசத்‌ 
தையுடைய அருவுருவாகிய போகத்திருமேனியையுடைய 
வன அ எங்கும்‌ விளங்கும்‌ மூலமாகிய அருட்பரையை ஓதற்‌ 
கரியவனென வாழ்த்தி வணங்குவாம்‌ எனக்‌ காண்க. 
எச்சவரை 
யாம்‌ என்னும்‌ எழுவாயும்‌ இப்புராணம்‌ நிறைவேறும்‌ 
பொருட்டு என்னும்‌ செயப்படு பொருளும்‌ எஞ்சி கின்றன. 
ஓதற்கரியவன்‌ என வாழ்த்தி எனவே, உணர்தற்கரியவ 
னென உணர்ந்து, வணங்குதற்குரியவனென வணங்கி 
என்க. இதற்கிலக்கணம்‌ விரிக்கிற்‌ பெருகும்‌. 
இன்னுமொரு சம்பிரதாயப்‌ பொருள்‌ :-- 
அலகில்‌ சோதியன்‌, உலகெலாமுணர்க்தோதற்கரிய 
வன்‌ என்னும்‌ பதங்களை விசேடணமாக்கு, அம்பலத்தாடு 
வான்‌ என்பதற்கு நீர்மலி வேணியன்‌ என்னும்‌ பதத்தைச்‌ 
சொரூப தடத்தமாக்‌க இரண்டு முடைய பொருளை வணங்கு 
வாமென்று கொள்ளலாம்‌. 
இனி, பெரியபுராணம்‌ முழுதும்‌ உரையெழுதி முடியா 
தென நாயன்மார்கள்‌ திருத்தொண்டின்‌ அன்புச்‌ சுருக்க 
அ௮னுபூதியாவன :-- 
பரம்ப ரையாகப்‌ பரானம்‌ க௩டன 
தரிசனம்‌ செய்து மனைவிநீல கண்டமென்னும்‌, 
நின்மல னாணையை நெருகாட்‌ காத்தும்‌! 
தலைவனடி யாரென்று தாரத்தை எந்தும்‌," 
1. திருநீலகண்ட சாயனார்‌ 2. இயத்பகை சரயனார்‌ 


திருததொண்டடிகள்‌ பெறும்‌ அன்பு 117 


முளைவாரி யன்ன முதல்வற்‌ தந்தும்‌," 
பகையென்‌ றறிக்தும்‌ வேடம்‌ பாதுகாத்தும்‌,” 
நாய னடிமைக்‌ குநாம்புற கென்றும்‌,” 
தலைவி மைந்தன்‌ தன்னொடு கோவண 
நிலைமை பெறவே துலையி லேறியும்‌,” 
திருமலர்‌ சிதறும்‌ தற்தியைச்‌ செகுத்தும்‌,” 
முன்னிலா வேட முன்பு கண்டு 

தன்னுயிர்‌ வாளொடு கின்று தந்தும்‌,” 
காளத்தி யார்க்குத்தன்‌ கண்ணை அப்பியும்‌,” 
காலிமா றிக்‌ கலவ(?) வடம்‌ தந்தும்‌,?? 
பஞ்சவடிக்கு மகளைம்‌ பாலைக்‌ கொடுத்தும்‌," 
கமரில்‌ மாவடுவிழக்‌ கண்ட மரிந்தும்‌,"” 
பஞ்சாக்கரம்‌ வேயங குழலாற்‌ பகர்க்தும்‌,? 
முதலவனுக்‌ காரமாய்‌ முன்கை யரைத்கும்‌,! * 
புகலூ ரற்குப்‌ பூப்பணி புரிக்தும்‌,!* 
உருத்திர மோவா கோப்‌ பயின்றும்‌!? 
கனலின்‌ மூழ்டுக்‌ கதிநடங்‌ கண்டும்‌,” 

ஆடை யுலராது கன சிலை முட்டியும்‌,!” 
தலைவன்‌ பணிக்காய்த தாதையைச்‌ செகுத்தும்‌,”? 
கற்புணே யாகக்‌ கடலி னீச்தியும்‌,? 
மாணிக்குத்‌ துணையாய்‌ யமனை வதைத்தும்‌,”" 
தம்பிரான்‌ ரோழற்குத்‌ தான்முன்‌ னே௫யும்‌,”” 
கயிலையிற்‌ றலையால்‌ கண்டு ஈடந்தும்‌,”” 


பம்‌ அவன கடையை ற 


இளையான்குடிமாற சாயனார்‌ 14, மூர்த்தி சாயனார்‌ 
மெய்ப்பொருள்‌ சாயனார்‌ 15, முருச சாயனார்‌ 


விறன்மிண்ட சாயனார்‌ 16. உருத்திரபதி சாயனார்‌ 
அமர்நீதி சாயனார்‌ 17. திருசாளைப்போவார்‌ சாயனார்‌ 
எறிபத்த ஈாயனார்‌ 18. திருக்குறிப்புத்தொண்ட 
ஏனாதி நாயனார்‌ சாயனார்‌ 
கண்ணப்ப நாயனார்‌ : 19. சண்டேசுவர சாயனார்‌ 
குக்கலியக்கலய நாயனார்‌ 20, தஇிருசாவுக்கசசு சாயனார்‌ 
மானக்கஞ்சாற சாயனார்‌ 21. குலச்சிறை ஈாயனார்‌(2) 
அரிவாட்டாய நாயனார்‌ 29, பெருமிழலைக்குறும்ப ஈாயனார்‌ 


ஆனை சாயனாச 23. சாரைக்காலம்மையார 


118 திருவாசக வியாக்யொனம்‌ 


அடியார்‌ பணிகடடை பயூறாகு மென்று 
விடமுண்‌ மகனை வேரு யொழித்தும்‌,”* 
பாணழ்‌ குறைவிடம்‌ யாகத்திற்‌ பரிந்தும்‌,”” 
நீரால்‌ விளக்கு நெறியில்‌ வைத்தும்‌,” 
அடியா ருறைவிட மனலிடு மமணர்‌ 
முடியக்‌ கழுவின்‌ முனையி லேற்றியும்‌,”” 
சிவனை த்‌ தூது செலுத்து மாரூரற்‌ 
குவமையில்‌ நட்பா யுவந்து வாழ்க்தும்‌,”” 
திருவருண்‌ மூல சிவாகம முப்பொருளை 
மூவாயிரத்‌ தமிழ்‌ மந்திர மருளியும்‌,?ூ 
கண்பெற்‌ றமணர்‌ கண்ணிழப்‌ பித்தும்‌, 
சூதில்வென்‌ றடியார்‌ சொல்பணி புரிந்தும்‌," 
மகம்புரிம்‌ தூரற்கு வாய்த்த நட்பாஇுயும்‌,”" 
பரனைமறந்‌ தோமென்று பதைத்தோர்‌ 
[கல்லெறிச்தும்‌,!* 
யாகஞ்‌ செய்பல னரற்கு ஈல்கயும்‌,” 
தலைவ னுண்ண மகன்‌ றலை யரிந்தும்‌,”” 
தலைவன்‌ ராட்சிலம்பு தவறா அ கேட்டும்‌, 
சிவபணி புரிவோர்‌ திறமறிம்‌ தளித்தும்‌,? 
தலைவ னடிமுடி தரித துல காண்டும்‌, 
சங்க மிருக்தான்‌ றன்னைப்‌ பாடியும்‌,” 
சடைத்தலை யொடுமனல்‌ தன்னில்‌ மூழ்கியும்‌," 
தூர்த்தற்‌ ரெட்டி பொன்றுயரறக்‌ கொடுத தும்‌,** 
விலையிலா மீனரன்‌ றனக்கென விடுத்தும்‌,” 


அ: 


24, அப்பூதியடிகன்‌ சாயனார்‌ 33. சாக்கிய நாயனார்‌ 

906. இருநீலஈக்க நாயனார்‌ 54, சிறப்புலி சாயனார்‌ 

26. கமிகர்தியழிகள்‌ சாயனார்‌ ௦௦. சிறுத்தொண்ட சாயனார்‌ 
97. திருஞானசம்பர்தசூர்த்தி 36, சேரமான்பெரறாமாள்‌ சாயனார்‌ 
நாயனார்‌ 87. கணசாத சரயனார்‌ 

08, எயர்கோன்கலிக்காம ஈரயனார்‌ 38. கூற்றுவ சாயனார்‌ 


29, திருமூல சாயனார்‌ 89. பொய்யடிமையில்லாத புலவர்‌ 
30. தண்டியடிகள்‌ சாயனார்‌ 40. புகழ்ச்சோழ சரயனார்‌ 
91. மூர்க்க சசயனார்‌ 41. ஈரரசிங்சமுனையர்‌ 


82, சோமாசிமாற ஈாயனார்‌ 42. அதிபத்த சாயனார்‌' 


திருத்தொண்டடிகள்‌ பெறும்‌ அன்பு 1109 


அடியார்பத நீரளி யாக்கையைப்‌ புரிந்தும்‌” 
விளக்கெண்ணெ யின்‌ நி மிடற்றினை யரிந்தும்‌** 
அன்பர்‌ நிந்தை செய்பவர்கா வரிட்தும்‌,** 
பதிதொறு மணைகங்து வெண்பாவொன்று 
(பாடியும்‌, 

,யூற்குறை) தனக்குப்‌ புனைமுடி யெரித்தும்‌,*” 
அரசரைப்‌ பாடி யடியார்பணி செய்தும்‌, 

பாரி மாணியாற்‌ பரன்பணி புரிந்தும்‌, 

அந்தரி யாக மளவில புரிந்தும்‌,”? 

அரசர்‌ பகைவென்‌ றரன்பணி புரிந்தும்‌,” 
மூக்குப்‌ புறகென முன்கை யறுததும்‌,”* 

கள்வ னெனவடி யாரைக்‌ கொடுவரக்‌ 
கொள்ளையாய்ப்‌ பலபண்‌ டாரங்‌ கொடுத்தும்‌, 
முதல்வ னவன்மலா்‌ மோந்தமூக்கை யறுத்தும்‌,”* 
பரன ரு ளாலே காசு படைத்தும்‌,” 

பானெல்‌ லுண்டவள்‌ பாலரும்‌ தயதொன்‌ 
றருமை மழவை வாள்தனி லேற்றும்‌,”” 
பத்தராய்ப்‌ பணிந்தும்‌ பரமனைப்‌ பாடியும்‌,?,58 
இ த்தஞ்‌ சிவன்பாற்‌ றிருந்த வைத்தும்‌, 
திருவா ரூர்‌ ததிரு வெல்லைக்குட்‌ பிறக்தும்‌,£? 
முூப்பொழுது மரன்‌ பூசை முயன்றும்‌,”! 


வெவைய டப படட க ய 


43. கலிக்கம்ப நாயனார்‌ 99. இடங்கழி சாயனார்‌ 
44, கலிய சாயனார்‌ ௦4, செருத்துணை சாயனார்‌ 
85, சத்தி சாயனார்‌ 5௦, புகழ்த்துணை சாயனார்‌ 
40, ஐயடிகள் காடவர்கோன்‌ 50. கோட்புலி ஈாயனார்‌ 
ஈாயனார்‌. 57, பத்தராய்ப்பணிவர்‌ 
47. கணம்புல்ல சாயனார்‌ ்‌ ' 58. பரமனையேபாடுவார்‌ 
48, காரி நாயனார்‌ 59, எசித்தததைச்‌ெவென்பாலே 
49, செடுமாத நாயனார்‌ வைத்தார்‌ 
50. வாயிலார்‌ ஈாயனார்‌ 60. திருவாரூர்ப்பிறர்‌ தார்‌ 
51. முனையடுவார்‌ சாயனார்‌ 61. முப்பொழுதும்திருமேனி 


52, கழற்சிங்க சாயனார்‌ திண்டுவார்‌ 


120 திருவாசக வியாக்யொனம்‌ 
முதீதி விதிப்படி முழுகீ றணிந்தும்‌,”” 


பரம னடியைப்‌ பரமெனச்‌ சார்ந்தும்‌”? 

மன த்தா லாலயம்‌ வருந்த வகுத்தும்‌,?* 

மானி யாகச்‌ சைவம்‌ வளர்த்தும்‌, 

அடியார்க்‌ காடை கோவண மளித்தும்‌,”” 

சிலந்தி சோழனாய்த்‌ திருப்பணி செய்தும்‌,” 

பலகை பெற்றுயாழ்‌ பாடிமணை த்‌ தணைத்தும்‌,”” 

நாவலூர்‌ நம்பியை நலமுற நல்குயும்‌,£” 

சடைய நாயனார்‌ தம்‌ தேவி யாஇயும்‌,”? 

திருந்‌துமிவ்‌ வுலதிற்‌ சைவம்‌ விளங்கப்‌ 

பரிந்து தொண்டத்‌ தொகை பாடியும்‌ ** 

இவ்வகை அன்பு செய்த ஈாயன்மார்கள்‌ அருளின்ப 

மெனக்‌ காண்க. 


6. பசுகரணம்‌ சிவகரணமான திருவருள்‌ அளவை அனுபூதி 


இனி, சிவாகமத்தில்‌ அருளிய அளவைப்‌ பிரமாணத்‌ 
தின்‌ பயனை நாயன்மார்கள்‌ அன்புருவாய்ப்‌ பிரததியக்ஷ 
மாகக்‌ கண்டது. 
வேதத்தில்‌ 
'காண்டலே கருத்தாய்‌ நினைந்திரும்கேன்‌ 
மனம்புகுந்தாய்‌ கழலடி 
பூண்டுகொண்‌ டொழிந்கேன்‌ 
புறம்போயி னுலறையோ 
(கிருாவுக்‌. திருவாரூர்‌, IV : 20) 
என்றமையானும்‌, 


62. முழுநீறுபூசியமுணிவர்‌ 67. சோச்செங்கட்சோழ சாயனார்‌ 
08. அப்பாலுமடிச்சார்ர்‌ தார்‌ 68, திருமீலகண்டயாழ்ப்பாணர்‌ 
64, பூசலார்‌ நாயனார்‌ 69. சடைய சாயனார்‌ 

65. மங்கையர்ச்சரசியார்‌ 70. இசைஞானியார்‌ 

66. ரேச சாயனார்‌ 71. சேக்கிழார்‌ 


1. காரண்டலே கருத்தாய்‌ நினைம்‌ திருந்தேன்‌ மனம்புகுர்தரய்‌ கழலடி. 
பூண்டுகொண்‌ டொழிர்தேன்‌ புறம்போயி னலதையேர 
ஈண்மொடங்கள்‌ நீண்டமா ளிகைமேலெழுகொடி வானி எம்மதி 
திண்டிவச்‌ தலவுச்‌ திருவாரூ ரம்மானே, 


பசுகரணம்‌ சிவகரணமான திருவருள்‌ 121 


பரமசிவனுக்கு அங்கம்‌, பிரத்தியங்கம்‌, உபாங்கங்கள்‌ 
எல்லாம்‌ அருளுருவன்‌ றி வேறில்லையென்று முப்பிரமாணங்‌ 
களால்‌ உணர்த்துனைறமையா லும்‌, காண்க. 

வண்ணமாக ஈசனுக்குப்‌ பிரத்தியட்சப்‌ பிரமாண 
மாகிற திருமேனி, சூரியனுக்குக்‌ ரெணமே போலல்லாது 
வேற்ல்லாத அருளே திருமேனி. “மின்‌ போலும்‌ என்னும்‌ 
அநுமான ததால்‌, அங்கமாகிய பொருட்கபேத அருட்சடை 
யும்‌, *வெள்ளிக்குன்றம்‌? என்னும்‌ ஆகமப்‌ பிரமாணத்தால்‌ 
உபாங்கமென்னும்‌ வாகனம்‌ உடையதென்றும்‌, பேத 
வபேத, பேதாபேத திட்டாந்தர முப்பிரமாணங்களாம்‌ 
கண்ட காட்சியே பொருளெனக்‌ கூறியது. 


பொருள்‌ என்றது சூரியன்‌ அபேததிட்டாந்தரம்‌ ; மின்‌ 
என்ற பேதாபேததிட்டாந்திரம்‌ ; குன்றமென் றத பேதத்‌ 
ட்டா சதிர்‌ ம்‌ பவனை வ்‌ மூன்று ஏதுவில்‌ இந்த 
மூன்று பக்கமுமாயிற்று; காரட்டுியினால்‌ கான்குமாயிற்று, 
சிவாகமத்திலே மூன்‌ அமாயிற்று. சகள நிட்கள சகளாகள 
பரமுமாயிற்று. லயபோக அதிகாரமுமாயிற்று. முப்‌ 
பொருளும்‌ மூன்று கர்ததாக்களுமாயிற்று. 


அளவைகள்‌ 


அளவைகளாவன-காண்டல்‌, கருதல்‌, உரை, அபா 
வம்‌, பொருள்‌, ஒப்பு, ஒழிவு, உண்மை, ஐதிகம்‌, இயல்பு 
எனப்‌ பத்தாகும்‌. இவைக்கு மேலும்‌ விரிவாக அநேக 
டிரமாணங்களுண்டு. இந்தப்‌ பத்தும்‌ மற்றுமுள்ள அளவை 
களும்‌ “முன்‌ சொன்ன மூன்றக்குள அடங்கும்‌. அம்மூன்‌ 
அம்‌ காண்டலுக்குள்‌ அடங்கும்‌. இச்தப்‌ பத்துக்கும்‌ பிரதி 
பதம்‌ என்னவென்றால்‌, காண்டல்‌ - பிரத்தியக்ஷம்‌, கருதல்‌ - 
அனுமானம்‌, உரை - உபதேசம்‌, அபாவம்‌ - இல்லாமை, 


1. சாண்டல்‌ - பிரத்தியக்ஷம்‌, கருதல்‌ - அனுமானம்‌, உரை 
ஆஈமம்‌, அபாவம்‌ - அனுபலப்தி, பொருள்‌ - அர்த்தாபத்தி, ஒப்பு- உவ 
மானம்‌. ஒழிவு - பாரிசேஷியம்‌, உண்மை : சம்பவம்‌, ஐதிகம்‌ - உலோச 
வாதம்‌, இயல்பு - சுவபாவம்‌, 


2, முன்சொன்ன மூன்று - சாண்டல்‌, கருதல்‌, உரை, 


122 திருவாசக வியாக்யொனம்‌ 
பொருள்‌ - அருத்தாபத்தி, ஒப்பு - உவமம்‌, ஒழிவு - மீட்சி, 
மொழிதல்‌, உண்மை - உள்ளத, ஐதிகம்‌ - உலகவழககு, 
இயல்பு - சுபாவம்‌. 
இதற்கு அர்த்தம்‌ :- 

பிரத்தியட்சமாவது - பொறிகளை க்‌ கொண்டு புலன்களை 
அறிதல்‌. 

கருகலாவது - அனுமானத்தால்‌ அனுமேயத்கை அறி 
தல்‌. 

உரையாவது - தந்திர மந்திர உபதேசங்களால்‌ ஆகமப்‌ 
படி. யறிதல்‌. 

அபாவமாவது - இல்லாதது--முயற்கோடில்லை என்றால்‌ 
தானுமில்லை என்றே கோடல்‌. 

பொருளாவது--அர்த்தாபத்தி - கங்கையிற்‌ சேரி என்‌ 
ரூல்‌, அதன்‌ கரையில்‌ என்‌ றறிதல்‌. 

ஒப்பா உவமமாவது - திருட்டாக்தரத்தால்‌ தாட்டாம்‌ 
தரத்தை அறிதல்‌. 

ஒழிவாயெ மீட்டு மொழியாவது - மூவரில்‌ இருவர்‌ கள்ள 
ரல்லர்‌ என்றால்‌, ஒருவர்‌ கள்ளர்‌ என்றறிதல்‌. 

உண்மையாகய உள்ளதாவது - சருக்கரைக்கு இனிப்‌ 
புள்ள தென்றறிதல்‌. 

ஜதிகமாகிய உலகவழக்காவது - ஒரு மரத்திற்‌ பேயுண்‌ 
டென்றால்‌ தானுமுண்டென் ற கோடல்‌. 

இயல்பாகிய சுபாவமாவது - அக்கினிக்குச்‌ சூடு உண்‌ 
டென்று அறிதல்‌. 

இவ்வகைப்‌ பத்தையும்‌ முறையே காண்க. 


சிலம்‌ 
இவற்றைத்‌ திரிபதார்ததத்திற்‌ சொல்லுமிடத்து இந்தப்‌ 
பத்களவைகளும்‌ ஒரு பதார்த்தத்துக்‌ கன்றி வெவ்வேறு 
சொன்ன தல்ல. ஒரு பதார்த்தமாவது . இப்பத்தைவிட 


பசுகரணம்‌ சவகரணமான திருவருள்‌ 12 


வேறன்று. பத்துக்குள்ளும்‌ முதற்சொன்ன பிரத்தியட்சப்‌ 
பிரமாணத்துக்கே எல்லா அளவைகளாலும்‌ தெளியத்தக்க 
சம்பிரதாய அனுபூதியெனக்‌ காண்க. 

ஆனால்‌, இந்தப்‌ பிரத்தியட்சமாவது கித்தியமாய்‌, ௮நாதி 
யாய்‌, அழியாததாய்‌, வியாபகமாய்‌ இருக்க வேணடும்‌. 
இப்படியிருக்கிற பொருள்களை இப்பத்துப்‌ பிரமாணங்களா 
லும்‌ தெளிய வேண்டும்‌. இப்படிப்பட்ட பொருள்கள்‌ 
யாவை எனில்‌, அவை :---சிவம்‌, அருள்‌, ஆவி, மலம்‌, மாயை, 
கன்மம்‌. இவ்வாறு பொருள்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இப்‌ 
பத்தளவைகளுமுண்டு. அவற்றை அறியுமிடத்துச்‌ சிவ 
ஞான அனுபூதி விளக்கச்‌ சம்பிரதாயமாவன :-- 


சிவத்துக்குப்‌ பிரத்தியட்சம்‌ முதலியன 


சிவத்துக்குப்‌ (1) பிரத்தியட்சப்‌ பிரமாணம்‌ மகாலிங்கம்‌, 
காணப்பட்ட உருவத்தைப்‌ பிரமத்துக்குப்‌ பிரதீதியட்சம்‌ 
சொன்னது ஏது நிமித்தமென்னில்‌, தரிசத்தவர்களுடைய 
மனதைக்‌ கவரும்‌ தன்மையாகிய (2) அனுமானத்தாற்‌ சொல்ல 
லாம்‌. அப்படிச்‌ சொல்லுவதற்கு விதி என்னவென்றால்‌, 
காண்டலாலும்‌ கருதலாலும்‌ தெளிவில்லாத சந்தேகத்துக்கு 
உரையாடிய (3) ஆகம உபதேசத்தால்‌ அறியலாம்‌. அப்படி 
அறிறெதை, தோன்றாமல்‌ பண்ணிக்கொண்டிருக்கற 
(4) அபாவமாகிய யான்‌ எனது என்னும்‌ பொய்‌ ஒன்று தடை 
யாகையாலும்‌, அறியலாம்‌. ஆனால்‌, தோன்றப்பட்டிருக்‌ 
இறதே என்றால்‌; மகாலிங்கத்தினிடததிலே சிவம்‌ பிரகாசித்‌ 
திருக்கிறது என்றெ (5) அர்த்தாபத்தியால்‌ அறியலாம்‌. எப்‌ 
படிப்‌ போலவென்னில்‌, சூரிய்‌ விம்பததினிடத்திலே ணங்‌ 
கள்‌ தோன்றின போலும்‌ என்ற (6) உவமையாலும்‌ அறிய 
லாம்‌. ஆனால்‌, மற்றிடத்தில்லையோ என்ரால்‌, முப்பொரு 
ஊச்‌ சொல்லி, இருபொருள்‌ அல்லவென்று, நின்ற 
பொருளேபோல, “ உயிர்களுடைய பசுபாசத்தன்மை நீங்‌ 
இற்று ? என்ற விடத்தில்‌, கின்றது பதி என்றதுபோல, 
உலகபதார்த்தமெல்லாம்‌ விஷயமாயிருக்தாலும்‌ சிவக்குறி 
விஷயமன்று என்று காண்டல்‌ போலும்‌, (7) ஒழிபு: * ஆனால்‌, 
இது எப்போது உண்டானது ?' என்றால்‌ * ௮மாதியே உள்‌ 


194 திருவாசக வியாக்யொனம்‌ 


ளது”, (8) உண்மை: 4 ஆனால்‌, ஒருவர்‌ பிரதிட்டை பண்ணி 
இருப்பே ' என்றால்‌, எப்படி ஒப்புக்‌ கொள்கிறது? உலகம்‌ 
முழுமையும்‌ இதுவே பொருளென்று பெத்தர்‌ முத்தர்‌ இரு 
வரும்‌ ஒப்புக்‌ கொண்டிருககுறபடியாலே இந்த மூர்ததமே 
பொருளாகும்‌, (9) ஐதிகம்‌: ஆனால்‌, ஒருவர்‌ பிரதிட்டை, 
அபிஷேகம்‌, ஆவாகனம்‌, நித்திய கைமித்தியம்‌ நடக்க 
வேண்டியது, நடக்கிறது, நடந்தது ஒரு காலங்களிலே அல்‌ 
லவோ என்றால்‌, முன்னுள்ளதைப்‌ பிரதிட்டை, ஆவாகனம்‌, 
பூசை பண்ணித்‌ தான்‌ பார்த்தறிந்தகல்லாமல்‌ புதிதன்றே ; 
அப்படி என்றுமுள்ள தன்மையாலும்‌ பரம்‌ பொருளென்று, 
இந்தப்‌ பிரத்தியட்சமான சிவலிங்கத்தைத்‌ கெளிதல்‌. 
(10) இயல்பு. 


இப்பத்தளவைகளாலும்‌, இன்னும்‌ இவற்றில்‌ விரிச்த 
அளவைகளாலும்‌ புலப்பட வேண்டும்‌. 


“ அருளினால்‌ ஆகமத்தையறியலாம்‌ அளவினாலும்‌ 
தெருளலாம்‌ சிவனை '' (சிவஞான சித்தி. பாயிரம்‌ 5) என்ற 
படி, சிவகரணமாய்‌ கின்று அருள்‌ வகையால்‌ தரிசிக்கும்படி 
அளவையென அகேகமாயுள்ளவற்றுள்‌ பத்தே சிறந்தவை. 
அப்பத்தும்‌ மூன்றளவைகளுக்குள்‌ அடங்கும்‌ ; அம்மூன்றுக்‌ 
குள்ளும்‌ காட்சி என்கிற பிரத்யக்ஷப்‌ பிராமணமே முன்‌ 
னிருத்தலால்‌ அப்பிரத்தியக்ஷப்‌ பிராமணத்துக்கே மற்றப்‌ 
பிரமாணங்களையெல்லாம்‌ அறிகருவியாக்கி அருளனுபவத்‌ 
தால்‌ அறியும்படி, உரைத்தது. 


அநாதி நித்தியமான அ௮றுவகைப்‌ பொருள்களையும்‌ 
பிரத்தியக்தப்‌ பிரமாணங்களில்‌ வைத்து, மற்றுள்ள 
அள்வைகளையெல்லாம்‌ அறிகருவிகளாக அமைத்தல்‌ எப்‌ 
படி. யென்னில்‌, சிவத்துக்குப்‌ பிரத்தியக்ஷம்‌ சிவலிங்கப்‌ பெரு 
மான்‌ ; அருளுக்குச்‌ சக்தி திருமேனி; ஆனமாவுக்குச்‌ சுத்த 
தேகம்‌; ஆணவத்துக்கு அசுத்த தேகம்‌; சுத்தமாயைக்குத 
தேவநீ ; ௮சுததமாயைக்குக்‌ கற்புடைய ஸரீ; கன்மததுக்குப்‌ 
போகு ; இப்படி. ஆறு பொருள்களுக்கும்‌ பிரத்தியக்ஷங்கள்‌ 
உண்டு. 


பசுகரணம்‌ சிவகரணமான திருவருள்‌ 125 


சிவப்பிரத்தியக்ஷமான சிவலிங்கப்‌ பெருமானைத்‌ தரி 
சன மானவுடன்‌ ஜயமுற்றுத திரிவு பெற்றபின்‌ விகற்பித்து, 
உடன்‌ தெளிதல்‌ 'சவிகற்பக்‌ காட்சி; கரிசித்தவுடன்‌ உள்ள 
படி பரம்பொருளேயென்று அனுபவப்படுதல்‌ நிர்விகற்பக்‌ 
காட்சி, 


அக்காட்சியும்‌ நாலுவிகம்‌. அவற்றுள்‌, 

வாயிற்‌ காட்சியாவது : சிவகரணமாய்‌ நின்று அப்போது. 
புலப்படும்‌ பொருள்களாயுள்ள அட்ட மூர்தத வடிவெல்லாம்‌ 
இந்தத்‌ தருமேனியே என்றல்‌. 

*மானதக்‌ காட்சியாவது : அப்புலன்களாகக்‌ கண்ட அட்ட 
மூர்த்த வியாபகம்‌ இச்சிவலிங்கத்தில்‌ எட்டுத்‌ திசையும்‌ எதிர்‌ 
எதிர்‌ இனமாயிருக்கும்‌ பரிபூரண வியாபகத்கை மனத்தால்‌ 
இயானித்துத்‌ கரி த்தல்‌. 


சதன்வேதலுக்‌ காட்சி: அத்துவா, நியாசம்‌, கும்பாபிஷே 
கம்‌, நித்திய மைமித்திக பூசைகள்‌ கருணையாற்‌ கொண்டருளு 
இறபடியால்‌ இத்திருமேனியே பொருளென்‌ றறிதல்‌. 

யோகக்‌ காட்சி: செய்பவன்‌, கருவி, நிலம்‌, செயல்‌, 
காலம்‌, செய்பொருள்‌ ஆறுமில்லாக பரம்பொருள்‌ இத்‌ 
திருமேனியே யென்று உணர்வோடும்‌ தரிசித்தல்‌. 

இப்படிப்‌ புலப்படும்‌ திருமேனிக்குத்‌ தன்னியல்பு என்‌ 
ஹும்‌, பொதுவியல்பு என்றும்‌ இரண்டுண்டு. 

*தன்னியல்பரவது: அம்நிய சாதியடுய பிருதிவியாதி 


மாயாகாரிய சிருட்டி யுருவமாகாமல்‌ தன்‌ சாதியாயெ இரத்‌ 


1. சவிசற்பம்‌ - விகற்பத்துடனே கூடியது, 
2, கிர்விகற்பம்‌ - விகற்பயில்லாத ௮. 

8. வாயிற்‌ சாட்சி - இச்திரியப்‌ பிரத்யகஷம்‌. 
4, மானதச்‌ காட்‌ - மானஸப்பிரத்யக்ஷம்‌, 
5. தன்வேதனாச்‌ சாட்டு - ஸ்வஸம்வேதனா ப்ரத்யக்ஷம்‌, 
6. யோகக்‌ காட்‌ - யோக ப்ரதயக்ம்‌. 


7. தன்னியல்பு - தனதசாதாரண லக்ஷணம்‌, 


126 திருவாசக வியாக்யொனம்‌ 


தின லொதி வடிவுகளுமாகாமல்‌ மூர்த்தி வித்தியாதேக 
மூலப்பரம்‌ பொருளாகத்‌ தரிசித்தல்‌. ௮க்கிய சாதியாகிய 
மாயா உருவம்‌ போலன்றித்‌ தன்‌ சாதியைப்‌ போன்று 
ஆவுடையாரும்‌ சிவலிங்கமான வடிவுமாகப்‌ பரம்பொரு 


ளையே சிந்தித்தல்‌, 


1பொதுவியல்பாவது, அந்நிய சாதியாகிய அஃறிணை வடிவு 
மாகாமல்‌ தன்‌ சாதியாகிய உயர்திணை வடிவாயிருப்பது. 


இப்படிக்‌ காட்டப்பட்ட ஆன்மா என்னும்‌ பொருளின்‌ 
உண்மையைத்‌ தனக்கனுபவப்‌ பேரறாகப்‌ பக்குவ ஆன்மாக்‌ 
களுக்குப்‌ போதிக்கும்போது, கருதலாகிய அனுமான த்தால்‌ 
அனுமேயமாட௫ிய ஆன்மாவின்‌ உண்மையை அறிவென்ற 
ஏதுவிறலே 4 இத்திருமேணி” என்று காட்டிய பக்கத்தாலும்‌, 
அறிவை விளக்குகிற காரிய ஏதுவிறலே இத்திருவுருவே 
பொருள்‌ என்ற சபட்சத்தா லும்‌, கரிசனமானவுடன்‌, அறி 
யாமை நீங்குகிற அனுபலத்தி யேதுவிறலே இவ்வுருவே பொருள்‌ 
என்ற விபட்சத்தாலும்‌, போதிக்கத்‌ தரிசித்தல்‌ தன்‌ பொருட்டு 
அனுமானம்‌. இப்படி. உணர்ந்து தெளிந்து போதித்தல்‌ பிறர்‌ 
பொருட்டனுமானம்‌. 

காட்சிப்‌ பொருளெல்லாம்‌ இப்படி இருவிதமாகவே 
யிருக்கும்‌. 

இப்படிச்‌ சவகரணமாய்‌ கின்று கண்ட காட்டு சிவப்‌ 


பரம்பொருளைப்‌ பரிபாகத்தோர்க்கு உணர்ததும்போது 
*அனுமானத்தால்‌ உணர்த்த வேண்டும்‌. 


1. பொதுவியலபு - சாதாரண லக்ஷணம்‌ 
2, பச்ச மூன்றின்‌ மூன்றேது வுடைய பொருளைப்‌ பார்த்துணரத்‌ 
தக்க ஞானம்‌ தன்பொருட் டாம்‌ பிறர்தம்‌ பொருட்டா மனுமான*்‌ 
தொக்க விவற்றாத்‌ பிறர்தெளியச்‌ சொல்ல லாகு மசசொல்லு 
மிக்க வன்னு வயத்தினொடு வெதிரேசச்‌ சொல்‌ லெனவிரண்டாம்‌ 
(சிவஞான சத்‌. அளவை 8) 


பசுகரணம்‌ சிவகரணமான திருவருள்‌ 127 


௮ல்‌ வனுமானம்‌, 
(1) தன்‌ பொருட்டனுமானம்‌ 
(2) பிறர்‌ பொருட்டனுமானம்‌ 
(3) பூர்வக்‌ காட்சியனுமானம்‌ 
(4) கருதலனுமானம்‌ 
(5) உரையாலனுமானம்‌ 


என ஜந்து வகை. 


1, தன்போருட்டனுமானம்‌ 


தன்பொருட்டனுமானம்‌ : பிறர்க்குப்‌ போதிக்கும்போது 
கான்‌ அனுமித்தறிதல்‌. அது (அ) "பட்சம்‌, (ஆ) சபட்சம்‌, 
(இ) விபட்சம்‌ என மூன்று. 


*இயல்பேது, காரியவேது, அநுபலத்தியேது என்ற மூன்று 
ஏதுக்களினாலே ஓரிடத்தில்‌ நிகழ்‌ பொருளைப்‌ பார்த்து 
உணரத்தக்கது. 


(௮) பட்சமாவது: தனக்கு அனுபவமாகிய இ வலிங்‌ 
கத்தை ஒருவனுக்கு உணர்தீதல்‌ நிகழும்போது வெகு 
திருமேனிகளையுடைய பரமசிவன்‌ மிகுந்த விளக்கத்தால்‌ 
இவ்விடத்தில்‌ இத்திருமேனியாய்‌ எழுந்தருளி யிருக்கின்றார்‌ 
என்று காட்டல்‌. 

(ஆ) சபட்சமாவது : புகையால்‌ அக்கினியிருப்பதென்பது 
போலத்‌ ஈரிரித்த ஆன்மாக்களை யெல்லாம்‌ சித்த சுத்திப்‌ 
படுத்தித்‌ தெளிவித்த காரிய வேதுவிஐலே இததிருமேனியே 
பொருளென்று உணர்த்த வுணர்தல்‌ 


1, பக்கம்‌, சபக்கம்‌, விபச்சம_—இவை பக்க மூன்று, இவற்றுள்‌ 
பக்கம்‌-- துணி பொருட்‌டெமாம்‌, சபச்சம்‌--நிகர்பக்கம்‌-- உவமை இருட்‌ 
டாச்தத்தானமாகிய இடமாம்‌, விபக்கம்‌--நிகரில்பக்கம்‌---அன்ற பொருள்‌ 
சென்றடையாத இடமாம்‌. (சிவஞான சித்‌. ஞானப்‌, உரை சூ. 8.) 


2, இயல்பு - இயற்கை, காரியம்‌ - பண்ணப்படுவது. அறுபலத்தி.. 
ஞானாபாவம, 


128 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ) விபட்சமாவது : புகையில்லாததால்‌ அக்கினியில்லை 
யென்‌ றல்போல, சித்த சுத்தி விளக்கமில்லாக விடத்திற்‌ 
சிவலிங்கமில்லை யென்னும்‌ அநுபலத்தி ஏதுவிறலே உணர்த்த 
உணர்தல்‌ 


9, பிறர்போருட்டூ அனுமானம்‌ 


இப்படி யுணரும்‌ தன்பொருட்டனுமான அனுபவப்‌ 
பொருள்‌ பிறர்க்குப்‌ போதித்துத்‌ தரிசிப்பிதீதல்‌ பிறர்‌ பொருட்‌ 
டனுமான அனுபவப்பொருளாம்‌. 

அப்படி அனுமித்துப்‌ போதிததுத தரிசிக்கும்‌ சொல்‌ 
லும்‌ (௮) *அந்வயச்‌ சொல்‌ என்றும்‌, (ஆ) *வெதிரேகச்‌ சொல்‌ 
என்னும்‌ இருவிதம்‌. 

(அ) அந்யவயச்‌ சொல்லாவது : * புகையால்‌ அன அண்டு; 
அடுக்களை போல்‌! என்றல்போல, மகாலிங்கச்‌ சன்னி 
தானப்பட்டவர்களுக்குச்‌ சித்த சுத்தம்‌ உண்டாகும்‌ ; 
விளக்கும்‌ விளக்கம்‌ அதீதிருமேனியிலிருக்கிறது ; காண்பிக்‌ 
இற பிரகாசம்‌ இருக்றெபடியினாலே, அவ்விடத்துச்‌ சூரிய 
விம்பம்‌ இருப்பத போல ” என்றல்‌. 

(ஆ) வெதிரேகச்‌ சொள்லாவது : ( அனலில்லாவிடத்துப்‌ 
புகையில்லை) தடாகம்போல”' என்றதுபோல, “சித்த 
சுத்தியும்‌ விளக்கமும்‌ இல்லாவிடத்துச்‌ சிவலிங்கமில்லை ; 
ஒளியில்லாவிடத்துச்‌ சூரியன்‌ இல்லைபோல்‌ ' என்றல்‌. 

. இவ்‌ அந்வய, வெதிரேகச்‌ சொல்லாற்‌ போதித்தல்‌ அறி 
தல்‌; அன்றிப்‌ பின்னும்‌ ஐந்து சொற்களாகவும்‌ “சொல்லு 
வார்கள்‌. அவை “(௮)” “பக்கம்‌, (ஆ) ஏது, (இ) தநிட்டாந்தம்‌, 
(ஈ) உபநயம்‌, (உ) நிகமனம்‌ என ஜந்து. 

(௮) பக்கமாவது :--இரதத்‌ தலத்தில்‌ சிவலிங்கம்‌ உண்‌ 
டென்‌ றறிதல்‌. 

1. அர்வயம்‌ - பொருத்தமூள்ள.து. 

9, வெதிரேகம்‌ - பொருத்தமில்லாதது. 

.8. பக்கம்‌ என்பதற்குப்‌ பதிலாக பிரதிஞ்ஞை என்பர்‌ ஞானப்ரகாசர்‌ 
(அஞான சித்‌, உசை கு. 11) , 


பசுகரணம்‌ சிவசரணமான திருவருள்‌ 129 


(ஆ) ஏதுவாவது சித்த சுத்தி விளக்கததால்‌ என்‌ 
றறிதல்‌. 

(இ) திட்டாந்தமாவது :--தரிசித்தகோர்‌ பாவத்தை ஒழிதீ 
தலால்‌ சிவமுண்டு என்று அறிதல்‌. 

(ஈ) உபநயமாவது :—தரிசித்துக்‌ கொண்டே வருகிறவர்‌ 
களுக்குப்‌ புதிது புதிதாய்‌ இன்பம்‌ கொடுத்த 
லாற்‌ சிவமுண்டு என்றறிதல்‌. 

(௨) நிகமனமாவது :--மேல்‌ தரிசனம்‌ செய்வோர்களு 
டைய பிறப்பை ஒழித்தலாம்‌ சிவமுண்டு என்‌ 
றறிதல்‌. 


3. பூர்வக்காட்சியனுமானம்‌ 
ஒரு தலத்தில்‌ மகாலிங்க மகிமை கேட்டவுடன்‌ முன்‌ 
தரிசனம்‌ பண்ணின மகாலிங்கத்தின்‌ விளக்கம்‌ என்றறிதல்‌. 
4. *கருதலனுமானம்‌ 


ஒரு தல மகாலிங்க மகிமை கேட்டவுடன்‌, : பூர்வத்தில்‌ 
நான்‌ செய்த புண்ணியத்‌ தவப்பேறு இந்த மகிமை கேட்க 
வும்‌, உள்ளபடி உணரவும்‌, தரிசனம்‌ செய்யவும்‌ கிடைத்தது? 
என்‌ அ அன்பால்‌ இன்பே அனுபவிப்ப அ. 


1. பூர்வக்காட்சியனுமானம்‌--* போது சாத்றத்தாலறிதல்‌ பூர்வக்‌ 
காட்டியனுமானம்‌? (இத்தி ;12) புட்பத்தை மணத்தால்‌ தெரிதல்‌ ; முன்‌ 
னும்‌ பின்னும்‌ பிரத்தியகூ யோக்கெப்‌ பொருளை யுணர்ததுதலால்‌ பிரத்தி 
யட்சானுமானம்‌, இது தனமானுமானம்‌, திருட்டானுமான மென்று 
மாம்‌, (ஞானப்‌, உரை), 

2. கருதல்னுமானம்‌--* ஒதுமுறையால்‌ அறிவின்‌ அளவு உணர்தல்‌ 
கருதலணனுமானம்‌? (த :12), இது சாரியானுமானம்‌ (சாமானிய) 


திருட்டானுமானம்‌ என்றுமாம்‌ (ஞானப்‌, உரை). 


திரு-—9 


130 திருவாசக வியாக்கியானம்‌ 


5, 1உரையாலனுமானம்‌ 


ஒரு தல மகாலிங்க மகிமை கேட்டவுடன்‌, இப்படி 
மந்திரசரியா பாவனையுடன்‌ பராபர சிவஞானதேசிக 
உபதேசப்படி மகாலிங்கம்‌ ஒன்றாயெ சொரூபத்தை உள்ள 
படி. சிவாத்துவிக ஆனந்த சிவானுபவ சுவானுபூதிகத்தால்‌ 
தானும்‌ அனுபவித்துப்‌ பக்குவான்மாக்களுக்கும்‌ உப 
தே௫ித்தல்‌. 


இப்படி அனுமான த்தால்‌ அறிவித்த மகிமை அனு 
பவத்திற்‌ புலப்படும்படி உபகேசித்தல்‌ ஆகமம்‌. 


2௮ கமப்பிரமாணமாவது 


அகராதி முத்த அறிவுடையான்‌ திருவுளம்‌ பற்றின 
ஆகமம்‌ (௮) தந்திரகலை, (ஆ) மந்திரகலை, (இ) உபதேசகலை என 
மூன்று. 

(அ) தந்திரகலையாவது--ஆகமத்திற்‌ சொன்ன சரியாத 
நாலுபாத விதியுடன்‌ மகாலிங்கபூசை முன்‌ 
னொடுபின்‌ மலைவற, கிரியைகளெல்லாம்‌ வழு 
வறச்‌ செய்யும்‌ திராணியாயிருக்கும்‌. 


(ஆ) மந்நிரகலையாவது— அப்படிப்பட்ட மகாலிங்கத்தை 
ஆன்மபோக ததீதுவ கரணமின்றிச்‌ சிவ 
போக சிவகரண சித்த சுத்தியுடன்‌ சலன 
மின்றிப்‌ பாவிதீது அறிக்‌ வழிபடுதல்‌. 

(இ) ௨பதேசகலையாவது--கனக்கு முன்‌ சிவகரணத்‌ 
தால்‌ உள்ளபடி உணர்க்தறிவிததல்‌. 


1. உரையாலனுமானம்‌ * ீதியான்‌ முற்கன்ம பலன்‌ நிகழ்வது இப்‌ 
போது இசசெய்தியாக வரும்‌ பயனெனறறிதல்‌ உரையாலனுமானம்‌ ? 
(எதி, 12). கருதல்‌, உரை இரண்டினையும்‌ ஆசமானுமானம்‌ என்பர்‌, 


4. ஆ- சிவஞானம்‌ ; ௧- மோக்ஷ்சாதறம்‌ ; ம- மலசாசம்‌ $ ஆதலால்‌ 
ஆகமமெனப்‌ பெயராயிற்று, ஆகமம்‌ சாலுபாதமென்றோ தியிருக்க 
மூன்றென்றதெனனெனில்‌, சரியை, இரியை இவ்விரண்டும்‌ தந்திரகலையி 
லடங்கும்‌ ; மக்‌ இரகலையில்‌ யோகமடங்கும்‌ ; உபதேசகலையில்‌ ஞானபாத 
மடங்குமென்றறிக 2 (வெஞான. இத்தி, 13. மறைஞான, உரை), 


ர, திருவருள்‌ 


திருவருளுக்குப்‌ பிரத்தியட்சம்‌ 
இனி, திருவருளுக்குப்‌ பிரத்நியட்சப்‌ பிரமாணமாவது :— 
அம்மனுடைய திருமேனி தரிசனமானவுடன்‌, (இவ்‌ 
வரு சுபாவமோ? ஒருவரால்‌ செய்யப்பட்டதோ?” என்று 
காண்கை ஓயக்காட்சி. 


உடனே, ஒருவரால்‌ செய்யப்பட்டகென்று காண்கை 
திரிவுக்காட்சி. 


பின்னும்‌ உமை யென்கிற பெயரினாலும்‌, திருவருட்‌ 
சாதியினாலும்‌, விளங்கும்‌ குணத்தினாலும்‌, பூசை நடக்கிற 
தொழிலினாலும்‌ பரசிவபரை யென்னும்‌ பொருளாய்த்‌ 
தெளிதல்‌ சவிகற்பக்காட்சி. 


கரிசனமானவுடன்‌ சித்தசலனமின்‌ றி இவ்வடிவே 
பரம்பொருள்‌ விளக்கமென்றறிதல்‌ நிர்விகற்பக்காட்சி. 


உடனே, உயிரறிவாய்‌ நின்று தனது சிற்சத்தி 
யாகிய பரை யென்னும்‌ அருள்‌ சிவகரணமாயெ இந்திரியத்‌ 
துவாரததினலே அட்டமூர்த்தங்களாகிற புலன்களாய்‌ 
நின்‌ அ தரிசித்தல்‌ வாயிற்காட்சி. 


உடனே, அருட்‌ சொரூபையாயத்‌ தரிசித்தபடி உள்‌ 
ளும்‌ பரிபூரணமாய்க்‌ காண்கை மானதக்காட்சி. 

உடனே, இம்மூர்ததியைச்‌ சிவபுண்ணியத்‌ தெளி 
வாகிய ஆகம பூசை செய்ய விரும்பல்‌, தன்வேதலுக்காட்சி. 

உடனே, பஞ்ச பாசங்களும்‌ நிவர்த்தியாய்த்‌ தேசம்‌, 
இடம்‌, காலம்‌, திக்கு, ஆசனங்களின்றிச்‌ செய்வது ஒன்று 
போல்‌ செய்யாச்‌ செயலாய்‌, ஆனந்த அநுபூதி கூடுதல்‌, 
யோகக்காட்சி. 

இப்படிக்‌ காட்சிப்பட்ட திருவருளுக்குத்‌ தன்னியல்பு 
ஏதென்னில்‌, அம்கிய சாதியாகிய மானிடப்பெண்‌ வடிவு 
மாகாமல்‌, தன்‌ சாதியாகிய தெய்வப்‌ பெண்கள்‌ வடிவுமாகா 
மல்‌, சுபாவ பரை உருப்போல இருப்பது, 


182 திருவாசக வியாக்கியானம்‌ 


பொதுவியல்பு ஏதென்னில்‌, அம்கிய சாதியாகிய மாயா 
காரிய வடிவப்‌ பெண்ணுருவாகாமல்‌ தன்‌ சாதியாயெ 
இச்சா, ஞான, இரியையாகிய எழுவகைச்‌ சக்திகளாய 
நிற்பது. 


திருவருளுக்கு அனுமானம்‌ 

இப்படிக்‌ காட்சுப்பட்ட பொருளின்‌ உண்மையைத்‌ 
தனக்கு அனுபவப்பேறாகப்‌ பக்குவான்மாக்களுக்குப்‌ 
போதிக்கும்போது, அருள்‌ என்ற இயல்பேதுவினால்‌ திரு 
மேனியைக்‌ காட்டிய பக்கத்தாலும்‌, அறிவு விளக்கிய காரிய 
ஏதுவால்‌ இத்திருவருவே பொருள்‌ என்கிற சபட்சத்தாலும்‌, 
தரிசனமானவுடன்‌ அறியாமை நீங்குகிற அனுபலத்தி ஏது 
விறலே இவ்வுருவே பொருள்‌ என்தற விபட்சத்தாலும்‌, பேரதிக்‌ 
கத தெளிகல்‌ தன்பொருட்டனுமானம்‌. 

இப்படி உணர்ந்து தெளிந்து போதிததல்‌ பிறர்பொருட்‌ 
டனுமானம்‌. 

திருவருளுக்கு ஆகமம்‌ 

போதிக்கும்போது “விளக்கத்தால்‌ அருளுண்டு ; பிர 
காசத்தால்‌ சூரியனுண்டுபோல்‌ என்ற அந்வயச்சொல்‌. 

 விளக்கமில்லாதிடததருளில்லை ; நீரில்லாவிடத்துப்‌ 
பூவில்லைபோல்‌ ” என்றல்‌ வெதிரேகச்சொல்‌. 

இவ்விரண்டுடன்‌ பிறவும்‌ சொல்லுவார்கள்‌. 

(௮) தான றியாவிடங்களில்‌, “ அருளுரு உண்டு” 
என்று கேட்டால்‌ “இப்படியே யிருக்கு” 
மென்று உணர்தல்‌ பூர்வக்கரட்சி அனுமானம்‌. 

(ஆ) கேட்டபடி, அனுபவப்படி நினைத்தல்‌ கருதலனு 
மானம்‌. 

(இ) “ வெகுதவப்‌ பேற்றினால்‌ தரிசனம்‌ ' என்றல்‌ 
!உரைதலனுமானம்‌. 


1, உரசையாலனுமானம்‌, 


ஆன்மா 193 


(ஈ) ஆகம விதியால்‌ உள்ளபடி முன்னெடுபின்‌ மலை 
வற, காலு பாதத்துடன்‌ வழிபடுதல்‌, போதித்‌ 
தல்‌ தந்திரகலை. 

(௨) தான்‌ ௮ற கின்றனுபவித்துப்‌ போதித்தல்‌ மந்திர 
கலை. 

(ஊ) ஆதியந்தமில்லாத திருவருளாய்‌ நின்றானந்த 


அநுபூதி பெற்றபடி போதித்தறிவது உப 
தேசகலை. 


111. ஆன்மா 
ஆன்மாவுக்குப்‌ பிரத்தியட்சம்‌ 

ஆன்மாவுக்குப்‌ பிரத்தியட்சப்‌ பிரமாணமாவது, முத்கான்‌ 
மாக்களுடைய தேகம்‌, அந்தத்‌ கேகச்தைச்‌ : சரீரமோ? 
உயிரோ 0 என்று ஜயப்பட்டு, (உயிரன்று; சரீரம்‌" 
என்று மாறுபடக்‌ கண்டபின்‌, தியாகராச பண்டாரம்‌ என்ற 
ஒரு பெயரும்‌, அபிஷேகத்தான்‌ என்ற சாதியும்‌, கற்குண 
மும்‌ நல்ல அநுட்டானமும்‌ உத்தமப்‌ பொருளாய்‌ இருத்த 
லால்‌ இச்சரீ ரமே சுத்தான்மா என்று காண்சை சவிகற்பக்‌ 
காட்சி. 


கண்ட மாத்திரத்திலே இத்திருமேனியே சுத்கான்ம 
ரூபமென்ற காண்கை நிர்விகற்பக்காட்சி. 


உடனே, அறிவைக்‌ கொண்டு அறிகிற அறிவாயிருக்‌ 
இற ஆன்மாவிடத்து அமாதியே அறியாமையாயிருக்கிற 
ஆணவ மலத்தைப்‌ பரிபாகப்படுத்தி, அவ்வறிவாயெ தானாக்‌ 
குகைக்கு ஆன்ம சிற்சத்தியென்று பெயருடைய இவ 
னுடைய பிரகாசமாக பரையென்னும்‌ சிவசத்தி குடிலை 
'யினின்று இச்சா ஞானக்‌ கரியைகளாடிய சிவதத்துவத்தாற்‌ 
பிரேரித்து, லய போக அதிகாரங்களாகிய மாயையைப்‌ 
பொருந்தி, காலாதீத ததீதுவங்களையும்‌ பொருந்தி, இச்சா 
ஞானக்‌ இரியைகளாகிய கலாதி தோற்றமான டிரகிருதி 
தத்துவங்கள்‌ அனைத்திலும்‌ கலந்து, முழுதும்‌ சிவகரணமாய்‌ 


154 திருவாசக வியாக்கியானம்‌ 


நின்று, விகற்பமின்றி இத்திருவருவே ஆன்ம சொரூப 
மென்று அருளாய்‌ கின்று காண்கை இந்திரியக்காட்சி. 


கண்ட காட்சியைக்‌ கருத்தில்‌ பிரிவில்லாமல்‌ இருத்தல்‌ 
மானதக்காட்சி. 


கண்ட காட்சியால்‌ தனக்கு இகத்திலும்‌ பரததிலும்‌ 
புசிப்பாயுள்ள போகம்‌ இதுவேயென்று காண்கை தன்‌ 
வேதஜுக்காட்சி, 


சமாதி நிட்டைகளும்‌, பஞ்ச பாசங்களும்‌ நீங்கும்‌ 
தன்மையும்‌, திரிகாலங்களை அறியும்‌ கன்மைகளும்‌, அட்டமா 
சித்தி அட்டாங்க யோகங்களும்‌ இதுவே என்று காண்கை 
யோகக்காட்சி. 


இப்படிப்பட்ட சுததான்மாக்களுக்குத்‌ தன்னியல்பு 
ஏதென்னில்‌, அந்கிய சாதியாகிய அஃறிணை வடிவாகாமற்‌ 
சிவசுபாவத்தில்‌ நிற்பது தன்னியல்பு. 


பொதுவியல்பாவது, அக்கிய சாதியாயெ அஃறிணை வடிவு 
மாகாமல்‌ தன்‌ சாதியாகிய உயர்திணை வடிவாய்‌ இருப்பது, 


அனுமானம்‌ 


இப்படிப்பட்ட காட்டுப்பட்ட ஆன்மா என்னும்‌ பொரு 
ளின்‌ உண்மையைத்‌ தனக்கனுபவப்‌ பேருகப்‌ பக்குவ 
ஆன்‌ மாக்களுக்குப்‌ போதிக்கும்போது, கருதலாகிய அனு 
மானத்தால்‌ அனுமேயமாகிய ஆன்மாவின்‌ உண்மையை 
அறிவென்ற ஏதுவினாலே : இத்திருமேணி' என்று காட்டிய 
பக்கத்தாலும்‌, அறிவை விளக்குகிற காரியஏதுவிஜலே * இத்‌ 
திருவே பொருள்‌ * என்றெ சபட்சத்தாலும்‌, தரிசனமான 
வுடன்‌ அறியாமை நீங்குகிற அனுபலத்தியேதுவிறலே இவ்‌ 
வுருவே பொருள்‌ என்ற விபட்சத்தாலும்‌, போதிக்கதீ தரிசளித 
கல்‌ தன்பொருட்ட்னுமானம்‌. 


இப்படி உணர்ந்து தெளிந்து போதித்தல்‌ பிறர்பொருட்‌ 
டனுமானம்‌. 


ஆணவம்‌ 135 


போதிக்கும்போது, (விளக்கத்தால்‌ ஆன்மாவுண்டு : 
பிரகாசத்தால்‌ கூரியனுண்டு' போல என்றல்‌ அன்னுவயச்‌ 
சொல்‌. விளக்கமில்லாதவிடத்து அருளில்லை; நீரில்லா 
விடத்துப்‌ பூவில்லை ' போல என்றல்‌ வெதிரேகச்சொல்‌ ; இவ்‌ 
விரண்டுடன்‌ 'ஐந்தும்‌ உண்டென்று சொல்லுவார்கள்‌. 


பூர்வக்காட்சி அனுமான மாவது; முன்ன ரியாக இடங்களிற்‌ 
பெரியோருண்டென்று கேட்டால்‌, தரிசனமான இப்படியே 
இருப்பார்களென்‌ றறிதல்‌. கருதல்‌ அனுமானமாவது பெரியோர்‌ 
உண்டென்று கேட்டவுடன்‌ கான்‌ அனுபவபபட்டபடி 
நினைத்தல்‌. உரையாலனுமானமாவது; வெகு தவப்பேற்றுனால்‌ 
தரிசனம்‌ இடைக்குமென்‌ றறிதல்‌. 


IV. ஆணவம்‌ 
ஆணவத்துக்குப்‌ பிரத்தியட்சம்‌ 


ஆணவத்துக்குப்‌ பிரத்தியட்சப்‌ பிரமாணமாவது பெத்க 
னுடைய தேகம்‌. அதை : தேகமோ, ஆணவமோ?' என்று 
ஜயுறல்‌ ஐயக்காட்சி ; ஆணவமல்லாத தேகம்‌ என்று மாறு 
படக்‌ காண்டல்‌ திரிவுக்காட்சி. மூடன்‌ என்ற பெயரினாலும்‌, 
குலாலன்‌ என்ற சாதியாலும்‌, கொண்டதுவிடாக குணதீ 
தினாலும்‌, தூர்த்த தொழிலாகிய கன்மத்தாலும்‌, அறியாமை 
என்னும்‌ பொருளாலும்‌, விகற்பித்தறிவது சவிகற்பக்காட்சி ; 
கண்டமாத்திரத்திலே ஆணவமே என்று தெளிதல்‌ நீர்‌ 
விகற்பக்காட்சி. மேல்‌ அனாதியாகிச்‌ சித்தாகிய பரசிவத்துக்கு 
அனாதிசத்தாகிய இடமாகிய சிவானக்தத்தைப்‌ பெறுதற்கு 
அனாதித தடையான அனாதி சூக்ஷம ஆணவத்தைக்‌ கருணை 
யாகிய பரையொளியிலே அடங்கின இருள்போலே பாகப்‌ 
படுத்த, சித்தாகிய பசு சிவானந்தாநுபூதியைப்‌ பெறும்‌. 
பின்னும்‌ பெருங்‌ கருணையினாற்‌ சூட்சமதரமாகிய மலமான 
இடத்திலிருக்கும்‌ ஆணவமலத்தைப்‌ பரிபாகப்படுத்தி ௮ னுக்‌ 


156 திருவாசக வியாக்யொனம்‌ 


இரகம்‌ பண்ணவேண்டி௰ பரசிவம்‌ ௪ ததசத்தாயெ குண்டலி 
யைப்‌ பொருந்தி, பரசிவமே லய போக அதிகாரமாக, 
அருட்பரையே இச்சா ஞான கிரியை ஆகு, அசுத்த தத்துவம்‌ 
ஐந்தையும்‌ பிரேரித்குச்‌ சூட்ச்மதர ஆணவ மலமொன்றை 
யும்‌ வசப்படுத்தி, பசுவை விஞ்ஞானகலராக்கச்‌ சிவானம்‌ 
தானுபூதியைக்‌ கொடுத்துப்‌ பின்னும்‌ கருணையினால்‌ தூல 
மாய ஆணவ கன்மங்களைப்‌ பாகப்படுத்த வேண்டி அப்‌ 
பரசிவமே மிச்சிராதீதுவாவாகிய மாயையைப்‌ பொருந்தி 
ருத்திர மகேசுவர அனுசதாசிவ மூர்த்திகளாகறது. அகத 
இச்சா ஞானக்‌ ரியா சத்திகளே கலாதி தத்துவங்களிற்‌ 
கலந்து அக்கலாதி பஞ்ச்‌ புருடனகிய ஆன்மாவுக்கு இச்சா 
ஞானக்‌ இரியைகளாகய சுத்தா சுத்த கன்மங்களைப்‌ புசிப்‌ 
பித்துத்‌ தாலமாகிய ஆணவமலத்தைப்‌ பாகப்படுத்துறெது ; 
பின்னும்‌ பெருங்கருணையால்‌ தூலதரமாகெய கன்ம மாயா 
மலங்களைப்‌ பாகப்படுத்தி ஒழித்துச்‌ சவொனம்கானுபூதியைக்‌ 
கொடுக்க வேண்டி மிச்சிராத்துவாக்‌ கலையிற்‌ பிறந்த பிர 
இருதி மாயையைப்‌ பொருந்திப்‌ பரசிவமே விட்டுணு, பிரமன்‌, 
சமயாச்சாரிமார்‌,  சச்தனாச்சாரிமார்‌, திருத்தொண்டத்‌ 
தொகையோர்‌, சுவயகுருதேசிகரொாகிய காதன்‌, குருலிங்க 
சங்கமம்‌ இவ்வாறாடு எழுந்தருளி, திருவருட்சத்திகளே 
இருபத்துகான்கு தத்துவமுதல்‌ சகல தத்துவங்களிலும்‌ 
பொருந்தி, நால்வகைச்‌ சததினிபாதத அதுக்குத்‌ தக்க சரியாதி 
தொழில்களைச்‌ செய்வித்துத்‌ தீக்ஷ£தி அபிஷேக சாட்‌ 
குணியமான ஞானசாத்திர உபதேச போதனைகளாற்‌ சகல 
கரணங்களும்‌ சிவகரணமாகப்‌ பண்ணி, மலமாயா கன்மங்‌ 
களைப்‌ போக்கி, அத்துவித சிவானந்த சுவானுபூதியைக்‌ 
கொடுத்து, வாழும்போது, அச்சிவகரணத்தால்‌ ஆணவமலசக்தி 
உபகரரத்தைத்‌ தரிசித்ததுவே இந்திரியக்காட்சி. 


உணர்வு சிவபோதமாய்‌ கிற்கை மானதக்காட்சி. 

இராகத்‌ துவேஷ புண்ணிய பரவக்‌ கிரியா வாசனை 
களெல்லாம்‌ சுத்தமல பரிபாகமென்‌ றறிதல்‌ தன்வேதலுக்காட்சி. 

எக்காலமும்‌ எவ்விடமும்‌ எப்பொருளும்‌ எத்தொழிலும்‌ 
எச்சுகமும்‌ அருளன்றி வேறு காணாமை யோகக்காட்சி, 


ஆணவம்‌ 131 


அருளளவை 


அருளால்‌ அளத்தல்‌ சுத்தப்பிரமாணம்‌ ; அறிவால்‌ அளத 
கல்‌ சகலப்பிரமாணம்‌; அறியாமையால்‌ அளத்தல்‌ கேவலப்‌ 
பிரமாணம்‌. 

அறவகைப்‌ பொருட்குப்‌ பிரமாணம்‌ உண்டு. 


சுத்தப்பிரமாணமாவது 

1. காண்டலாவது--சொருபமே தடத்தமான சித்தென்று 
காண்கை. 

2. கருதலாவது- கண்ட சத்தை விளக்கத்தால்‌ இத்‌ 
தென்று காண்கை. 

3. உரையாவது--தடத்தமாய்க்‌ கண்ட சததுச்‌ சித்தை 
ஆனதந்தமாய்ச சிதானற்க சொரூபமாய்க்‌ காண்கை. 

4. அபாவமாவது--கண்டவுடன்‌ யானெனதென்று ஒன்‌ 
இல்லையென்‌ றறிதல்‌. 

5. பொருளாவது- இத்திருமேனியால்‌ அறிவு விளங்‌ 
ற்று என்‌ றறிதல்‌. 

6. ஓஒப்பாவது-—பிரகாசத்தால்‌ சூரியனைக்‌ காண்டல்‌ 
போல்‌ என்றறிதல்‌. 

7. ஓழிபாவது-இத்தரிசனம்‌ மலநீக்கம்‌ என்றறிதல்‌. 

8. உண்மையாவது--ஒளி இருளை நீக்கும்தன்மையுள்ள அ 
என்‌ றறிதல்‌. 

9. ஐதிகமாவது--உலகமெல்லாம்‌ இதுவே பொரு 
ளென்று சொல்லுதல்‌ என்றறிதல்‌. 

10. இயல்பாவது--நெருப்புக்குச்‌ கூடு சுபாவம்போல்‌ 
என்‌ றறிதல்‌. 

மேலே சொன்ன பத்தளவைகளும்‌ இந்த நாலிற்‌ 
சொல்லும்‌ அளவைகளும்‌ காண்டல்‌, கருதல்‌, உரை என்ற 
மூன்றனுள்‌ அடங்கும்‌. மூன்னுக்குள்‌, 


140 திருவாசக வியாக்யொனம்‌ 


போலச்‌ சிவமேயன்றி வேறு தோன்றுது பேரின்ப 
சுகவானந்த சிவானுபவமே சுவானுபூதிகமாய்‌ நிற்கிற 
ஆன்மாவுக்குப்‌ பிறகு ஆன்மபோத மேலிடவும்‌, அறி 
யாமை, மயக்கம்‌, இன்ப துன்பம்‌ மேலிடவும்‌, சனன 
மரணப்பட்டுச்‌ சகல கேவலங்களை அடையவும்‌ வேண்டிய 
தென்ன ? சுத்தத்துக்கு அசுத்தம்‌ வராதே! மறவா அறி 
வுக்கு மறதி அஞ்ஞானம்‌ கன்மம்‌ வருவானேன்‌ £? வருவது 
வழக்கன்றே ! என்றால்‌, மூன்று மாயைகளும்‌ நித்திய வியா 
பகமாகையால்‌, : அவைகளில்‌ சிவ வியாபகமுமுண்டே ! 
அவற்றில்‌ ஆன்மவியாபகமுண்டே! ஒரு மாயா காரியத 
திலே தானே மூன்று மாயாவடிவான ஜந்து கலையிலும்‌ 
வியாபித்து, சுத்தம்‌ அசுத்தம்‌ பிரருதிகளில்‌ சிவம்‌ சக்தி 
உயிர்‌ ஆணவம்‌ மாயை கர்மங்களெல்லாம்‌ தராதரமாக 
இருந்தனவே ! இப்படியிருப்பானேனென்றால்‌, வாரி நீரில்‌ 
லவணம்‌ போலச்‌ சவ வியாபசத்தில்‌ வியாப்பியமான 
ஆன்‌ மாவினுடைய ஆணவாதி பாசங்களை நீக்கப்‌ பரிபாகப்‌ 
படுத்த வேண்டியவைகளிற்‌ கலந்து நிவர்த்தி கலையாதியாய்‌ 
ஒழித்துச்‌ சாந்தியாதீத சத்தி பரியம்‌தம்‌ சிவத்துடன்‌ பழைய 
படி. உள்ளதே விளக்கி இவ்வைந்து கலையையும்‌ சவசத்துப்‌ 
பிோரக எருளாக்கி, உலகமே உருவமாக, யோனிகள்‌ 
உறுப்பதாக வென்னும்‌ வழக்கரக்கி, கடல்‌ சிவம்‌, நீர்‌ 
ஆன்மா, உப்பு மலகன்மம்‌ எனவே அவ்வுப்பு கடலைப்பிடி 
யாது நீரைப்பிடிக்குமெனக்‌ காண்க. 


சகல தரிசனம்‌ 
சகலப்‌ பிரமாணமாவது :-- 
ஒருவன்‌ ஒருவனை மயக்க வேளையில்‌ தூரக்கண்டு, 


(ஆணே? பெண்ணோ? என்று சந்தேடுதீதல்‌ 
ஐயக்காட்சி. 


பெண்ணென்று காண்டல்‌ திரிவுகாட்சி. 


யிறகு அவன்‌ பெயராலும்‌ சாதியினாலும்‌ குணத 
தினம்‌ அவன்‌ வரலாலும்‌ தெளிதல்‌ சவிகற்பகக்காட்சி, 


அளவை 141 
கண்டவுடன்‌, “இன்னை, இன்னவிருப்பன்‌ ' என்‌ 
றறிதல்‌ நிர்விகற்பக்காட்சி. 
அந்தக்‌ காட்ச நாலுவிதம்‌. 
அவற்றுள்‌, 

(1) இந்திரியக்காட்சியாவது--உயிரானது தன்னுடைய 
சிற்சத்தியிாலே அந்தக்‌ கரணத்கைப்‌ பற்றிப்‌ பஞ்ச 
இந்திரியங்களை பஞ்ச விடயங்களை--அறிதல்‌. 

(11) மானதக்காட்சியாவது-- கண்ட விஷயத்தை மனதில்‌ 
விரும்பல்‌. 

(111) தன்வேதலுக்காட்சியாவது -- சவிகற்பக்காட்சியென்‌ 
றும்‌, நிர்விகற்பக்காட்சியென் றும்‌ இரண்டு. 
சிவதரிசனம்‌ 
அவற்றில்‌ சவிகற்பக்காட்சி மூன்று. 
அம்மூன்‌ றினில்‌, 

(௮) ஐயக்காட்சி -- சண்டபொருளை இரண்டுபடக்‌ 
காண்டல்‌. அது, பதிக்குச்‌ சொல்லுமிடத்‌ 
துச்‌ சிவலிங்கத்தைச்‌ ; சவமோ? சிலையோ ' 
என்று சந்தேடுத்தல்‌. 

(ஆ) திரிவுகாட்சியாவது-—௪வலிங்கததைச்‌ சிலையென்று 
மாறுபடக்காண்டல்‌, 

(இ) விகற்பக்காட்சி--ஐகது விதமாயிருக்கும்‌. 

எப்படி யென்னில்‌, 

பெயர்‌, சாதி, குணம்‌, கன்மம்‌, பொருள்‌ என்று 
ஐந்து விதம்‌. 

பெயராவது-—எவலிங்கம்‌. 
சாதியாவது-—௪௫லை. 


குணமாவது கருப்பு. 
கன்மமாவது--பூசை, நிவேதனம்‌. 
பொருளாவது--பசம்பொருள்‌. 


142 திருவாசக வியாக்கியானம்‌ 


இந்த மூன்றுமன்றி தரிசனமான மாத்திரத்திலே 
இதுவே பரம்பொருளெனக்‌ காண்டல்‌ நிர்விகற்பக்காட்சி. 
அக்காட்டுயும்‌ (௮) வாயிற்காட்சி, (ஆ) மானதக்காட்சு, 
(இ) தன்வேதனாக்காட்சி, (ஈ) யோகக்காட்‌ச என கான்‌ 
காம்‌. 

அவற்றுள்‌, 

(அ) வாயிற்காட்சியாவது--சிவலிங்கதீதைப்‌ பரம்பொரு 
ளென்று கிர்விகற்பமாய்க்‌ காணும்போது 
வெப்பிரேரகத்தால்‌ அருளாய்‌ நின்றவுயிர்‌ 
சிவகரணமாயெ மனத்தால்‌ இப்படி கின்ற 
பஞ்சேந்திரிய வழியால்‌ சத்தாதி அட்ட மூர்தத 
புலன்களையறிகல்‌. 

(ஆ) மானதக்காட்சியாவது--அப்படிப்பட்ட காட்சியாற்‌ 
கண்டபடி அந்தரியாகமாய்‌ அனுபவத்திற்‌ 
காண்டல்‌. 

(இ) தன்‌ வேதறுக்காட்சியாவது--அனுபவத்தாற்‌ கண்ட 
பொருளை அபிஷேகாதி அர்ச்சனைகளேல்‌ 
லாம்‌ புறத்தில்‌ ஆசைப்பட்டுச்‌ செய்வது 
போலத்‌ திருவருளே உபகரணமாகக்‌ 
கொண்டு தானே அதுவாய்‌ நின்று செய்தல்‌. 

(ஈ) யோகக்காட்சியாவது -- அப்படிச்‌ செய்யும்போது 
ஞான நிட்டை கூடித்‌ தேசமிடங்‌ காலம்‌ 


திக்கு ஆசனங்களின்‌ றி எக்காலமும்‌ ஒரு 
காலமாக அம்தது திருமேனியிலே சிந்திப்பது, 


காட்சி முற்றும்‌. 
- கருதல்‌ 
கருதலாலவது, இம்காட்டுக்கும்‌ புலப்படாதாலல்‌ அன 
மான த்தால்‌ அனுமேயததை அறிதல்‌. 
அந்த அனுமானம்‌ (1) தன்பொருட்டனுமானம்‌, 
(2) பிறர்பொருட்டனுமானம்‌ என இரண்டாகும்‌ ; (3) பூர்வக்‌ 


அளவை 143 


காட்சியனுமானம்‌, (4) கருதாலனுமானம்‌, '(5) உரையா 
லனுமானம்‌ என்ற மூன்றுடன்‌ ஐக்தாகவிருக்கும்‌. 


(1) தன்பொருட்டனுமானமாவது--மூன்று பட்சத்தால்‌ மூன்‌ 
றேதுவுடைய பொருளைப்‌ பார்த்துணரத்தக்க ஞானம்‌. 


மூன்று பட்சமாவன, பட்சம்‌, சபட்சம்‌, விபட்சம்‌ என்பன. 
அவற்றிற்‌ பட்சமாவது, பிரத்தியட்சப்‌ பொருளுக்டெமாக 
விருக்கும்‌. சபட்சமாவது, அணிர்த பொருளுக்குத்‌ திட்டாக்‌ 
கரமாக விருக்கும்‌. விபட்சமாவது, அணிந்த பொருளில்லா த 
விடமாக விருக்கும்‌. முக்தின இரண்டும்‌ (பட்சம்‌, சபட்சம்‌) 
பொருளுண்மைக்டிடமாக விருக்கும்‌ ; விபட்சம்‌ பொருளின்‌ 
மைக்‌டெமாக விருக்கும்‌. 


ஏது மூன்றாவன : இயல்பேது, காரியவேது, அனுபலத்தியேது 
என மூன்றாம்‌. இயல்பேதுவாவது, மரவென்‌ று மரத்தைக்‌ 
காட்டல்‌. காரியவேதுவாவது, புகை தனக்காதியான ௮௧ 
கனியைக்‌ காட்டல்‌. அனுபலத்தியேதுவாவது, குளிரில்லா 
விடததுப்‌ பனியில்லாககைக காட்டல்‌. 


இப்படி, மூன்று பட்சங்களையும்‌ மூன்‌ று ஏதுக்களினாலே 
அறியததககது தன்பொருட்டனுமானம்‌. 

(2) பிறர்பொருட்டனுமானம்‌ -- இப்படியறியததக்க பொரு 
ளைப்‌ பிறர்க்குப்‌ போதிப்பது. 

அவ்வாறு போதிப்பது அன்னுவயச்சொல்‌ என்றும்‌ 
வெதிரேகச்சொல்‌ என்றும்‌ இருவகைப்படும்‌. 

அன்னுவயச்சொல்லாவது -- புகையிருக்கறகனாலே அன 
லுண்டு ; மடைப்பள்ளியைப்‌ போல்‌ என்றல்‌. 

வெதிரேகச்சொல்லாவது--அக்கினியில்லாவிடத்திலே புகை 
மில்லை; மலர்களும்‌ மொட்டுக்களும்‌ உடைய சலததிலே 
புகையில்லை என்றது போல்‌. 


இந்த இரண்டு அனுமானத்தோடும்‌ ஐஜக்தனுமானங்‌ 
கூட்டியும்‌ சொல்லலாம்‌. 


144 திருவாசக வியாக்கயெனம்‌ 
அவ்வைந தாவன :-- 
பக்கம்‌, ஏது, திட்டாந்தம்‌, உபநயம்‌, நிகமனம்‌ என்பன. 


பக்கமாவது--ஒரிடதீதில்‌ ஒரு பொருள்‌ உண்டென்று 
கேட்டறிதல்‌. 

ஏதுவாவது--மழை பெய்ததனால்‌ வெள்ளம்‌ பெருகுதல்‌ 
என்‌ றறிதல்‌. 

திட்டாந்தமாவது--யானை மேலிருந்து காளமூதக கேட்ட 
வன்‌ காளங்கேட்குக்‌ தோறும்‌ யானை மேலிருக்தூதுகறான்‌ 
என்றே அறிதல்‌. 

உபநயமாவது— மழையின்‌ றி அணையுடைகது வெள்ளம்‌ 
வருத முண்டு என்றறிதல்‌. 

நிகமனமாவது--யானை மேலன்றியும்‌ காளமூதுகிறதுண்டு 
என்‌ றறிதல்‌. 

(3) பூர்வக்காட்சியனுமானமாளது -- முன்பு புட்பததைக்‌ 
கண்டு வாசனையறிம்தவன்‌ பின்னொருநாள்‌ வாசனைமாத்திரம்‌ 
தெரிந்து இன்ன பூ என்றறிதல்‌. 

(4) கருதலனுமானமாவது--ஒருவன்‌ சொல்லும்‌ வார்த்தை 
யைத்‌ தன்ன றிவுக்குத்‌ தக்கதாகவறிதல்‌. 

(5) உரையாலனுமானமாவது -- இப்போதிம்தக்‌ காரியம்‌ 
நடக்கிறபடியாலே முன்பு இன்ன கருமஞ்‌ செய்திருக்கு 
மென்றறிதல்‌. 

இந்த அனுமான இலக்கணத்தைப்‌ பதிக்குச்‌ சொல்லு 
மிடத்து, முன்‌ யோகக்‌ காட்சியாற்‌ கண்ட சிவலிங்க ப்பெரு 
மான்‌ அனுபவத்திற்‌ புலப்படாதாகில்‌, இக்க அனுமானத்தால்‌ 

அறியலாம்‌. 


எப்படியென்றால்‌, மூன்று பக்கத்தால்‌ மூன்று ஏதுவுடைய 
பொருளை அறிதல்‌ தன்பொருட்டனுமானம்‌. அவை சிவலிங்கப்‌ 


அளவை 145 


பெருமானென்று தெளிதலுற்றவன்‌ அந்தச்‌ சிவலிங்கத்‌ 
துக்கு. ஒரிடமும்‌ விளக்கமும்‌ இன்னதுபோல்‌ என்றும்‌, 
அக்க விளக்கமில்லாகவிடம்‌ இன்னதென்றும்‌ அறியு 
மிடத்து இடமென்று சிதம்பரத்துத்‌ இருமூலத்தான த்தைக்‌ 
காட்டல்‌ பட்சம்‌. விளக்கத்துக்கு உவமை எப்படியென்னில்‌, 
அப்பிரகாசமிருக்கிற ஏதுவினாலே, சூரியவிம்பம்‌ காண்டல்‌ 
போலத்‌ கரிசனம்‌ பண்ணுடிறவர்களுடைய சித்தத்தை 
விளக்குக ஏதுவினால்‌ இந்த மூர்த்தி என்‌ றறிதல்‌ சுபட்சம்‌. 
சூரியனில்லாவிடதீதில்‌ இருள்போல இந்தச்‌ சிவலிங்கத்தைக்‌ 
காணாவிடத்து மயக்கம்போலத தோன்றுவது விபட்சம்‌. 
முன்னிரண்டிலும்‌ பொருளுண்டு; விபட்சத்திற்‌ பொரு 
ளில்லை. 

இப்படிப்பட்ட தரிசனத்தைப்‌ பிறருக்குத்‌ தெளியச்‌ 
சொல்லலாவ து இவலிங்கத்தைத தரிசனம்‌ பண்ணின 
மாத்திரத்திலே பஞ்ச பாசங்களும்‌ கிவாத்தியாகின்‌ றன ; 
சூரியனைக்‌ கண்ட கண்ணுக்கு இருள்‌ நீங்கின அபோல ”! 
என்று உணர்த்தல்‌ அந்நுவயச்சொல்‌. £ சிவலிங்கத்‌ தரிசன: 
மில்லாவிடத்துப்‌ பஞ்சபாசங்களும்‌ நீங்கா; சூரியனைக்‌ 
காணாத கண்ணுக்கு இருள்‌ நீங்காதுபோல்‌' என்றல்‌ 
வெதிரேகச்சொல்‌. 

புண்ணியச்‌ சேத்திரங்களில்‌ சிவதரிசனம்‌ பண்ணுதல்‌ 
பட்சஅனுமானம்‌. 

சிவலிங்கத்தைத்‌ தரிசித்தோர்‌ ஞானகிட்டை பெற்‌ 
றிருத்தல்‌ ஏதுவனுமானம்‌. 

தரித்த சகல ஆன்மாக்களும்‌ கதியடைதல்‌ திட்டாந்தர 
வனுமானம்‌. 

இப்படிப்பட்ட தரிசனமில்லாமல்‌ வெகு கூட்டங்‌ 
களாய்ப்‌* பல முயற்சிகளாடுத்‌ இரிகிறவர்கள்‌ கதியடையா 
சது உபநயவனுமானம்‌. 

தரிசன மகிமை கேட்டிருக்கும்‌ அ றிவில்லாமலிருத்தல்‌ 
நிகமனவனுமானம்‌. 


திரு--40 


146 திருவாசக வியாக்கியானம்‌ 


இ வலிங்கச்தைக்‌ கண்டு தரிசித்சவன்‌ பின்னொரு சாலதீ 
தில்‌ சிவகதைகளைக்‌ கேட்கும்போது இந்த மகிமை சிவலிஈக 
கரிசனத்தாலும்‌ பூசையாஓ.ம்‌ இடை தசது என்று அனுபவ! 
நிட்டை பெறுதல்‌ பூர்வக்காட்சியனுமானம்‌. இர்தச்‌ சிவககை 
களைக்‌ கேட்குந்தோறும்‌ தன்னுடைய பக்குவ அனுபவத்‌ 
துக்குத்‌ தக்கதாகத்‌ தோன்றுதல்‌ கருதலனுமானம்‌. பூர்வ 
தத்துவ முயற்சி பெற்றதனால்‌ இக்காலத்தில்‌ இத்தேக த்தில்‌ 
சிவகரணத்தால்‌ இந்தத்‌ தரிசனம்‌ இடைத்தது என்றறிதல்‌ 
உரையாலனுமானம்‌. 


மற்றும்‌. 


சிவகரண அநுபூதி 


சிவகரணமான தற்கு அனுபவம்‌ எப்படியென னல, 
இவ்வகைக்‌ காட்சி அனுமான ங்களால்‌ அறியும்‌ பொருள்‌ 
(1) தன்னியள்பு என்றும்‌, (2) பொதுளியல்பு என்றும்‌ இரண்‌ 
டாகும்‌. அவற்றில்‌, 

தன்னியல்பாவது--அன்னிய சாதியுமல்லாமல்‌ கன்‌ சாதியு 
மல்லாமல்‌ வேருய்‌ நிற்பது. 


பொதுளியல்பாவது அன்னிய சாதியைத்‌ தவிர்க்து தன்‌ 
சாதிக்‌ கொத்திருதீதல்‌. 


சிவலிங்கம்‌ அந்றிய சாதியா யெ ஈவரதனாதிகளுமாகாமல்‌, 
கன்‌ சாதியாகிய சிவலிங்கமுமாகாமல்‌ மந்திர வடிவாய்ப்‌ 
பஞ்சசாதாக்யெமாய்‌ நாதவிந்து சேகர சொரூபமாயிரு த்தல்‌. 
நன்னியல்பு. அன்னிய சாதிகளாகாமல்‌ தன்‌ சாதியாகிய சிவ 
வடிவில்‌ ஆவுடையாரும்‌ சிவலிங்கமுமாகி, பிரமா, விட்டுணு 
ருத்தரபாகமுமாகு, ஆகமபூசை கொண்டருளுதல்‌ பொது 
வியல்பு. 


இப்படி ஆறு பதார்த்தங்களும்‌ இரண்டாகவே இருக்‌ 
கும்‌. இந்தப்‌ பிரத்தியட்ச அனுமாளங்களாற்‌ புலப்படாத அனு 
பவத்தை ஆகமவளவைப்‌ பிரமாணத்தால்‌ ௮ றிய வேண்டும்‌. 


அளவை 147 


ஆகமவளவை : தந்திரகலை யென்றும்‌, மநீதிரகலை யென்‌ 
மம்‌, உபதேசகலை யென்றும்‌ மூன்றாகும்‌. ஆகமம்‌ அனாதி 
பரசிவத்தாற்‌ சொல்லப்பட்டது. அதனில்‌, 

தந்திரகலையாவ து, முன்னொடு பின்‌ மலைவின்றி மந்திர, 
அனுட்டான, கிரியா, சம்பிரதாயத்துக்கு வழுவின்றி 
மிருதீதல்‌. 

மந்திரகலையாவது, கரணமெல்லாம்‌ சிவகரணமாய்‌ நிட்‌ 
டையில்‌ வழிபாடும்‌ அடிமைத்‌ திறமுமாயிருத்தல்‌. 

உபதேசகலையாவது, அபேத, அத்துவித, ஆனந்த, ௬௧, 
இன்ப அன்பு. 

இவ்வகை மந்திர திரியா பாவனையா யிருக்கும்‌. 

அளவை முற்றும்‌. 

இந்த அ௮ளவைகளைப்போல அளவைப்போலி அறுபதீ 
தைநீதுண்டு, அவை எப்படியென்றால்‌ பக்கப்போலி 4, 
ஏ. துப்போலி மூன்றைப்போல 21, உவமப்போலி 18, உப 
நய நிகமனமென்ற தோல்வித்தானம்‌ நிக்ரகத்தானம்‌ 
இவ்விரண்டிலும்‌ 22) ஆக "அறுபத்தைந்து சொல்வார்‌ 
கள்‌. அவையெல்லாம்‌ இம்மூன்‌ ரிலொன்‌ நிலடங்கும்‌. 
சிவானுபவ சுவானுபூதிகத்தால்‌ அருளாய்‌ நின்‌ றறியலாம்‌, 


பஞ்சகிருத்திய அநுபூதி 

அநாதியாகய பரசிவன்‌ அதாதியாயிருக்கிற ஆன்மாக்‌ 
களுக்கு அமாதியாயெ ஆணவாதி பாசங்களைப்‌ பக்குவப்‌ 
படுத்தற்‌ பொருட்டுப்‌ பஞ்சரருத்தியங்களைப்‌ பண்ணுகிற 
தற்கு அணைக்காரணமாயெ மூன்று மாயைகளும்‌ பஞ்சசத்தி 
களும்‌, முகற்காரணமாடிய மூன்று மாயைகளும்‌, நிமித்த 
காரணமாக லய போசு அதிகார மூர்‌த்‌,தங்களுமுண்டு. 
எப்படிப்‌ போலவென்னில்‌, பொன்னும்‌ இரும்பும்‌ ம மண்‌ 


ர ee வதய 


1, ஈண்டு பக்கப்‌ போலிரான்‌ கேதுப்‌ போலி யொருமூன்றாய்‌ 
வேண்டு மெழுஜூன்‌ ராகும்விளன்‌ குவமைப்‌ போலி மீசொன்பான்‌ 
காண்டுர்‌ தோல்வித்‌ தானமிரண்டிராபத்‌ திரண்டால்‌ கருதிலிவை 
யாண்டு மொழிவ ரவையெல்ல மளக்கி லறுபத்‌ தைர்தாகும்‌, - 
(சிவஞான சித்‌, அளவை, 14) 


148 . திருவாசக வியாக்யொனம்‌ 


ணும்போல முதற்‌ காரணமாகவும்‌, சுதீதியாதி கருவிகள்‌, 
சம்மட்டியாதிகள்‌, குற்டுகள்‌, தண்டசக்கராதிகள்‌, முயற்சி 
கள்‌ ஆய துணைக்காரணமாகவும்‌, தட்டான்‌, கொல்லன்‌, 
குயவனைப்போல நிமித்தகாரணமுமாக மும்மூன்றாயிருக்கும்‌. 

அவை எவையென்றால்‌, பரமசிவன்‌ நிமித்தகாரணம்‌; 
சத்தி தணைக்காரணம்‌. மாயை முதற்காரணம்‌. இவை 
ஐந்து தொழில்களுக்கு மொன்றாகரமல்‌ மும்மூன்றுமோ 
வென்றும்‌ அப்படியாவது எவ்வாறென்றும்‌ கூறுவாம்‌. 

மூன்று மாயைகளுக்கும்‌ மூன்று புவனம்‌, மூன்று 
தத்துவம்‌ உண்டு: மூன்று அத்துவாவாகவே யிருக்கும்‌. 
இர்த மூன்று மாயைகளுக்கும்‌ இடம்‌ தனித்தனியே ஒன்றே 
வெனில்‌ வியாபகமாகையால்‌ மூன்று மாயைகட்கும்‌ இடம்‌ 
ஒன்று. எப்படியென்னில்‌, தேகமொன்‌ றில்‌ முப்பொருளா 
யுள்ளவைகளெல்லாம்‌ அடங்கி யிருத்தல்போல, அந்த 
மூன்று மாயைகளும்‌ காரியப்பட்டவையென்னில்‌, சுத்த 
மாயை குண்டலியென்று வியதீகமானபோது, பொற்கட்டியிலே 
பலபல ஆபரணம்‌ பிறப்பதுபோல, பரநாதாதி ஐந்தும்‌ பிறக்‌ 
கும்‌. அவ்வியக்தமாக விந்து என்னும்‌ பெயருடனிருக்கும்‌ 
போது, பொன்னின்‌ சத்துக்கானே நவரத்தினாதியான து 
போல, நாலு வாக்காநிகளெல்லாம்‌ பிறக்கும்‌. சுத்தமாயை 
வியக்தமாக மாயையென்று பெயருடனிருக்கும்போ அ, 
இநுப்புக்கட்டியிலே பலபல ஆயுதம்‌ பிறப்பதுபோலக 
கலாதிகள்‌ பிறக்கும்‌. அவ்வியக்தமாய்‌ மோகினி யென்ற 
பெயருடனிருக்கும்போது அதன்‌ சத்தாகிய தாதுக்கள்‌ 
பிறக்தன போல முக்குணமும்‌ சித்தம்‌ முதலானவையும்‌ தோன்‌ 
அம்‌. அந்தப்‌ பிரகிருதி 'அவ்யக்கமாயிருக்கிறபோது மண்‌ 
ணிற்‌ கடாதி தோன்றுவதுபோல ஆங்காராதி பிரகிருதி தத்து 
வங்களெல்லாம்‌ பிறக்கும்‌ வியக்தமாய்‌ மான்‌ என்ற பெயருட 
னிருக்கும்போது அதன்‌ சத்தாகிய தைலாதி வர்க்கம்‌ பிறப்‌ 
பதுபோல வாழையடி வாழையாய்த்‌ தத்துவ காரியமெல்லாம்‌ 
பிறக்கும்‌. 

இவ்வகை அநுபூதி ஞானகுரு உபதேச சம்பிரதாய 
சிருட்டியால்‌ ௮னுபவம்‌ காண்க. 


வாளா கான்‌ 


9. துறையன்பு முதிர்ச்சி 
திருச்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ பேரின்பத்துறையனுபூதி 
உரைக்குறிப்பு விளக்கம்‌ 

திருச்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ அருளிச்செய்த வாத 
வூரடிகளாகிய மாணிக்கவாசக சுவாமியார்‌ திருவுளக்கருத்‌ 
தின்‌ பயனை பரின்பத்துறை மூலப்பொருளைத்‌ திருவாச 
கப்‌ பொதுப்பாயிர முகவுரையில்‌ எழுதியிருப்பதால்‌, பின்‌ 
னும்‌ இவ்விடத்திற்‌ ருக்கி எழு கலாயிற்று. 

அன்புக்‌ தொடர்ச்சியான துறைமூலமாவன :-- 


பரமசிவன்‌ பெருங்கருணையினாலே சேவலாதீகமான 
உயிர்கட்கு அறிவு விளங்க, மாயையிடமாகப்‌ பிரேரிதது, 
கனு கரண புவனங்களும்‌ போகங்களும்‌ அருட்‌சததியால்‌ 
அருளி, சத்தினிபாதத்தன்மை பெருகனவுடன்‌, பொது 
நூலாகிய நால்வகையின்பம்‌ கடக்து, சிவ்புண்ணிய முதிர்ச்சி 
யான சிறப்பு நூலாகிய ஆகமப்பொருளின்‌ திறம்‌ ஞான 
குருவுபதேசம்‌ பெற்று, அபேத அத்துவித அன்பே 
இன்பக்காட்சியாக நிட்டைகூடி, சிவகரணமாய்‌, அடிமைத்‌ 
திறம்பெருகி, எப்பதம்‌ எவ்வுலகு எவ்வுயிரையும்‌ அப்படியே 
சிவமாய்க்கண்டு, மூவுருவும்‌ உண்மைப்‌ பயனென ஆனந்த 
பாட்பம்‌ முதலான புளகாஙகிகமுற்று, ஆன்மபோதாதித 
உள்ளத்தில்‌ தோன்றிய ஆனந்தமான மகழ்ச்சியிற்‌ றேன்‌ 
றிய பாடல்களான தோதீதிரங்களான, நாயன்மார்கள்‌ அதி 
களில்‌ சில துறை நங்கை தலைவன்‌ தாளே (2) தலைப்படுத 
லென விருக்கும்‌; இக்த நாயனார்‌ துறை முழுதும்‌ சாதிக்கும்‌ 
பொருட்டுப்‌ பொருளதிகாரக்‌ கருத்து முற்றும்‌ பற்றிப்‌ 
பாடினார்‌. 
பத்தி முத்திக்கு உவமை பெத்தம்‌, பேரின்பத்துக்கு 
உவமை சிற்றின்பம்‌ என வைத்து உடம்பையுடைய யோடு 
கள்பாலுற்ற சிற்றின்பம்‌ அடங்கந்‌ தன்‌ பேரின்பமாக, 
பேரின்பமான பிரமக்கிழத்தியோடு ஓரின்பமான அன்பே 
சிவமாய்‌, அருளே காரணமாக, சுத்தாவததையே நிலமாக, 


த பணடயதியவைையமை 


ட. 


1. பக்கம 25, 


150 திருவாசக, வியாக்யொனம்‌ 


நாயக பரம்பொருளாக, நாயகன்‌ பக்குவான்மாவாக, தோழி 
திருவருளாக, தோழன்‌ ஆன்மபோதமாக, கற்றாய்‌ பரையாக, 
திரோதாயி செவிலித்‌ தாயாக, மேலும்‌ நாயகன்‌ கூற்றெல்‌ 
லாம்‌ நாயடி கூற்றாகவும்‌, நாயகி கூற்றெல்லாம்‌ நாயகன்‌ 
கூற்றாகவும்‌ நிகழ்ந்து வரும்‌. 

அவை அதுபூதியாற்‌ காண்க." 

நாயஇயைச்‌ சிற்றம்பலம்போல வருணிக்கையால்‌ காயி 
பரம்பொருளாயிற்று. பெறுவான்‌ நாயகனும்‌, பேறு நாய 
இயுமாக இரசமும்‌ காவும்போல இருத்தலானும்‌, கொத்தும்‌ 
துறையும்‌, கருப்பொருளும்‌ உரிப்பொருளும்‌ இடமும்‌ எல்‌ 
லாம்‌ அருளின்பமெனக்‌ கொள்க. 


ஞானக்கேோத்து 
நிலமாவன :-- 

தத்துவாதீதத்தில்‌ தரிசன சுத்த சாக்கிரத்கானமே 
குறிஞ்சிநிலம்‌. 

போதாதீதத்‌ திருவருட்டரிசன சுத்த சொப்பனத்‌ 
தான மே பாலைநிலம்‌. 

அரூளாதிக்கந்தானே சுத்த சுழுததிததானமான 
முல்லைநிலம்‌. 

அருளுருவபேத சத்த அரியத்தானமே மருதநிலம்‌. 

பரசிவவின்ப சுகாதீகமே நெய்தல்நிலம்‌. 


இப்படி ஜந்து நிலங்களும்‌ சுதீதாவத்தைத்‌ கானங்‌ 
களாகவும்‌ பஞ்சசததி அதிட்டானத்‌ தானங்களாகவும்‌ 
காண்க. முதலவனார்‌ அருணோக்கால்‌ பரசிவப்பொருளான 
மெய்ஞ்ஞான குருவருட்டிருமேனியைப்‌ பக்குவான்மா 
பிரத்தியட்சமாகத்‌ தரிசன அனுபூதி. 


னன்‌ க ல பை ட்ட ட வு 
க 


1. இப்பகுதி திரு, சுவாமிசாத ப அவர்களால்‌ பதிக்கப்பெற்ற 
இரும்‌ றம்பலச்கோவையார்‌ உண்மை என்ற தாலிலும்‌, இதன்‌ கருத்த, 
திரு. விசாகப்பெருமாளையர்‌ அவர்களின்‌ பஇப்பிலுள்ள  இருக்கோவை 
யார்‌ உண்மைச்கருத்து ' என்ற பகுதியிலும்‌ சித்ில மாறுபாடுகளுடன்‌ 
சகாணப்படுின்றது. 


துறையன்பு முதிர்ச்சி 161 


1, இயற்கைப்‌ புணர்ச்சித தறை ரொன்பதும்‌ 
சத்திகி பாக மொத்திடுங்‌ காலத்‌ 
துததம சற்குரு தரிசன மாகும்‌. 

2. பாங்கற்‌ கூட்டம்‌ பதினெட்‌ டின்பம்‌ 
காங்குதற்‌ போதம்‌ தான்கண்‌ டகறல்‌, 

2. இடந்தலைப்‌ பாடீ ராறு மொன்று 
மருளுரு தரிசனத கனபு மிகுதியாற்‌ 
பேரா னம்தம்‌ பெற்றனு பவித்தல்‌. 

4. மதியுடம்‌ படுத்தல்‌ வரும்‌ ரைந்துங 
குருவறி வித்த திருவரு எதனா 
லின்‌ பினை யெய்க வன்புயி ருரைத்த து. 

9. இருவரு முள்வழி யவன்வர வுணர்தல்‌ 
அன் பயி ரின்பினை யணைந்துசி வம்பெறல்‌ 
முன்பரு எறிந்து மொழிக்த தாகும்‌. 

6. முன்னுற வுணர்தற்‌ றுறையென லொன்று 
மன்புயி ரின்‌ பினை யணைம்‌ தசிவ மாதலை 
யின்புட னருளே யெடுத்து வினாயது. 

7. குறையுற வுணர்தல்‌ தறையொரு நான்கு 
மின்புயி ரிடைச்சென்‌ றேடுப்‌ பவித்கலை 
யன்புயி ரப்பிணி கண்டருள்‌ வினவிய து. 

9. நாண நாட்டத்‌ துறையோ ரைந்து 
மருளே யன்‌ பினை யதிசயித்‌ தயிரின்‌ 
பக்குவம்‌ தன்னாற்‌ பலவியம்‌ துரைத்தது. 

 ன்ல்ரும்‌ குறிப்புக்கள்‌ விசாகப்பெருமாளையரவர்கள்‌ பதிப்பிவிரார்‌ த 
எடுச்கப்பெற்தன ;-— 
1” சத்குருதரிசனம்‌, ' 
ஆன்மபோத தரிசனம்‌, 
௮ன்பாலானக்தம்‌ பெற்றனுபவித்தல்‌, 
அருல்‌சிவங்கலர்‌ து, உயிர்தரிசனஞ்‌ செய்தல்‌, 
சிவமுயிர்‌ விரவீய அருளேதேறல்‌, 
சிவெமுயிர்கூட அருள்‌ வினாவுதல்‌, 
இவழுயிர்‌ கலத்தல்‌ அருன்‌ பணியாற்காண்டல்‌, 
அருளூயிர்ப்பக்குவ மறிர்துவியத்தல்‌, 


தவ தி த்‌ 


152 திருவாசக வியாக்யெனம்‌ 


9. நடுங்க நாட்ட மொன்று முயிரிடை 
யின்புருச்‌ சிவத்தின்‌ மன்பெருங்‌ கருணை 
யென்றன்‌ பாயரு ளேயறிக்‌ திடலாகும்‌. 

10. மடற்றுறை யொன்பதுஞ்‌ சிவத்திடை மோக 
முற்ற வுயிரருள்‌ பற்றியுரைத்தது. 

11. குறைநயப்‌ புத்துறை யவையிரு கான்குஞ்‌ 
சிவத்தி லுயிரைச்‌ சேர்க்க வேண்டி 
யுமிர்ப்பரி வின்புக்‌ கருள்புசன்‌ றிடுதல்‌. 

12. சேட்படை மிருபத்‌ தாறு துறையுங்‌ 
தடையா வின்பங்‌ இிடைத்தலா லுயிரை 
யருமை காட்டி யறியாள்‌ போலப்‌ 
பலபல வருமை பற்றியுரைத்த 
வருளே சிவத்தோ டாக்க லாகும்‌. 

13. பகற்குறிதீ துறைகள்‌ முப்பத்திரண்‌ டென்பது 
மியற்கைபோ லின்பி னியல்பெறக்‌ கூட்டிச்‌ 
சிவத்தினு னந்கஞ்‌ செய்தபின்‌ னுயிரைப்‌ 
பிரித்த வருளின்‌ பெருமை யாகும்‌. 

14. இரவுக்‌ ருறித்துறை முப்பான்‌ மூன்றும்‌ 
அருளே யின்பி லணைத்துச்‌ சிவத்தின்‌ 
முற்றிய வருமை தெரிய வற்புறுத்திச்‌ 
சிவனது கருணையி னிச்சைபல வுயிர்கள்‌ 
எடுத்தெடுத்‌ அரைத்த லென்ப தாகும்‌. 

15. ஒருவழித்‌ தணத்த லொருபதின்‌ மூன்றும்‌ 
இன்புருச்‌ சிவனது கருணை யிசைப்பல்‌ 

்‌ அன்புயிரக்‌ கருளறி வித்த லாகும்‌. 

9. சிவமே கருணை யென்றருள்‌ நோக்கல்‌, 

10. உயிர்‌ இன்புறவே யருளோடுரைத்தல்‌, 

11. உயிர்ப்பறிவின்புச்‌ கருள்புகன்‌ றிடுதல்‌, 

12. இடையாவின்பத்‌ தருமைகாட்டல்‌, 

19, இயற்கைபோற்‌ வெத்தோ டியலுறக்‌ கூட்டல்‌, 

14. அருளே சிவத்தேோடாக்‌கி யவ்வருமை கருணை பலவுமெ$ூத்துக்‌ 
காட்டல. 


19. சிவனது கருணை யருள்‌ தெரிவித்தல்‌, 


16. 


11. 


18. 


19. 


21. 


திறையன்பு முதிர்ச்சி 158 


உடன்போக்‌ கைம்பதோ டாறு துறையும்‌ 
அருளுயிர்க்‌ கன்பி னருமை யுணர்த்த லும்‌ 
ஆனந்தத்‌ இடை யழுத்தித திரோகை 
பரைவரை வழியாகப்‌ பண்புணாத தியகாம்‌. 
வரைவு முடுக்க மொருபதி னாறுஞ்‌ 

சிவன அ கருணை தெரிய வுரைத்தவ்‌ 

வின்பம்‌ பெறவரு ளெடுத்தியம்‌ பியதாம்‌. 
வரைபொருட்‌ பிரிதற்‌ முறைகள்‌ முப்பத்து 
மூன்‌ அங்‌ கருணை தோன்ற வுயிர்க்கு 
அருளே புணாத்தலு முணர்கலுஞ்‌ சிவத்துடன்‌ 
திரோதையும்‌ பரையுச்‌ தரிசன மாடித்‌ 
திவ்விய வின்பஞ்‌ சேர்க்திடுங்‌ குறியுங்‌ 
குலாவி யுரைதத குணமரு ளாகும்‌. 
மணச்சிறப்‌ புரைத்தல்‌ வருமோ ரொன்பது 
மூயிர்சிவ மணம்பெற்‌ அண்மை யின்பாகிப்‌ 
பரைகடம்‌ தின்பப்‌ பண்பாய்‌ நிற்றல்‌. 
கல்வியிற்‌ பிரிவோரு நான்குங காதல்‌ 

புல்லமா னந்த வின்ப பூரணஞ்‌ 

செல்லும்‌ பயனின்‌ றிறம்பா ராட்டல்‌. 

காவற்‌ பிரிவுத்‌ அறையோ ரிரண்டும்‌ 
இன்பத்‌ திறத்தை யெங்குந! காண 
அன்பா முயிரே யறைமொழி தென்றது. 


அருளுயிர்க்சருமை யறியவுரைத்தலு மானந்தத்திடையழுத்‌ ச 
சிவனது கருணை தெரியவுரைத்தல்‌ வின்பம்பெற வருளெர, 


கருணை யருடிரோதை பரையின்‌ புணர்தல்‌, 


உயிர்‌ ”வமணம்‌ பெற்றுண்மையா தல்‌, 


இஅ ஓத்ற்பிரிவு எனவும்படும்‌ ; பூரணவின்பத்‌ இழம்பா[.ட. 


இன்பத்‌ திறத்தை யெங்குங காண்டல்‌, 


செவலை யை அவ ர அடைக்‌. அகி ககக கக. 


154 திருவாசக வியாச்யொனம்‌ 


22. பகைத்தணி வித்தற்‌ றுறையோ ரிரண்டும்‌ 
இன்பக்‌ கனமென்‌ றியங்குமென்‌ நென்றல்‌. 
93. உற்றுழிப்‌ பிரிவ ரெட்டுமா னந்தம்‌ 
பெறவுயி ரின்‌ பிரி வாற்‌ ருயை 
மன்பே யருளோ டிசைதக லாகும்‌. 
24, பொருட்பிரி விருபது முயிர்ப் பிரி வுணர்த்தி 
இன்‌ பின்‌ பரிவு மன்புயிர்‌ நிலையும்‌ 
கானே யதுவு மதுதா னாகு 
மானது கருணை யறைத லாகும்‌. 
25. பரத்தையிற்‌ பிரித லெண்ணா ரொன்றும்‌ 
பரமா னந்தம்‌ பெற்றபினெப்பக 
மெவ்வுல கெவ்வுயி ரப்படி யேகண்‌ 
டறிவு பூரண மாத யின்பப்‌ 
பொருள்வசத்‌ தாகிப்‌ பரச மயங்களும்‌ 
பண்புற வதுவாய்ப்‌ பிரித்த வயிர்பே 
ரானரச்தத்‌ தழுத்திய பின்வம்‌ ககலாதிருத்தல்‌. 


துறை முற்றும்‌. 


22. இது பகைதணி வினைப்பிரிவு எனவும்படும்‌, இன்பச்சனமன்றி 

23. இது வேந்தற்குற்றுழிப்பிரிவு எனவும்படும்‌, இன்பாராமை 
யனபேயெனறல்‌. 

24. இது பொருள்வயிற்பிரிவு எனவும்படும்‌, தானது வதுதானாகும்‌ 
தனமை. 


96. அறிவ பூணமாகியின்பாதல்‌, 


இயற்கைப்‌ புணர்ச்சி 
[சற்குரு தரிசனம்‌] 
1, காட்சி 
செய்யுள்‌ : திருவளர்‌ தாமரை. 
கிளவி: குருவின்‌ திருமேனி காண்டல்‌. 


அவை நற்பரமல்ல; சதாசிவமல்ல; நிட்களமல்ல ; 
நிராமயமல்ல: அற்புத மாதி வனுபோகத்‌ தாமே; கற்பனை 
யின்‌ றிக்‌ கலந்து நின்ற பரசிவகுருவெனக்‌ காண்க. 


ஜவகைச்‌ சுத்தாவதகதை யின்ப நிலத்தி ஆள, காகிய மலர்‌ 
அருளுருவெனவே இரண்டறக்‌ கண்ணுற்ற இன்பமெனக்‌ 
காண்க. அன்னநடை திருவருண்‌ மூலாதார வசைபை. காமன்‌ 
றன்‌ வென்றிக்கொடி அன்பே ஆனந்த குஞ்சிதபாத அருளுரு 
வெனக்‌ காண்க. ஈசர்‌ தில்லை என்றது உடலே; பிரமபுரம்‌ 
என்ற புண்டரிகபுரமெனக்‌ காண்க. 


காண்டலே பொருளென்பதற்கு 'அருளளவை யனு 
பூதியாலும்‌ “திருவாசக முகன்‌ மொழியாலும்‌ அவைக்கு 
எடுத்துக்‌ காட்டலான புறனடை காயன்மார்கள்‌ அருளிப்‌ 
பாடல்களுக்கு எழுதிய உரையனுபூதிகளாலும்‌ பிரத்தியட்சமே 
குஞ்சிதபாதமாகிய பமரகுருவெனக்‌ காண்க, 


குறிப்பு :--ளெவிகளின்‌ “ திருக்கோவையார்‌ உண்மைச்கருத்து ' அச்சுப்‌ 
பிரதியோடு ஒத்துவரும்‌ பகுதிகள்‌ தடித்த எமுத்துச்சளில்‌ 
அச்‌ டெப்பெற்றுள்ளன. | ] குதிகளுச்குள்ளுள்ளவை 
திருக்கோவையார்‌ உண்மை யிற கண்டவை, 


2. ஜயம்‌ 
செய்யுள்‌ : போதா. 
இளவி: திருமேனியை வியந்து ஜயமுறுதல்‌. 
ஆன்ம போதத்தால்‌ தெரிவரிய திரு 
மேனியென வியந்தது. 


கல்லினை க 


1. பக்கம்‌ 187. 
2, பச்சம்‌ 41 - 10%, 


156 


மெ 


திருவாசக வியாக்யொனம்‌ 
தெளிதல்‌ 


செய்யுள்‌ : பாயும்‌. 
ளெவி: குருவின்‌ அவயவக்குரரி குணங்களை 
கோக, உயிரை வசப்படுத்த மானிடச்‌ 
சட்டை சாத்திப்‌ பார்வைபோலும்‌ வந்த 
திருவுருவென்‌ றது. 
௩யப்பு 
செய்யுள்‌ : அகல்கின்ற. 
களவி: வண்டமர்புரி குழலுடைக்‌ ராகிய மடந்தை 
யான ஆசாரியன்‌ திருமேனியால்‌ 
ஆன்மலாபம்‌ பெறலாமென அவயவம்‌ 
சயந்து, அண்ணல்‌ வியச்து, £ உள்ளிய 
அனுபூதி திருவுருவே? என உரைத்கழு. 
உட்கோள்‌ 
செய்யுள்‌ : அணியும்‌. 
கிளவி: திருவுளம்‌ தன்னிடத்தில்‌ கருணை உண்டென்று 
அறிந்தது. 
தெய்வத்தை மகிழ்தல்‌ 
செய்யுள்‌ : வளைபயில்‌. 
இளவி: அசபை நிர்த்தானந்தக்‌ கருணையைக்‌ 
காட்டின தவத்தினை வியந்தது. 
புணரத்துணியாரிற்றல்‌ [புணர்ச்சி துணிதல்‌] 
செய்யுள்‌ : ஏழுடையான்‌. 
இளவி: ஆசாரியரிடத்தணைந்து திருவருளுருவின்பம்‌ 
பெற வெண்ணியது. 
கலலியுரைத்‌ தல்‌ 
செய்யுள்‌ : சொற்பால்‌. 


இளவி: அருளுருவிடத்து அளவளாவி ஆனந்தம்‌ 
பெற்ற அள்ஊறி ஆன்மர-உரைத்தல்‌. 


[2. 


13. 


14, 


15. 


16. 


இயற்கைப்‌ புணர்ச்சி 187 


இரு௨யினொத்தல்‌ 


செய்யுள்‌ : உணர்ந்தார்‌. 
களவி: பெறுந்கோறின்பம்‌ பெருகுதல்‌ கண்டு பேணி 
யுரைத்தல்‌. 
கிளவிவேட்டல்‌ 
செய்யுள்‌ : அளவியை. 
களவி: ருருவுபதேசம்‌ கொள்ள வேண்டி. 
உருவிய.ச்‌ து உயிரே குறையிரந்நுரைத்தது. 
நலம்பாராட்டல்‌ | கலம்புனைம்துரைத்தல்‌] 
௫.ஏபய்யுள்‌ : கூம்பல்‌. 
இளவி: ஆசாரியனது அருட்பண்பு உயிரன்பால்‌ 
நலங்கொண்டு வந்து மன ததோடுரைத்தது. 
பிரிவுணர்த்தல்‌ 
செய்யுள்‌ : சிந்தாமணி. 
களவி; குருவின்‌ திருமேனியை விட்டுப்‌ பிரியில்‌ 
உயிர்‌ ஆற்றாகென மயங்கியுரைத்தம்‌. 
பருவரலறிதல்‌ 
செய்யுள்‌ : கொங்கில்‌, 
களவி: ஆசாரியர்‌ திருவுளத்திரக்கம்‌ உயிர்‌ கண்டது, 
அருட்குணமுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : தேவரிற்‌. 
சளவி: அன்புயிரிடததுக்‌ குருவருள்‌ பிரிவில்லை 
யென்றம்‌. 
இடமணித்துக்கூறி வற்‌ |றுத்தல்‌ 
செய்யுள்‌ : வருங்குன்றம்‌. 
இளவி: குருவருளுக்கும்‌ பரிவயிர்க்கும்‌ மருவிட 
மொன்றென வற்புறுத்தியது. 
ஆடிடத்துயத்தல்‌ 
செய்யுள்‌ : தெளிவளர்‌. 
கிளவி: குருவருளின்பச்‌ சிவவரு ஞடனே 
மருவுத லறிந்த வகையுயி ருரைத்தல்‌, 


158 திருவாசக வியாக்கியானம்‌ 


17. அருமையறிதல்‌ 
செய்யுள்‌ : புணர்ப்போன்‌. 
இளவி: அனுபவ வின்பங்‌ கனவென வியந்து 
அறிந்த வுயிரன்பினை யிரற்து ரைத்கல்‌. 
18. பாங்கியையறிதல்‌ 
செய்யுள்‌ : உயிரொன்‌. 
களவி: குருவருட்‌ சிவமே திருவருள்‌ காட்டப்‌ 
பரிவுயி ரருணைப்‌ பண்பா லறிதல்‌. 


மூத்றும்‌, 


pg 


2. பாங்கற்‌ கூட்டம்‌ 
[ஆன்மபோக தரிசனம்‌] 


19. பாங்கனை நினைதல்‌ 
செய்யுள்‌ : பூங்கணை. 
சளெவி: அனுபவ மின்ப மரிதென வுயிர்தான்‌ 
மன்‌ அட அரைக்க மதித்த லாகும்‌. 
20. பாங்கன்‌ வினாதல்‌ 
செய்யுள்‌ : சிறைவான்‌. 
இளவி: மனதுயிர்‌ கண்டு வருந்த லென்னென வினுதல்‌. 
21. உற்றதுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : கோம்பி. 
கிளவி: உயிர்‌ உளத்துடனே வற்புறுத்தி உற்ற 
துரைத்தது. 
22. கழறியுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : உளமாம்‌. 
களவி: மனமுயிருடனே 
மயங்கி யுரைத்தது, 


2௦. 


24. 


2௦. 


26, 


27. 


28. 


29. 


இயற்கைப்‌ புணர்ச்சி 159 


கழற்றேதிர்‌ மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : சேணிற்‌. 
களவி: போதத்தாற்‌ காணும்‌ 
பொருளல்ல வென்றது. 
கவன்றுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : விலங்கலை. 
திளவி: பின்னும்‌ போதந்‌ 
தன்னிலை சொல்லியது. 
வலியழிவுரைத்‌ தல்‌ 
செய்யுள்‌ : தலைப்படு. 
களவி: உயிர்‌ வலியழிந்ததற்‌ கஇின்புருக்குருகி 
இளை த.கலை மனதுடன்‌ மயங்கு 
யுரைத்தல்‌, 
விதிமோடூ வேறத்தல்‌ 
செய்யுள்‌ : நல்வினையும்‌. 
இளவி: பின்னும்‌ உமிர்‌ மனதுட்ன்‌ பேதுற்றுரைத்தல்‌. 
பாங்கனோந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : ஆலத்தினால்‌. 
இளவி: உயிர்‌ வலியழிந்ததற்கு மனம்‌ களர்க்‌ 
துரைத் கு. 
இயலிடங்கேட்டம. 
செய்யுள்‌ : நின்னுடை. 
இளவி: உயிர்க்‌ குறுநியுண்மை கண்டு இள்புக்கு இய 
லிடம்‌ மனம்‌ கேட்டல்‌. 
இயலிடங்கூறல்‌ 
செய்யுள்‌ : விழியால்‌. 
திளவி: அனுபவ வின்ப மாவி நெஞ்சுக்‌ 
குயிரே யுரைத்த உண்மை யாகும்‌. 


160 
30. 


21. 


32. 


33 


04. 


35. 


௦0. 


திருவாசக வியாக்கியானம்‌ 


வற்புறுத்தல்‌ 

செய்யுள்‌ : குயிலை. 

இளவி: உளமறிச்‌ துரைப்பனென்‌ 

அயிர்க்குறுதி செப்பல்‌. 

குறிவழிச்சேறல்‌ 

செய்யுள்‌ : கொடுங்கால்‌. 

இளவி: மன கனுபவ மின்ப மறிய நாட்டல்‌. 
குறிவழிக்காண்டல்‌ 

செய்யுள்‌ : வடிக்கண்ணி. 

ளெவி: போதமு மருளிடத்‌ தழுக்திப்‌ போயின்புறு 

வறிந்தது, 

தலைவனை வியந்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : குவளை. 

இளவி: உள்ளம்‌ உயிர்‌ வலுவை வியக்கது. 
கண்டமை கூறல்‌ 


செய்யுள்‌ : பணந்தாழ்‌. 
களவி: பபாதநம்மாற்‌ பொருந்துவ தரிதென 
ஆதரவாயுயிர்க்‌ கறியவுரைத்தது. 
கருத்துக்கேற்பச்‌ சேவ்வி சேப்பல்‌ [செவ்வி செப்பல்‌] 
செய்யுள்‌ : கயலுள. 
களவி: இன்ப மறியு மியல்பன்‌ நெனினும்‌ 
இன்‌ புரு வின தியல்பு கண்டு கெஞ்சமுயிர்க்‌ 
குரைததல்‌. 
அவ்விடத்தேகல்‌ 
செய்யுள்‌ : எயிற்குலம்‌. 
களவி: பபாதநீங்கப்‌ பொற்பருட்குரவன்‌ 
தெரிசனத்தின்‌ புக்குச்சென்றதன்மை. 
முற்றும்‌, 


௭௪ ரணை 


97. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


41, 


3. இடந்தலைப்பாடு 


[அன்பாலானந்தம்‌ பெற்றனுபவித்தல்‌] 
மின்னிடை மேலிதல்‌ 
செய்யுள்‌ : ஆவியன்‌. 
களவி:  இன்புருச்‌ சிவமே 
அன்புயிர்க்‌ இரங்கல்‌. 
போழில்கண்டூ மகிழ்தல்‌ 
செய்யுள்‌ : காம்பிணையால்‌. 
களவி: பார்க்கு மிடமெல்லாம்‌ பரானந்தமாக உயிர 
கண்டே உரைத்தல்‌. 
உயிரேன வியத்தல்‌ 
செய்யுள்‌ : நேயத்த. 
இளவி : அலதியின்புரு அரனெனக்கண்ட இயல்பு உயி 
ருரைத்தல்‌. 
தளர்வு கண்டூரைத்தல்‌ [தளர்வகன் அரைத்தல்‌] 
செய்யுள்‌ : தாதிவர்‌. 
இளவி:  நிர்விகாரமாய்‌ நிலைபெறக்கண்டது. 
மோழிபேற வருந்தல்‌ 
செய்யுள்‌ : காவிநின்‌. 
இிளவி: இன்புருத்திருவாய்‌ மலர்ந்தருளாவிடில்‌ உயி 
௫யயேனென்றல்‌. 
நாணிக்கண்‌ புதைத்தல்‌ 
செய்யுள்‌ : அகலிடந்‌. 
களவி: இன்பநாணுதல்‌ அருளில்‌ மறைந்ததைக்‌ 
கண்டதுபோல்‌ உயிரின்ன லெய்தியது. 
கண்புதைக்க வருந்தல்‌ 
செய்யுள்‌ : தாழச்செய்‌. 
களவி: அருட்குண மறைய உயிர்‌ வருத்தமுற்றது. 
நாண்விட வருந்தல்‌ 
செய்யுள்‌ : குருநாண்‌. 
களளி: இன்பங்‌ குறைபாடின்றி உயிர்க்கிரங்க 


யுறல்‌. 
திரு-11 


162 
45, 


46. 


ச. 


48. 


40. 


திருவாசக வியாக்கயொனம்‌ 


மருங்கணை தல்‌ 
செய்யுள்‌ : கோலத்தனி. 
இளவி: உயிர்‌ இன்புருவிடத்து அன்பாற்‌ பெருகு 
சுகம்‌ பெற்றது. 
இன்றியமையாமை கூறல்‌” 
செய்யுள்‌ : நீங்கரும்‌. 
இளவி: சித்தியெவையும்‌ சேர்ந்திடுமாயினும்‌ 
இத்தகையின்பம்‌ இகழேனென்றது. 
ஆயத்தய்த்தல்‌ 
செய்யுள்‌ : சூளாமணி. 
இளவி: மெய்யடியாரிடை வேறறக்கலந்து - ஐயமின்றி. 
இன்புருச்‌ சில வியாபகத்திலடங்கு 
அருட்சக்தி முதல்‌ அனந்த சக்தி 
களிடத்து இன்பசக்தி இசைதல்‌ 
இயம்பியன்‌. 
நீன்று வருந்தல்‌ 
செய்யுள்‌ : பொய்யுடை. 
இளவி: இன்புருவை நீங்கும்‌ திறம்‌ அரிதாதலால்‌, 
அதற்கு ஆதாரமாம்‌ விந்து ஈாதங்‌ 
களையும்‌ விட்டு நீங்குதல்‌ அரிதென்‌ றது. 
போழிலிடை ச்சேறல்‌ 
செய்யுள்‌ : என்னறிவால்‌. 
களவி: முற்செய்த தவத்தாற்‌ பெற்ற இன்பாத 
லால்‌ இன்னமும்‌ உயிர்‌ அவ்விடத்தெய்‌ 
கலாமென்றெண்ணி ஏங்கியது. 


? (ஆவியன்னாய்‌ (87) முதல்‌, “என்னறிவால்‌ ' (49) 


என்ற இப்பதின்மூன்‌ மும்‌ கண்டு கொள்க (2) 

. இகனுட்‌ பொழிலிடைச்சேறல்‌ ஒன்றுமே இட்ம்தலைப்‌ 
பாடாக வைத்து மற்றப்‌ பன்னிரண்டும்‌ பாங்கற்‌. கூட்டத்‌ 
திலும்‌ சேர்க்கலுமாம்‌. 


மூற்றும்‌. 


யு 


1. ஏடுகளில்‌ 4 பூங்கணைமுதல்‌ ' என்று எழுதப்பெற்றுள்ளது. 


4. மதியுடன்படுத்தல்‌ 


மதியுடன்‌ படுத்தலாவது, அருள்சிவங்‌ கலந்து உயிர்‌ 
கரிசனம்‌ செய்தல்‌. அவையாவன : ட 


50. பாங்கியிடைச்‌ சேறல்‌ 
செய்யுள்‌ : எளிதன்றினி, 
இளவி: திருவருளால்‌ சிவானந்தம்‌ பெறலாமென்று உயிர்‌ 
ப . எண்ணியது. 
61. துணிதல்‌ [குறையுறத்துணிதல்‌] 
செய்யுள்‌ : குவளை. 
இளவி:  இன்பருளிரும்தவிடத்து உயிர்‌ சென்று 
துன்பருட்குணர்த்த அவை சிவமே 
காட்டத்‌ திருவருளையுணர்தல்‌. 
52. வேழம்‌ வினாதல்‌ 
செய்யுள்‌ : இருங்களி. 
களவி: அருளிடத்து உரைபெற ஆன்மா வினா 
தல்‌. 
53. கலைமான்‌ வினாதல்‌ 
செய்யுள்‌ : கருங்கண்ண. 
களவி: இன்பம்‌ பெறு நெறியை யருள்‌ விடை 
பெறாமல்‌ விலுவல்‌. 
54, வழி வினாவல்‌ 
செய்யுள்‌ : சிலம்பணி, 
இளவி: வழிமேல்‌ வைத்துப்‌ புகலிலை யென்றல்‌. ' 
55, பதி வினாதல்‌ 
செய்யுள்‌ ; ஒருங்கட்‌.. 
களவி: இன்ப: தேசத்தை. அருள்‌ ௮றிவிச்சா 
விடில்‌" உயிர்‌ அறியே னென்றது. 


56. பேயர்‌ வினாதல்‌ 
செய்யுள்‌ : தாரென்ன. . 
செவி; இன்பருள்‌ நாமம்‌ ஏதென உயிர்‌ விஓயது. 


164 திருவாசக வியாக்கியானம்‌ 


57. மோழிபேறாது கூறல்‌ 
செய்யுள்‌ : இரதமுடைய. 
ளெவி: திருவாய்‌ மர அருளருமை உயிர 
துரைத்தல்‌. 
58. கருத்தறிவித்தல்‌ 
செய்யுள்‌ : விண்ணிற. 
இளவி; சாத்தும்பச்சிலை தான்‌ கொண்டருளி 
அருளுந்திறத்தை அறியவுரைத்தது. 
59. இடை வினாவல்‌ 
செய்யுள்‌ : கலைக்கீழ்‌. 
இளவி: சிவத்திடையன்பு செல்லுவதன்றி 
வேறில்லையென்று விரும்பியுரைத்தது. 
முற்றும்‌. 


9. இருவருழுள்வழியவன்‌ வரவுணர்தல்‌ 
என்பது, சிவமுயிர்‌ விரவியதருளே தேறல்‌. 


60. ஓயுறுதல்‌ 
செய்யுள்‌ : பல்லிறைக. 


எடுத்‌ 


இளெவி: உயிரின்ப சத்தியைக்‌ கலந்து அருளதேறி 


வினயது. 
61. அழிவினாடல்‌ 
செய்யுள்‌ : ஆழமன்னே. 


இளவி: உயிர்ச்‌ செயலறு துறைகளை அரு 
ளறிந்து இன்ப சத்தியிடத்து அன்பு 
மிகுதியென்றனு அருளே உரைத்தது: 


முற்றும்‌. 


6. முன்னுறவுணர்தல்‌ 
[எவமுயிர்கூட அருள்வினாவுதல்‌] 
62. வாட்டம்‌ வினவாரிற்றல்‌ 
செய்யுள்‌ : நிருத்தம்‌. 
இளவி: சிவனது கருணையும்‌ உயிரது தெளிவும்‌ அருளே 
கண்டு இன்பதனுடன்‌ விஜயது. 
முற்றும்‌. 


1. குறையுறவுணர்தல்‌ 
ஆவது, சிவமுயிர்‌ கலததலருள்பணியாற்‌ காண்டல்‌. 
அவை வருமாறு :-- 
08. குறையுற்று நிற்றல்‌ 
செய்யுள்‌ : மடுக்கோ. 
திளவி: திருவுளப்‌ பணியைச்‌ செய்வேனுயிர்‌ என்றது. 
64. அவன்‌ குறிப்பறிதல்‌ 
செய்யுள்‌ : அருளியை. 
இளவி: பளிங்குபோற்‌ சிவத்திடைப்‌ பதிந்தது உயிர்‌ 
என்றது. 
05. அவள்‌ குறிப்பறிதல்‌ 
செய்யுள்‌ : பிழைகொண்‌. 
இளவி: கருணையுயிரிடத்துக்‌ கண்ட்ருடேறல்‌. 
66. இருவர்ரினைவு மோருவழியுணர்த்தல்‌ 
செய்யுள்‌ : மெய்யே. 
இளவி: இன்புயிரொன்றென்‌ றருளதிசயித்தது. 


முற்னும்‌. 


166 திருவாசக வியாக்கியானம்‌ 


6. நாணநாட்டம்‌ 
ஆவது, திருவருள்‌ உயிர்ப்பக்குவமறிக்து வியந்தது ; 
அவை வருமாறு :— 


67. பிறைதோழுகேன்றல்‌ 
செய்யுள்‌ : மைவார்‌. 
இளவி: அருள்சிவத்திடையுயி ரார்ந்ததன்மை 
வெளிப்பட நின்று வினுவியுரைத்தது. 
68. வேறுபடூத்துக்கூறல்‌ 
செய்யுள்‌ : அக்கின்‌. 
இளவி: இன்பில்‌ உயிரடைக்க தன்மை கண்டு 
வந்து அருளுரைத்தல்‌. 
69. சுனையாடிக்கூறி ௩கைத்தல்‌ [சுனையாடல்கூறி நகைத்தல்‌] 
செய்யுள்‌ : செந்நிற, 
இளவி: கருணைய்யிர்க்குக்‌ காட்டும்பரிவு 
தானறிந்தறியாத்‌ தன்மையுரைத்தது. 
70. புணர்ச்சியுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : பருங்கண்‌, 
இிளவி: இன்பசக்தியால்‌ உயிர்‌ -கலந்து சிவனாற்‌ 
தன்மை பெற்ற உண்மைக்குறி அருளே 
தேறி இந்த அதிசயம்‌ எங்குமில்‌ என்றது. 


71. மதியுடன்படுத்தல்‌ 
செய்யுள்‌ : காகத்திரு. 
கிளவி: உயிர்சிவமொன்றல்‌ தொழிலால்‌ அறிந்தது. 


முற்றும்‌. 


9. நடுங்கநாட்டம்‌ 
[தவமே கருணை யென்றருள்‌ நேரக்கல்‌] 
இவை ஜக்தும்‌ கிற்க, நடுங்கநாட்டம்‌ ஒன்றாவது :-- 
12. [புலிமிசைவைக்தல்‌] 
செய்யுள்‌ : ஆவாவிரு. 
கொளு: உயிர்க்கன்பின்‌ கருணை அளவின்மை உரை 
யால்‌ அருள்‌ கண்டு உண்மகிழ்தல்‌. 


மற்றும்‌. 


10. மடல்‌ 
[மடற்றிறம்‌] 
மடலாவது, உயிரின்புறவே அருளோடு உரைத்தல்‌. 
73. ஆற்றாதுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : பொருளா. 
கொளு: அருளைநம்பி உயிர்மிகவு மயங்கிக்‌ குறையுற்‌ 
றிரங்கல்‌. 
74. உலகின்மேல்‌ வைத்தல்‌ [உலகின்மேல்‌ வைத்துரை த்தல்‌] 
செய்யுள்‌ : காய்சின. 
கொளு : இன்பம்பெறார்க்குஉட்ல்‌ வம்பென்றுரைத்தது. 
75. தன்றுணிவுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : விண்ணை. 
கொளு: இன்புருச்‌ சிவம்‌ பெறாவிடில்‌ அன்புயிர 
அழியுமென்‌ றருளுடன்‌ செப்பல்‌. 
76. மடலேறும்‌ வகையுரைத்‌ தல்‌ 
செய்யுள்‌ : கழிகின்ற. 
கொளு : இவன்‌ சிவனடிமையென்றெவரும்‌ செப்ப 
இழிபாய்த்திரிதலியல்‌ பலவென்றது, 


168 
77. 


18. 


79. 


91. 


திருவாசக வியாக்யொனம்‌ 


அருளாயேழுதறி விலக்கல்‌ [அருளாலரிதென விலக்கல்‌] 
செய்யுள்‌ : நடலும்‌. 
கொளு: பக்குவவுயிர்கள்‌ அன்பருளுடையாதல்‌ 
நிக்தை தகாதென முந்தியருள்‌ மொழி 
தல்‌. 
மோழிகடை யேழுதலரிதேன விலக்கல்‌ 
செய்யுள்‌ : படிச்சந்தம்‌. 
கொளு: திவ இன்பினது குறி, குணம்‌, செயல்கள்‌, 
மனவாக்குக்காயததுக்கு எட்டாகன 
வென்று அருள்‌ இயம்பியது. 
அவயவமேழுதலரிதேன விலக்கல்‌ 
செய்யுள்‌ : யாழும்‌. 
கொளு : சிவனது கருணையும்‌ செயலும்‌ ஒருவரால்‌ அறியப்‌ 
படாது : அஃது அரிது என்றது. 
உடன்படாது விலக்கல்‌ 
செய்யுள்‌ : ஊர்வாய்‌. 
கொளு : என்வழிச்‌ சிவமே யிருதீதலால்‌, உன்தன்‌ 
குறையுங்கூறிக்‌ கூட்டுவேன்‌ என்‌ றது. 
உடன்பட்டு விலக்கல்‌ 
செயயுள்‌ : பைந்நாண்‌. 
கொளு: இன்பமென்வழி திருதீதலால்‌, உன்றன்‌ 
குறையும்‌ கூறிக்கூட்டுவே னென்றது. 


முற்றும்‌. 


& 


தல்‌, 


82. 


05. 


94. 


00. 


87. 


11. குறைநயப்பு 
[உயிர்ப்பறிவின்புக்‌ கருள்புகன்‌ றிடுதல்‌] 
குறைநயப்பாவது உயிர்க்‌ கருணைக்கு இன்பருள்‌ புகன்‌ றிடு 
அவை வருமாறு :-- 


குறிப்பறிதல்‌ 

செய்யுள்‌ : தாதேய்‌, 

கொளு: சிவத்தோ டுயிரைச்‌ சேர்க்க வேண்டி 

உவப்ப ருளின்பச்‌ சிவக்குறி யறிதல்‌. 

மேன்‌ மோழியாற்கூறல்‌ 

செய்யுள்‌ : வரிசேர்‌. 

கொளு : உயிர்ப்பருவர லின்புக்கருளறிவித்தல்‌. 
விரவிக்கூறல்‌ 

செய்யுள்‌ : நீகண்டனை. 

கொளு: உயிர்ப்பரிவுவமையால்‌ உவந்தருளுரைத்தது. 
அறியாள்போன்றல்‌ 

செய்யுள்‌ : சங்கந்தரு. 

கொளு: சிவமருட்கறியமற்‌ றென்றேசெப்பல்‌. 
வஞ்சித்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : புரம்கடந்தான்‌. 

கொளு: உயிர்க்கன்பம்‌ இரங்கலை உள்ளுறு மாற்‌ 


ரூலருட்கறிவிதகல்‌. 
புலந்துகூறல்‌ 


செய்யுள்‌ : உள்ளப்படுவன. 

கொளு: இன்பமிசையாததற்கு அருடன்னை 
வெறுத்துக்கூறியது, 

வன்‌ மொழியாற்கூறல்‌ 

செய்யுள்‌ : மேவியந்‌. 

கொளு: இன்பமருளாவிடில்‌ உன்கருணேக்கு 
இழிவுவர உயிரழியும என்‌ றருளுரை தீ 
தல்‌. 


170 திருவாசக வியாக்யொனம்‌ 


89. மனத்தோடு நோதல்‌ ' 
செய்யுள்‌ : பொன்னூர்‌. 
கொளு: உயிர்‌ ஆனச்தத்தையடைய இன்புருச்‌ 
இவமிரங்கல்‌. 
முற்றும்‌. 


12. சேட்படை 
சேட்படையாவது, கடையா இன்பத்தருமை காட்டல்‌: 
அவை வருமாறு :-- 
90. தழைகோண்டுசேறல்‌ 
செய்யுள்‌ : தேமென்‌. 
கொளு: உயிர்‌ அறிவாம்‌ தனி மலரெடுத்து அருள்‌ 
வழியே சென்றது 
91. தழைமறத்தல்‌ [சந்தன்‌ ததழை ல்க ம்றுல்‌ 
செய்யுள்‌ : ஆரத்தழை. 
கொளு: உன்னறிவாம்‌ தனிமலர்‌ கண்ணை 
சென்றது. 
92, நிலத்தின்மை கூறிமறுத்தல்‌ 
செய்யுள்‌ : முன்றகர்த்‌. 
கொளு: உன்னறிவு இன்பிடைச்‌ சென்றால்‌ உண்மை 
யடியார்‌ இகழ்வர்‌ என்றது. 
93. நினைவறிவு கூறிமறுத்தல்‌ 
செய்யுள்‌ : யாழார்‌, 
கொளு: இன்புருச்‌சிவத்தி னிசைவுகண்டு 
பின்புனைப்பேணுவன்‌' பெறுநீயென் றது. 
94, படைத்துமோழியான்‌ மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : எழில்வாய்‌. 
கொளு: இன்புருச்சிவமுனை விரும்புமுன்‌ போதம்‌ 
பொருக்தாதென்றல்‌. 


95. 


96. 


97. 


98, 


99. 


100. 


101. 


சேட்படை 171 


நாணுரைத்து மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : உறுங்கண்‌. 
கொளு: உயிர்ப்போதம்‌ நீங்கின ஓர்திருஞான 
[நேயநிலையினும்‌ 
இன்பம்‌ பொருக்காதென்று 
[அருளுரைத்தல்‌ 
இசையாமைகூறி மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : நறமனை.. 
கொளு: இன்பவடியார்க்குள்ளன்பு ஒவ்வாதென்‌ 
றது, 
சேவ்வியிலளேன்றல்‌ 
செய்யுள்‌ : கற்றில. 
கொளு: இன்புருச்‌ சிவக்கனி பழுத்ததில்லை யுனக்‌ 
கென்றது. 
காப்புடைத்தேன்று மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : முனிதரு. 
கொளு: முத்திச்‌ சகல மெய்ஞ்ஞான வொளி 
மழுங்கலால்‌, “மேலாமின்புபெறக்‌ காலமல 
வென்றது. 
நயேகூறேன மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : அந்தியின்‌. 
கொளு : இன்பிடையுன்குறையுற்றிடலென்று 
அன்பாமுயிர்க்கருள ஜிய வுரைத்தல்‌ 
குலமுறைகூறி மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : தெங்கம்‌. 
கொளு: உயிர்ப்பண்புக்கன்பப்பண்பொவ்வா 
தென்‌ றருளுரைத்தல்‌. 
நகையாடி மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : சிலையொன்று. 
கொளு: உன்னறிவின்புறலரிதென்றல்‌ கோன்ற இழிவு 
சிறப்பாய்‌ அருளுரைத்தல்‌. 


172 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


109. 


திருவாசக வியாக்கியானம்‌ 


இரக்கத்தோடு மறத்தல்‌ 

செய்யுள்‌ : மைத்தழை. 

கொளு: உயிரறிவிழக்தே அததற்கு அருள்‌ 
இரங்கியது. 

சிறப்பின்மைகூறி மறுத்தல்‌ 

செய்யுள்‌ : அக்கும்‌. 

கொளு: இன்பத்திடையுன்னன் புமறிவும்‌ விரிவிலை 
யென்றது. 

இளமைகூறி மறுத்தல்‌ 

செய்யுள்‌ : உருகுதலை. 

கொளு : இன்ப முதிர்ந்த பருவ முனக்கிலை யென்றது. 

மறைத்தமைகூறி மறுத்தல்‌ [மறைததமைகூறி ஈகைக்‌ 

துரைத்தல்‌] 

செய்யுள்‌ : பண்டால்‌. 

கொளு : என்னையன்றி யுனக்கின்பமமையாகென்‌ 
றருளுரை த்தல்‌. 

நகைகண்டூ மகிழ்தல்‌ 

செய்யுள்‌ : மத்தகம்‌. 

கொளு: அருனோக்கங்கண்டுயிர்‌ மகிழ்க்துரைத்தல்‌. 

அறியாள்போன்று ரினைவுகேட்டல்‌ 

செய்யுள்‌ : விண்ணிறந்தார்‌. 

கொளு: இன்பம்பலவதி லெங்ஙனஞ்சிவமென்றல்‌. 

அவயவங்கூறல்‌ 

செய்யுள்‌ : குவவின. 

கொளு : இன்பக்கனம்‌ அரன்திருமேனியென்றல்‌ (இன்பக்‌ 
கனம்‌ ஆன கதமயம்‌). 

கண்ணயக்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : ஈசற்கு. 

கொளு: திருநோக்கின்பச்‌ சேதனமென்றல்‌. 


110. 


111. 


112. 


113. 


114. 


115. 


சேட்படை 118 


தழையேதிர்தல்‌ 

செய்யுள்‌ : தோலாக்கரி, 

கொளு: இந்திரியத்தைவென்று இனபுக்கு 
அருமைசெய்து வருந்தல்‌) உன்‌ 
னறிவை அடிமைத்திறப்பணியால்‌ சிவத்து 
ஆக்குவேன்‌ என்றது. 

குறிப்பறிதல்‌ 

செய்யுள்‌ : கழைகாண்டலும்‌. 

கொளு: பரிவுயிர்க்கருளெனப்‌ பகரருள்கூறல்‌. 

குறிப்பறிந்துகூறல்‌ 

செய்யுள்‌ : தவளத்த, 

கொளு: உனையன்றி இவை அடிமை வேறறியா 
உயிர்க்கு அருளவேண்டுமென்று அருள்‌ 
அறிவித்தல்‌. 

லிரித்துரைத்தல்‌ [வகுத்துரைத்தல்‌] 

செய்யுள்‌ : எறும்பழி. 

கொளு: உயிர்ப்பரிவெடுத்து அருள்‌ இன்புக்கு 
இயம்பிய து. 

தழையேற்பித்தல்‌ 

செய்யுள்‌ : தெவ்வரை. 

கொளு: அருளேயுயிர்ப்பணிச்‌ சிவத்துக்காக்கல்‌. 

தழைவிருப்புரைத்தல்‌ 

செய்யுள்‌ : பாசத்தனை. 

கொளு: உன்னருட்‌ பணிசிவத்துக்குவப்பெனவுரைத்தது. 


முறம்‌. 


[art ea Nissi] 


13. பகற்குறி 
_ பகற்குறியாவது, இயற்கைபோற்‌ சிவத்தில்‌ இயலுறக 
கூட்டல்‌ வருமாறு :-- 
116. குறிப்பிடங்கூறல்‌ [குறியிடங்கூ றல்‌] 
செய்யுள்‌ : வானுழை. 
கொளு: அருளுயிர்க்கின்பம்‌ ஆர்விடமுரைத்தது. 
117. ஆடிடம்படர்தல்‌ 
செய்யுள்‌ : புயல்வளர்‌. 
கொளு: இன்பந்தனைக்‌ கொண்டேகாந்தத்தேகல்‌. 
118. குறியிடத்துக்‌ கோண்டுசேறல்‌ 
செய்யுள்‌ : தினைவளம்‌. 
கொளு: அருமையாற்சிவத்தை யுயிரிடத்தாக்கல்‌. 
119. இடத்தய்த்து நீக்கல்‌ [இடத்துய்த்து நீங்கல்‌] 
செய்யுள்‌ : நரல்வேய்‌. 
கொளு: அருள்சிவத்தை அறிவித்தகன்‌ றது. 
120. உவந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : படமாசுணம்‌. 
கொளு: உயிர்‌ நிர்மல துரியத்திற்‌ சிவத்தைத்‌ தரிசித்‌ 
துண்மகிழ்ந்துரைத்தல்‌. . 
121. மருங்கணைதல்‌ 
செய்யுள்‌ : தொத்தீன்‌. 
கொளு : இவனன்பணுக இன்பக்கனம்‌ பெருக்குக்‌ 
கண்டு அதனியல்பு உயிருரை தீதல்‌. 
122. பரங்கியறிவுரைத்தல்‌ - 
செய்யுள்‌ : அளிநீ. 
கொளு: அருளின்பத்தைக்‌ கண்டதிசயித்தல்‌. 
123. உண்மகிழ்ந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : செழுநீர்‌. 
கொளு: இன்பத்தேறலுண்டவுயிர்‌ அருட்கு உவர்‌ 
அரைத்தல்‌. 


124, 


125. 


126. 


127. 


128. 


129. 


150. 


131. 


182. 


பகற்குறி 175 
ஆயத்துய்த்தல்‌ 
செய்யுள்‌ : கொழுந்தாரகை. 
கொளு: அடியார்‌ கூட்டத்தன்பாலுற்றது. 
தோழிவந்து கூடல்‌ 
செய்யுள்‌ : பொன்னனை. 
கொளு : அருள்சிவங்கலந்த அபேதங்கண்டது. 
ஆடிடம்‌ படர்தல்‌ [ஆடிடம்‌ புகுதல்‌] 
செய்யுள்‌ : அறுகால்‌. 
கொளு: அன்பர்க்கின்ப மருளேயாக்கல்‌. 
தனிகண்ட மகிழ்தல்‌ [ தணி கண்டுரைத்தல்‌] 
செய்யுள்‌ : தழங்கும்‌. 
கொளு: அருளுயிர்தனைக்கண்‌ டகமகிழ்ந்துரைத்தது. 
பருவங்கூறிவரவு விலக்கல்‌. 
செய்யுள்‌ : தள்ளி. | 
கொளு: சிவத்தின்பெடுத்‌ தருளுயிர்க்‌ கறிவுறுத்தல்‌. 
வரைவுடம்படாது கூறல்‌ [வரைவுடம்படாது மிகுத்துக்‌ 
கூறல்‌] 
செய்யுள்‌ : மாடம்‌. 
கொளு : இன்ப மெளியேற்‌ கெய்துமோ 
வென்றன்‌ பாமுமிரருளுடனுரைத்தல்‌. 
உண்மைகூறி வரைவுகடாதல்‌ 
செய்யுள்‌ : வேய்தந்த. 
கொளு: அன்புயிர்க்கருளு மின்பமெளிதென்றது. 
வருத்தங்கூறி வரைவுகடாதல்‌ 
செய்யுள்‌ : மன்னு. 
கொளு: சிவங்கருனேகூற வுயிரின்‌ புராதிருத்த 
' லென்பிழையென்‌ றருளுரைத்தல்‌. 

தாயச்சங்கூறி வரைவுகடாதல்‌ ப 
செய்யுள்‌ : பனித்துண்டம்‌. 
கெர்ளு : பரையின்‌ கருணைமிகுதி கண்டதருளுயிர்க்‌ 

குரை த்துப்‌ பக்குவங்காண்டல்‌. 


176 


133. 


134. 


135. 


136. 


187. 


138. 


139. 


140. 


திருவாசக வியாக்யொனம்‌ 


இற்செறிவித்தல்‌ [இற்செறிவித்து வரைவுகடாதல்‌] 

செய்யுள்‌ : ஈவினை. 

கொளு: அருளினிலின்ப மரிதென்றுயிரின்‌ பரிவு காண்‌ 
டல்‌. 

தமர்‌ நினைவுரைத்தல்‌ [தமர்கினைவுரைத்து வரைவு 

கடாதல்‌] 

செய்யுள : சுற்றும்‌. 

கொளு: இன்பின்‌ பிரிவுமிகுதிகண்டு நீ பெருவிடி 
லுலகி கழுமென்றல்‌, 

எதிர்கோள்‌ கூறல்‌ {கூறி வரைவுகடாதல்‌] 

செய்யுள்‌ : வழியுமது. 

கொளு: திரோதையும்‌ பரையும்‌ சேர்த்திடு மென்றது. 

ஏறுகோள்‌ கூறல்‌ [டை] 

செய்யுள்‌ : படையார்‌. 

கொளு: அன்புபுரிபவர்க்‌ கின்பெனிதென்றுரைத்தல்‌. 

அயலுரையுரைத்தல்‌ [கே] 

செய்யுள்‌ : உருப்பனை. 

கொளு: அயலாரின்‌ பார்வரெஒென்றருளிரங்கி 
யூரை த்தல்‌. 

தினைமுதிர்வுரைத்தல்‌ [டி] 

செய்யுள்‌ : மாதிடம்‌. 

கொளு: பணியொழிந்தாற்‌ சிவம்பலியாதென்றது. 

பகல்வரவு விலக்கல்‌ [ஷே] 

செய்யுள்‌ : வடிவார்‌. 

கொளு: பசுகாணத்தாற்‌ சிவம்பலியாதென்றது. 

தினையோடூ வெறுத்தல்‌ [ஷூ] 

செய்யுள்‌ : நினைவித்து. 


கொளு : தவங்கள்‌ செய்தும்பலிப்பிலை யென்றருளுரைத்‌ 
தல்‌. 


141. 


142: 


143. 


144. 


145. 


146. 


147. 


ட அவனைகையயகையயைககை, 


1. 


பகற்குறி 177 


வேங்கையோடூ வேறுத்தல்‌ [க] 

செய்யுள்‌ : கனைகடல்‌. 

கொளு: பசுகரணங்கள்‌ பகையாமென்றது. 

இரக்கமூற்று வரைவுகடாதல்‌ 

செய்யுள்‌ : வழுவாவிய. 

கொளு: அருளுயிர்க்கிரங்கி யின்பெடுத்துரைத்தது. 

கோய்தமை கூறல்‌ [கூறி ஸ்ட த்க்‌ 

செய்யுள்‌ : பொருப்பர்‌. 

கொளு: சரியையாதி மூள்றுங்‌ கடத்தல்‌. 

பிரிவருமை கூறல்‌ [உ] 

செய்யுள்‌ : பரிவுசெய்‌. 

கொளு: பழக்கந்தவிரப்‌ பழகலரி தென்‌ றருளுரைத்தல்‌. 

மயிலோடூ கூறல்‌ [கூறி வரைவுகடாதல்‌] 

செய்யுள்‌ : கணியார்‌. 

கொளு: சுதீதாவத்தையில்‌ அருள்‌ சிவகரணத்‌ 
தைச்‌ சோந்து பசுகரணத்கைப்‌ பரத்‌ 
துயிர்க்குரையென்‌ றல்‌. 

வறும்புனங்கண்டு வருந்தல்‌ 

செய்யுள்‌ : பொதுவின்‌. 

கொளு: அருளன்றி யின்பமாராதென்றுரைத்தலுயிரே. 

1பதிகோக்கி வருந்தல்‌ 

செய்யுள்‌ : ஆனந்தமாக்‌. 

கொளு : இன்பருணுட்டில்‌ எய்துவகரிதென உயிர்‌ 
கலக்கமுற்று வருந்தல்‌. 


முற்றும்‌, 


பொதுநோக்ூ வருர்தல்‌ என்று சுவடியில்‌ சாணப்படுக2.து, 
இ 12 


14. இன்பக்குறி 
[அருளே சிவத்தோடாக்கியவ்வருமை கருணை பலவு 
மெடுததுக்‌ காட்டல்‌]. 
இரவுக்குறி: அருளே சிவத்தோடாக்கய அருமை 
தெரியவுரைத்தது. 
148. இரவுக்குறிவேண்டல்‌ 
செய்யுள்‌ : மருந்து, 
கொளு : முதீதிக்கேவலாவத்கையின்‌' அருனையிரந்து 
உயிருரைத்தல்‌. 
149. வழியருமை கூறல்‌ [வழியருமைகூறி மறுத்தல்‌] 
செய்யுள்‌ : விசும்பினுக்‌. 
கொளு: அருளுயிர்ப்போத மகறல்கண்டின்புறல்‌. 
150. நின்ற நெஞ்சுடைதல்‌ 
செய்யுள்‌ : மாற்றே. 
கொளு: இன்புறக்‌ கேமூற்றுயிர்‌ நெஞ்சுடைந்‌ 


துரைத்தல்‌, 
151. இரவுக்குறிநேர்தல்‌ 
செய்யுள்‌ : கூளி. 


கொளு: உயிர்ப்பரிவுகண்‌ டருளுரைத்தது. 
192. உட்கோள்வினாதல்‌ 

செய்யுள்‌ : வரையன்‌. 

கொளு: அருளுயிர்கண்ட்‌ வனுபவங்கேட்ட்து. 
153. உட்கோண்டுவினாதல்‌ 

செய்யுள்‌ : செம்மலர்‌. 

கொளு: அறிவித்தரலறிவ னென்றனுபவஞ்‌ சொன்னது. 
154. குறியிடங்கூறல்‌ 

செய்யுள்‌ : பனைவளர்‌. 

கொளு: கேவலாதீதத்தில்‌ உயிர்க்கருள்‌ இன்பமா 

விடம்‌ எடுத்துரைத்தது. 


155. 


156. 


1௦1. 


158. 


159. 


160. 


161. 


162. 


163. 


இன்பக்குறி 179 

இரவுக்குறியேற்பித்‌ தல்‌ 
செய்யுள்‌ : மலவன்‌. 
கொளு : சிவத்துக்கருளுயிர்‌ செய்கையுரைத்தது. 
இரவுவரவுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : மோட்டம்‌. 
கொளு : மலத்தடைகடந்துயிர்‌ மருவுமென்றது. 
அச்சங்கூறல்‌ [ஏதங்கூறி மறுத்தல்‌] 
செய்யுள்‌ : செழுங்கார்‌. 
கொளு: மலதீதடை நீங்கியருட்பட ருயிரின்‌ 

மெலிவுகஇரங்கு விளம்பியதின்பாம்‌. 
குறைரேர்தல்‌ 
செய்யுள்‌ : ஓங்கும்‌. 
கொளு : திருமேனி தெரிதலாமெனல்‌. 
குறைகயந்தமை கூறல்‌ [குறைநேர்க்தமை கூறல்‌] 
செய்யுள்‌ : ஏனற்பசுங்‌. 
கொளு: உயிர்க்குக்‌ கருணையுண்மை யுரைந்தது. 
மயில்மிசை வைத்தல்‌ [வரவுணர்க்துரைத்தல்‌| 
செய்யுள்‌ : முன்னும்‌. 
கொளு : பசு சிவத்துக்கு அருளுயிர்த்திறமெடுத்துரைத்தல்‌. 
தாய்‌ துயிலறிதல்‌ 
செய்யுள்‌ : கூடார்‌. 
கொளு: பரைக்கும்‌ ப்ரங்காம்‌ பண்பருள்‌ கண்டது. 
தலைவி துயிலேழுப்பல்‌ [துயிலெடுத்துச்‌ சேறல்‌] 
செய்யுள்‌ : விண்ணுக்கு. 
கொளு: உயிர்ப்பக்குவங்கண்‌ டுவந்தறிவுரைத்தது. 
இடத்‌ தய்த்துக்ங்கல்‌ 
செய்யுள்‌ : நந்த. 
கொளு: சிவத்துச்சேர்த்தருள்‌ சென்றுநின்றது. 


180 திருவாசக வியாக்கியானம்‌ 


164, இடங்கண்டூரைத்தல்‌ [தளர்வகன்றரைத்தல்‌] 

செய்யுள்‌ : காமரை. 

கொளு: உயிர்சிவங்கண்டன்‌ புறவுவந்தது. 
165. மருங்கணைதல்‌ ' 

செய்யுள்‌ : அகிலன்‌. 

கொளு: இன்பக்கனங்கண்‌ டின்பனுபவித்தநு. 
166. மூகங்கண்டூ மகிழ்தல்‌ 

செய்யுள்‌ : அழுந்தேன்‌. 

கொளு: திருமேனிகண்டின்பதுவாய்த்‌ தேறியறு. 
167. பள்ளியிடத்துய்த்தல்‌ 

செய்யுள்‌ : சுரும்புறு. 

கொளு: அடியரிடத்தன்பா யமர்தலுயிர்கண்டது. 
168. வரைவு விலக்கல்‌ 

செய்யுள்‌ : நந்பகற்‌. 


கொளு : அருளுயிர்ம்குச்‌ சிவத்‌ தருமை கூறியது. 


169. ஆற்றாதுரைத்தல்‌ 


செய்யுள்‌ . பைவாய்‌, 


கொளு : இன்பமன்றியென்னுயிர்‌ தரித்துகில்லா 


கென்றருட்குயிருரைதீதல்‌. 
170. இரக்கங்கூறல்‌ [கூறி வரைவுகடாதல்‌] 
செய்யுள்‌ : பைவாய்‌. 
கொளு: கருணையேயின்‌ பக்‌ கனமெனவுரைத்தது. 
171. நிலவு வேளிப்பட வருந்தல்‌ 
செய்யள்‌ : நாகந்தொழ. 


கொளு: உயிர்க்கு மாயையு மொளியென்‌ றிரங்கியநு. 


172. அல்லகுறியறிவித்தல்‌ 
செய்யுள்‌ : மின்னங்‌. 


கொளு: உன்பரிவுக்கின்புக்‌ குருதென்றருளுயிர்க்க றி 


வித்தல்‌. 


1. விண்டலை என்று எட்டில்‌ காணப்படுகிறது, 


173. 


104. 


140. 


177. 


178. 


119. 


180. 


இன்பக்குறி 181 

கடலிடை வைத்துத்துயரறிவித்தல்‌ 

செய்யுள்‌ : சோத்துன்‌. 

கொளு : அருளுயிர்மோகங்‌ கடலோடியம்பியது. 

காமமிக்ககழிபடர்கிளவி 

செய்யுள்‌ : மாதுற்ற. 

கொளு: உயிர்மோகங்கண்டரு ரவகையோடியம்பியது. 

காப்புச்சிறைமிக்க கையறுகிளவி 

செய்யுள்‌ : இன்னற. 

கொளு: உயிர்ச்சிவ போகமுற்றின்பமரும்தம்‌ சருவித்‌ 
தடைக்‌ கருள.ழஙகல்‌. 

ஆறுபார்த்துற்ற அச்சக்கிளவி 

செய்யுள்‌ : தாருறு. 

கொளு : இன்பத்தின்‌ வழியேகலரிதென்றது. 

தன்னுட்கையாறேய்திடூகிள வி 

செய்யுள்‌ : விண்ட்லை. 

கொளு : சிவத்தின்கருணைத்‌ திறம்‌ பரிவானது. 

நிலைகண்டூரைத்தல்‌ 

செய்யுள்‌ : பற்றொன்‌. 

கொளு: அருளையுயிர்க்குப்‌ பரிவாயுரைத்தது. 

இரவுறு துயரங்கடலோடு சேர்த்தல்‌ 

செய்யுள்‌ : பூங்கணை. 

கொளு: உயிரின்பம்‌ பெறவரும்‌ காலத்திற்‌ சிவங 
கருணையாய்க்‌ கனிந்து விந்துச்‌ சத்தி 
யைச்‌ சோத்தியுரைத தல்‌. 

அலாறிவுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : அலராயிரம்‌. 

கொளு: அருளூயிர்க்கின்பம்‌ பெறவுறுத்தியது. 


மற்றும்‌. 


15. ஒருவழித்தணத்தல்‌ 


ஒருவழித்தணத்த்லாவது, சிவனது கருணையருடெரி 


வித்தல்‌. 


181. 


192. 


183. 


184. 


185. 


186. 


181. 


அகன்றணைவுகூறல்‌ 

செய்யுள்‌ : புகழும்‌. 

கொளு: பிரியிற்‌ பழியும்‌ பொருந்திற்‌ புகழுமா 
மென்‌ றருளுரைத்தல்‌. 

கடலோடூ வரவுகேட்டல்‌ 

செய்யுள்‌ : ஆரம்‌. 

கொளு: இன்பசிவமுயிர்வரவு விக்துவாரங்கேட 
லைக்‌ கேட்டல்‌. 

கடலோடு புலத்தல்‌ 

செய்யுள்‌ : பாணிகர்‌. 

கொளு: பின்னுமுயிராய்‌ மன்னியுரைத்தது. 

அன்னமோடாய்தல்‌ 

செய்யுள்‌ : பகன்றாமரை. 

கொளு: இன்பேயுயிரன்‌ பாராய்தல்‌. 

தேர்வழிநோக்கிக்‌ கடலோடுகூறல்‌ 

செயயுள்‌ : உள்ளும்‌. 

கொளு: இன்புருச்‌ சிவமே யன்பாமுயிராவர்‌ 

முன்‌ புமல்வழியை மூடாதென்‌ றது. 

கூடலிழைத்தல்‌ 

செய்யுள்‌ : ஆழிதிருத்தும்‌. 

கொளு: இன்பசக்தியுயிர்‌ சிவமாயுறுமோ வென்‌ 
னுங்‌ குறி பார்த்தல்‌. 

சுடரோடூ புலம்பல்‌ 

செய்யுள்‌ : கார்த்தரங்கம்‌. 

கொளு : இன்பேயுயிரா யிடருற்றியம்பியது. 


188. 


189. 


190. 


191. 


192. 


193. 


ஒருவழித தண த்தல்‌ 183 

போழு துகண்டு மயங்கல்‌ 

செய்யுள்‌ : பகலோன்‌. 

கொளு: கருவிகழிக்த பருவம்நோக்கி யின்பேயுயிரு£ 
கன்பாயழுங்கல்‌. 

பறவையோடூ வருந்தல்‌ 

செய்யுள்‌ : பொன்னும்‌. 

கொளு: இன்பருணோக்க மெங்குமாய்க்கண்டது. 

பங்கயத்தோடு பரிவுற்றுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : கருங்கழி. 

கொளு: இன்புற்றிட்நோக்கி யன்‌ புற்றிரங்கியது. 

அன்னமோடாய்தல்‌ 

செய்யுள்‌ : மூவறழீஇய. 

கொளு: இன்பமுயிர்க்கா யெடுத்தியம்பியது. 

வரவுணர்ந்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : நில்லா. 

கொளு: அருளேசென்‌ றரற்கியம்பியது. 

வருத்தமிகு திகூறல்‌ 

செய்யுள்‌ : வளரும்‌. 

கொளு : இன்பசத்தி பொங்கலை யுயிரக்கெடுத 
துரைத்தல்‌. 


தேற்றும்‌. 


'[0. உடன்போக்கு 
[அருளுயிர்க்கருமையறியவுரைத்தலும்‌ ஆன ந்தத 
திடையமுத்துவித்த லும்‌]. 
(அதாவது) ஆனந்தத்திடை அழுத்துவித்தது. 


194. பருவங்கூறல்‌ 

செய்யுள்‌ : ஏரகம்‌. 

கொளு : சிவம்பெறும்பத மிதுவெனவுரைத்தது. 
195. மகட்பேச்சுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மணியக்‌. 

கொளு: விரைவிலின்பம்‌ பெறுவாயேன்றது. 
196. போன்னணியுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : பாப்பணி. 

கொளு: அன்புடையோர்க்கே யின்பாமென்றது. 
197. அருவிலையுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : எலும்பாலணி. 

கொளு: இன்பளவிலாகால்‌, அ௮ன்பமையாதால்‌, 

முன்‌ புறவருளுயிர்‌ தன்பாலுரைத்தல்‌, 

198. *அருமைகேடழிதல்‌ 

செய்யுள்‌ : விசும்புற்ற. 

கொளு: உயிரின்பம்‌ எமக்கு வருமோவென அன்பும்‌ 

மழித்து. 

199. தளர்வறிக்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மைதயங்கும்‌. 

கொளு: உன்னுடன்‌ சிவமுறுமென அருள்‌ உயிர்க்கு 
இன்பசக்தி இயல்பெடுத்துரைந்தல்‌. 


ப. லய கைதை படட டல்லாக, ணன்‌ த டை ல்‌ 


1. எட்டில்‌ ‘உடனபேரக்கு ? என்ற தலைப்பு இலலை, “ ஆனர்தத 
இடை அழுத்திவித்து ” என்று மட்டும்‌ உள்ளது. 


2, ஏட்டில்‌ (ருமை கொடழிதல்‌ என்று கரணப்படுிறது. 


200. 


201. 


202 


203. 


204. 


205. 


206. 


201. 


உடன்போக்கு 185 


குறிப்புரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மாவை. 

கொளு: இன்ப சத்தியியல்பாங்‌ குறிகண்டன்பர 
மருளேயகல்வே மென்‌ றல்‌. 

அருமையுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மெல்லியல்‌. 

கொளு: சிவனின்‌ இன்பருமை பெருமை உயிரின்‌ 
வளமை உயிர்‌ அருளுக்குரை த்தல்‌. 


ஆ தரங்கூறல்‌ 

செய்யுள்‌ : பிணையும்‌. 

கொளு: அன்பு இரக்க மகிழ்க்திரங்கும்‌ இன்‌ 
பென்பது. 

இறக்துபாடூரைத்தல்‌ 

செய்யுள்‌ : இங்கயல்‌. 

கொளு : இன்புக்கிடம்‌ உயிரென்றருளுரைத்தல்‌. 


கற்புகலனுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : தாயிற்‌ சிறந்தன்று. 

கொளு: அருள்சிவத்திடைச்‌ சென்றாதரங்‌ கூறியது. 

துணிந்தமைகூறல்‌ 

செய்யுள்‌ : குறப்பாவை. 

கொளு : இன் புக்குயிர்ச்செய லெடுத்தருளுரை த்தல்‌. 

துணிவோடு வினாவல்‌ 

செய்யுள்‌ : நிழற்றலை. 

கொளு: உயிர்வருங்காரணமேதென வழிகினைந்‌ 
தருளே யி்‌, தாராய்க்தறிகலாகும்‌. 

போக்கறிவித்தல்‌ 

செய்யுள்‌ : காயமும்‌. 

கொளு: உயிருடன்படல்‌ அருளின்புக்கெம்பல்‌. 


186 


208. 


209. 


210. 


211. 


212. 


213. 


214. 


215. 


திருவாசக வியாக்கியானம்‌ 


நாணிழக்து வருந்தல்‌ 

செய்யுள்‌ : மற்பாய்‌. 

கொளு: இன்பேயுயிருடன்‌ ஏகாந்தமேகத்‌ அணிந்‌ 
த்து. 

துணிவேடூத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : கம்பம்‌. 

கொளு: இன்பத்துணிவுயிர்க்கருளியம்பியது. 

குறியிடங்கூறல்‌ 

செய்யுள்‌ : முன்னேன்‌. 

கொளு: யான்கொடுவரும்வழி நீவருகென்றநு. 

அடி யோடூவழிரநினைந்தவளைம்வாடல்‌ 

செய்யுள்‌ : பனிச்சந்திரன்‌. 

கொளு: என்னெரிக்கின்‌ பின்‌ இணையடிவருக்து 

[மென்‌ 
அன்னியுளந்களர்ட நரைத்தல்‌. 

கோண்டு சேறல்‌ [கொண்டு சென்றுய்ததல்‌] 

செய்யுள்‌ : வைவந்த. 

கொளு: கேவலாதீதத்துயிர்க்கு அருள்சிவத்தைத்‌ 
கரிசிப்பித்தது. 

ஓம்படூத்தல்‌ [ஓம்படுத்துரைதீதல்‌] 

செய்யுள்‌ : பறந்திருந்‌. 

கொளு: சிவத்திடை நெஞ்சந்‌ திறம்பாதென்‌ நருளுயிர்க்‌ 
குரைத்தல்‌. 

வழிப்படுத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : ஈண்டொல்‌. 

கொளு : இன்பைவிடா தினிதுகொடே 

கென்றயிரக கருளுரைத்தல்‌. 

மெல்லக்கோண்டேகல்‌ 

செய்யுள்‌ : பேணத்திருத்திய. 

கொளு: இன்பைப்பிரியா தினிதுயிரியம்பியது. 


210. 


211. 


216. 


219. 


220. 


241. 


222. 


82௮. 


உடன்போக்கு 187 


அடலேடுத்தரைத்தல்‌ 

செய்யுள்‌ : கொடித்தேர்‌. 

கொளு: முன்னுறுகருவிகள்‌ முன்‌ றிடிற்கெடுப்ப 

[னென்‌ 
அன்னருமின்புக்‌ குயிரவலியுரை தீதல்‌. 

அயர்வகற்றல்‌ 

செய்யுள்‌ : முன்னேன்‌. 

கொளு: இட்ர்க்குத்துணை யின பன்‌ அயரியம்பியது. 

நெறிவிலக்கல்‌ [நெறிவிலக்கிக்கூறல்‌] 

செய்யுள்‌ : விடலையுற்றார்‌. 

கொளு: இன்பம்பெற்றோரினி மாயைவழிச 
செல்லாதிருதீதி யென்றுரைக்தல்‌, 

கண்டவர்‌ மகிழ்தல்‌ 

செய்யுள்‌ : அன்பணை. 

கொளு: உயிர்ச்சிவங்கலந்த உண்மையை யின்புபெற்‌ 
ரூர்‌ கண்டுபெரு மகிழ்வுற்றது. 

வழிவினையாடல்‌ 

செய்யுள்‌ : கண்கட்ம்மாற்‌, 

கொளு: இன்பிற்கலந்துயி ரன்பளாவியது. 

நகரணிமைகூறல்‌ 

செய்யுள்‌ : மின்‌ றங்கிடை. 

கொளு: சிவமுயிர்சேரு மிடமிதுவென்று தெளிக 
தவருரைத்தது. 

நகர்காட்டல்‌ 

செய்யுள்‌ : மின்போல்‌. 

கொளு: அன்பாலடுத்த தென்றியம்பியது. 

பதிபரிசுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : செய்ருன்று. 

கொளு: இன்பாமிடமிவை வேண்டுயிரியம்பியது. 


188 


224. 


295. 


226. 


201. 


228. 


229. 


240. 


291. 


202. 


திருவாசக வியாக்யொனம்‌ 


சேவிலிதேடல்‌ 

செய்யுள்‌ : மயிலென. 

கொளு: திரோதையைக்கடந்த செய்கையுரைத்தது. 
அறத்தோடு நீற்றல்‌ 

செய்யுள்‌ : ஆளரிக்கும்‌. 

கொளு: அருளேதிரோழை யாந்திறமுரைத்தது. 
கற்புக்கிரங்கல்‌ [கற்புகிலைக்கிரங்கல்‌ ] 

செய்யுள்‌ : வடுத்தான்‌. 

கொளு: திரோதையுமிரங்கிந்‌ திரும்பியுரைத்தது. 
கவன்றுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : முறுவலக்‌. 

கொளு: இன்பின்செயலை யெண்ணித்திரோதை 

யன்பாயழுங்கி யறைக்கதாகும்‌ 

அடி.நினைக்‌ திரங்கல்‌ 

செய்யுள்‌ : தாமேதமக்‌. 

கொளு: சிவனதுகருணையைத்‌ நிரோதைவியந்தது. 
ஈற்றாய்க்குரைத்‌ தல்‌ 

செய்யுள்‌ : தழுவின. 

கொளு: திரோதை பரைக்கின்பின்‌ செய்கையுரைத்தது. 
நற்றாய்வருந்தல்‌ 

செய்யுள்‌ : யாழியன்‌. 

கொளு: திரோதையுரைக்கப்‌ பரைபிரிந்திரங்கல்‌. 
கிள்ளைமோழிக்கிரங்கல்‌ 

செய்யுள்‌ : கொன்னுனை. 

கொளு: பரையின்பத்தின்‌ பண்புக்கிரங்கியது. 
சுடரோடிரத்தல்‌ 

செய்யுள்‌ : பெற்றேறெடுங்‌. 

கொளு: பரைதிருமேனிப்‌ பண்புக்கிரங்கியது. 


200. 


294. 


200. 


206. 


2௨. 


2906. 


299. 


240. 


241. 


உடன்போக்கு 1890 


பருவநினைந்துகவறல்‌ 
செய்யுள்‌ : வைம்மலர்‌. 
கொளு: இன்பமுயிரன்‌ பென்கொளவென்றது. 
காடத்‌ துணிதல்‌ 
செய்யுள்‌ : வேயின. 
கொளு: திரோதைபரைக்குதி கேடு வனின்பை 
யென்‌ றல்‌. 
கோடிக்குறிபார்த்‌ தல்‌ 
செய்யுள்‌ : பணங்க. 
கொளு: பரையே சிவனாயிர்ப்‌ பண்புக்குறி பார்த்தல்‌. 
சோதிடங்கேட்டல்‌ 
செய்யுள்‌ : முன்னுங்‌. 
கொளு: நிரோநை யுயிரின்புக்குஞ்‌ சேர்ந்து 
[வருமோவென 
மூதறிவோரை மொழிமினென்றது. 
சுவடுகண்டறிதல்‌ 
செய்யுள்‌ : தெள்வன்‌. 
கொளு: இரோதை சிவத்திற்‌ சின்னததுக்கியம்‌பி 
பது, 
சுவடூகண்டி ரங்கல்‌ 
செய்யுள்‌ : பாலொத்த. 
கொளு: இரோதைரசிவமசென்ற சின்னங்கண்ட 
[பின்‌ னவன்வழி 
வருத்துமென்‌ றழுங்கியுரைத்தல்‌. 
வேட்டமாதரைக்கேட்டல்‌ 
செய்யுள்‌ : பேதைப்பருவம்‌. 
கொளு: திரோதை சிவததின்‌ செய்கையுரைத தது. 
பறவோடூ புலத்தல்‌ 
செய்யுள்‌ : புயலன்றலர்‌. 
கொளு: திரோதைசிவத்தின்‌ செய்கையுரைத்தது. 
குரவோடு வருந்தல்‌ 
செய்யுள்‌ : பாயும்விடை. 
கொளு: திரோதையெங்குஞ்‌ சிவமாய்விஓயது. 


190 


242. 


243. 


244. 


245. 


246. 


241. 


248. 


249. 


திருவாசக வியாக்கியானம்‌ 


விரதியரை வினாவல்‌ 

செய்யுள்‌ : சுத்திய. 

கொளு: திரோதை உயிரின்புசெல்ல யோடுயரை 
வினாதல்‌. 

வேத்யரை வினாவல்‌ 

செய்யுள்‌ : வெதிரேய்‌. 

கொளு ்‌ இனபடைந்கோ ரெதிர்சென்ற திரோதை 
யன்‌ புயிர்‌ சிவத்திலடை கலை வினாகல்‌. 

புணர்்துடன்‌ வருவோரைப்‌ போருந்தி வினாதல்‌ 

செய்யுள்‌ : மீண்டார்‌. 

இளவி: திரோதையடைந்த சிவத்தைக்காட்டியது. 

வியந்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : பூங்கயி. 

கொளு: திரோதையின்புயிரின்‌ செயல்‌ விரிததுரைத்‌ 

தது. 

இயைபேடுத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மின்றொத்திடு. 

கொளு : உயிர்‌ சிவங்கலந்த வுண்மையைக்கண்டே 
திரோதையின்புரு சிவன்‌ மேனியா 
மென்றது. 

மீளவுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மீள்வது. 

கொளு: உயிர்‌ சிவமறைக்கவொருமை செப்பியது, 

உலகியல்புரைத்தல்‌ 

செய்யுள்‌ : சுரும்பிவர்‌. 

கொளு: அன்புடையுயிர்களின்படையுமென்‌ ற து. 

அழுங்குதாய்க்குரைத்தல்‌ 

செய்யுள்‌ : ஆண்டிலெடுத்த. 

கொளு: திரோதை பரைக்குச்‌ செப்பியதாகும்‌. 


முற்றும்‌. 


டல க்கை க்‌ 


17. வரைவு முடுக்கம்‌ 
[சிவனது கருணை கெரியவுரைத்தவ்‌ வின்பம்பெற 
வருளெடுத்தியம்பிய அ]. 
200. வருத்தமிகுதிகூறி வரைவுகடாதல்‌ 
செய்யுள்‌ : எழுங்குலை. 
கொளு: சிவனது கருணைத்திறம்‌ அறிவித்து 
அருள்‌ உயிர்‌ வரவுரைத்த உண்மை 
யாகும்‌. 
251. பேரும்பான்மைகூறி மறத்தல்‌ 
செய்யுள்‌ : பரம்பயன்‌. 
கொளு: அருளுடன்‌ உயிர்‌ சிவம்‌ அருடெங்‌ 
கேட்டல்‌. 


252. உள்ளதுகூறிவரவு விலக்கல்‌ [உள்ளதுகூறி வரைவு 


கடாதல்‌] 
செய்யுள்‌ : சிறார்‌. 
கொளு: உயிர்க்கருள்‌ இன்புக்கிட மிதென்‌ அரைத்‌ 


தல்‌, 
253. எதங்கூறிவரவு விலக்கல்‌ 
செய்யுள்‌ : கடந்தொறும்‌. 
கொளு: சுத்த கேவலத்துயிர்‌ பற்றுவமின்‌ பெனில்‌ 
அ ததகையிடரையருள வித்தல்‌. 
294, பகல்வரவு விலக்கல்‌ [பழவரவுரைதீதுப்‌ பகல்வரவு 
விலக்கல்‌] 
செய்யுள்‌ : களிறுற்ற. 
கொளு: முத்திச்சசலமுழுதுபழியாமெனப்‌ பற்ற 
வுயிர்க்குப்‌ பகர்க்கருளாகும்‌. 
290. வரைவு தோன்றதலைவனையிரந்தது [தொழுதிரந்து கூறல்‌] 
செய்யுள்‌ : கழிகட்ட்‌. 
கொளு: இன்புக்கருண்மலத்தேகோ தினியென 
உயிர்க்கரங்கி அருளுரைத்தலாகும்‌. 


192 


2௦0. 


201. 


208. 


29. 


260. 


201. 


262. 


208: 


திருவாசக வியாக்யொனம்‌ 


தாயறிவுகூறல்‌ 
செய்யுள்‌ : விண்ணுஷஞ்‌, 
கொளு: பரையின்‌ பண்பை உயிர்க்கறிவிக்க இன்‌ 
புடன்‌ தானே இசைததலாகும்‌. 
மந்திமேல்வைத்து வரைவுகடாதல்‌ 
செய்யுள்‌ : வான்றோய்‌. 
கொளு: பெற்றோர்‌ பேறுகண்டுற்றவன்‌ சிலையை 
பரையுயிர றியப்‌ பக்ர்க்தகருளே. 
காவன்மேல்வைத்றுக்‌ கண்துமிலாமை [கூறல்‌] 
செய்யுள்‌ : நறைக்கண்‌. 
கொளு: உயிர்க்கின்பிடை யூறெடுத்கருளஞுரை த்தல்‌. 
பகலுடன்பட்டாள்‌ போன்றரிவுவரவிலக்கல்‌ 
செய்யுள்‌ : கலராயினர்‌. 
கொளு: சகலழுட்கொளற்போற்‌ கேவலமொஜிகன்‌ 
மத. 
இரவுடன்பட்டாள்போன்று பகல்வரவு விலக்கல்‌ 
செய்யுள்‌ : இறவரை. 
கொளு: கேவல சகலம்‌ போலென்‌ றது. 
இரவும்பகலும்‌ வரவுவிலக்கல்‌ 
செய்யுள்‌ : சுழியா. 
கொளு: கேவலசகலமுங்கட்டா ப தன்‌ றருளுயிர்க்‌ 
குறைத்தல்‌. 
காலங்கூறி வாவுவிலக்கல்‌ 
செய்யுள்‌ : மையார்‌. 
கொளு: பக்குவகாலமும்‌ பரிவிடமிதுவென 
மிக்கருளுயிர்க்குவிளம்பியது தாமே. 
கூறுவிக்குற்றல்‌ 
செய்யுள்‌ : தேமாம்பொழில்‌. 
கொளு : அருளுயிரின்‌ ஜிபறிஈ்காவகன்‌ றிப்‌ 
பிறிதியாதெனப்பெருமையுரைத்த து. 


வரைபொருட்பிரிதல்‌ 199 
204, சேலவு நினைந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : வல்சியின்‌. 
கொளு: சிவமுயிர்க்கன்பையறிவிக்க வருளுடன்‌ 
பரிவுயிர்ப்பண்பு பகாதலாகும்‌. 
265. பொலிவழிவுரைத்து வரைவுகடாதல்‌ 
செய்யுள்‌ : வாரிக்களிற்‌, 
கொளு: இன்பின்‌ கருணையின்‌ அங்கண்டில்யோ வென்‌ 
அமிர்க்கருளுரைத்த து. 
முறம்‌. 


18. வரைபொருட்பிரிதல்‌ 
வரைபொருட்பிரிதலென்பது, கருண [யருடிரோதை பரை 
யின்‌ புணர்தல்‌]. 
266. முலைவிலை கூறல்‌ 
செய்யுள்‌ : குறைவிற்கும்‌. 
கொளு: அன்புயிர்‌ அடிமைக்கார்தலால்‌ இன்புக்‌ 
குக்‌ கைம்மாறில்லை யென்றது. 
267. வருவதுகூறி வரைவுடன்படுத்தல்‌ 
செய்யுள்‌ : வடுத்தன. 
கொளு: அடியார்க்கலரர மலமதைவிடுத்து 
முடியாவின்‌ பின்‌ உருஞூாியென்‌ றல்‌. 
268. வரைபோருட்‌ பிரிவையுரையேனக்கூறல்‌ 
செய்யுள்‌ : குன்றங்‌. 
கொளு: அன்பாமாசைகொண்‌ டின்பெய்துவ 


[னெனவுமி 
ரின்‌ புக்குரை யெனலருளை. 


200, நீயே கூறேன்றல்‌ 
செய்யுள்‌ : கேழே. 
கொளு: இன்புக்கன்பை மனம்‌ பெறச்செய்துநீ 
பின்பகலென்று பொருளுரைத்த து. 
திரு—13 


194 


210. 


271. 


212. 


213. 


2/4. 


210. 


210. 


277. 


திருவாசக வியாக்க்யொனம்‌ 


சோல்லாதேகல்‌ 

செய்யுள்‌ : வருட்டிற்‌. 

கொளு: உயிர்ப்பரிவின்புக்‌ கொவ்வாகென்‌ றக றல்‌ 

பிரிந்தமை கூறல்‌ 

செய்யுள்‌ : நல்லாய்‌. 

கொளு: அருளுயிர்ப்பரிவின்புக்‌ கறியவுரைத்தல்‌. 

நெஞ்சோடு கூறல்‌ 

செய்யுள்‌ : அருந்தும்‌. 

கொளு: அன்புயிரகன்றதற்‌ இன்‌ புருவிரங்கியது. 

நெஞ்சோடு வருந்தல்‌ 

செய்யுள்‌ : ஏர்ப்பின்னை. 

கொளு: உயிர்ப்பரிவின்புக்‌ குற்றிரங்யெது. 

வருத்தங்‌ கண்டூரைத்தல்‌ 

செய்யுள்‌ : கானமர்‌. 

கொளு: இன்பின்கருணைக்‌ இரங்கியருளே 
அனபுயிரகலா தருளுமென்றது. 

வழியோழுகி வற்புறுத்தல்‌ 

செய்யுள்‌ : மதுமலர்‌. 

கொளு: நின்ன அுகருணேகண்‌ டுன்ன டியாரெலா 
மன்னுறுமென்‌ றருள்வருக்தியுரை த்தல்‌. 

வன்புறை யேதிர்ந்திரங்கல்‌ [வன்புறையெதிரழிந்திரங்‌ 

கல்‌] 

செய்யுள்‌ : வந்தாய்‌. 

கொளு: இன்பேயுயிரின்‌ பண்புரைத்திரங்கல்‌. 

வாய்மைகூறி வருத்தந் தணித்தல்‌ 

செய்யுள்‌ : மொய்யென்‌. 

கொளு: உயிர்ப்பரிவெடுத்தரு ளேயெடுத்தரற்குரைத்த து . 


218. 


279. 


260. 


261 


282. 


569. 


284. 


வரைபொருட்பிரிதல்‌ 195 

தேறாது புலம்பல்‌ 

செய்யுள்‌ : மன்செய்த. 

கொளு: அருளியம்பியுமரஓற்றுாது கருணைமிக்கெழுந்தரு 
ளுடன்‌ விளம்பியதாகும்‌. 

காலமறைத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : கருந்தினை. 

கொளு: இன்பின்‌ பிரிவு கண்டன்பாங்கால 
மிதென்றெனவருளே யறைதலாகும்‌. 

தூது வரவுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : வென்றவர்‌. 

கொளு: உயிர்க்கருணயுண்டாதலை யருள்சண்‌ 
டுரைத்தல்‌. 

தூது கண்டழுங்கல்‌ 

செய்யுள்‌ : வருவன. 

கொளு: முன்புறுகரணங்கண்டின்‌ புகின்‌ றிரங்கல்‌. 

மேலிவுகண்டூ சேவிலிகூறல்‌ 

செய்யுள்‌ : வேயின. 

கொளு: சிவத்தினுயிர்சேர்‌திறச்‌ திரோதைசண்‌ 
டுரைதீதல்‌. 

கட்டு வைப்பித்தல்‌ 

செய்யுள்‌ : சுணங்குற்ற. 

கொளு: சிவத்திலின்பஞ்‌ சேர்‌ திறங்கண்டு 

திரோதையருளுடன்‌ றெரியவினாதல்‌. 
கலக்கமுற்று நிற்றல்‌ 
செய்யுள்‌ : மாட்டியன்‌. 


- கொளு: சிவத்துயிர்சேர்ந்த திறமுலகறித 


லருள்கண்டிதுவழி யாமோவென்‌ றது. 


260. 


261. 


288. 


289. 


290. 


291. 


292. 


293. 


திருவாசக -வியரக்க்யொனம்‌ 


கட்டூவித்தி கூறல்‌ 
செய்யுள்‌ : குயிலிதன்‌. 
கொளு: சிவனின்புயிருற்ற திவ்விய திரோதை குறி 
பார்தீதுணாந்து கூறியதாகும்‌. 
வேலனை யழைத்தல்‌ 
செய்யுள்‌ : வேலன்‌. 
கொளு: திரோதை சிவனின்பின்‌ செயல்‌ வெளிப்படுத்தல்‌. 
இன்னலேய்தல்‌ 
செய்யுள்‌ : அயர்ந்தும்‌. 
கொளு: இன்பே தனி நின்‌ றிரங்கியுரைதீதல்‌. 
வேறி விலக்கு [விக்க] நீனைத்தல்‌ 
செய்யுள்‌ : சென்றார்‌. 
கொளு: இன்பேயருளுட னியம்ப நினைத்தது. 
ஐயந்தர அறத்தொடு நிற்றலையுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : யாயுந்‌. 
கொளு: இன்பமருளுயிர்‌ ௮ன்பெடுத துரைத்த து. 
அறத்தோடு நிற்றல்‌ 
செய்யுள்‌ : வண்ட்லுற்‌. 
கொளு: அருட்குச்சிவமே யெடுத்தறிவித்தல்‌. 
ஐயந்தீரக்‌ கூறல்‌ 
செய்யுள்‌ : குடிக்கலர்‌. 
கொளு: அருளேசிவத்தோ டதிசயித அரைத்தல்‌. 
வேறி விலக்கல்‌ 
செய்யுள்‌ : விதியுடை. 
கொளு: இன்புயிரெய்து மன்பருள்‌ கண்டு 
டிறிதிலையென்றே யறிவறிவித்தல்‌. 
தோழி அறத்தோடு நிற்றல்‌ [செவிலிக்குத்‌ தோழியறத்‌ 
தொடு நிற்றல்‌] 
செய்யுள்‌ ; மனக்களி. 
கொளு: திரோதைக்கருளே சிவத்தியலியம்பல்‌ 


294. 


295. 


296. 


291. 


298. 


மணச்சிறப்புரைத்தல்‌ 197 
நற்றாய்க்குச்சேவிலி அறத்தோடு நிற்றல்‌ 
செய்யுள்‌ : இளையாள்‌. 
கொளு: பரைக்குத்திரோதை பண்பெடுத்தியம்பல்‌. 
தேர்வரவு கூறல்‌ 
செய்யுள்‌ : கள்ளின. 
கொளு: அருளுயிர்வரல்சிவற்‌ கடுத்தியம்பியது. 
மணமுரசு கேட்டு மகிழ்தல்‌ [மகிழ்ந்துரைதீதல்‌] 
செய்யுள்‌ : பூரண. 
கொளு : சிவமணமுயிர்பெற லருள்கண்டு மகிழ்ந்தது. 
ஐயுற்றுக்கலங்கல்‌ 
செய்யுள்‌ : அடற்களி, 
கொளு: இன்னுமுயிர்க்கிடையூ றுண்டோவெனல்‌. 
நிதிவரவு கூறாரிற்றல்‌ 
செய்யுள்‌ : என்கடைக்‌. 
கொளு: அன்பறிவோடுயிரணைக்கதென்று 
இன்புக்கருளேயெடுத்தியம்பிய து. 
முலம்‌. 


19. மணச்சிறப்புரைத்தல்‌ 


மணச்சிறப்புரைத்தலாவது, உயிர்‌ சிவமணம்‌ பெற்றுண்மை 


யாகல்‌. 


299. 


900. 


மணமுரசு கூறல்‌ 

செய்யுள்‌ : பிரசந்‌, 

கொளு: மலவலிகெடுத்துச்‌ சததினிபாதம்‌ பெற்ற 
உயிர்‌ காதஓசை வந்ததென்று ௮ 
ளின் புக்கு அறிவித்தல்‌. 

மகிழ்ந்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : இருந்துதி. 

கொளு: அருளேசிவமுயிர்‌ மணமியற்றல்‌. 


199 


௦01. 


௦0. 


௦04. 


௦04. 


௦0. 


306. 


907. 


திருவாசக வியாக்கியானம்‌ 


வழிபாடூ கூறல்‌ 

செய்யுள்‌ : சீரியலாவி. 

கொளு: உயிர்சிவவின்பமு ௮மத்துவிதத தை 
யருளே திரோதைக்க நியவுரைத்தல்‌. 

வாழ்க்கை நலங்கூறல்‌ 

செய்யுள்‌ : தொண்டின. 

கொளு: இன்புயிர்‌ சேர்ந்த வியல்பையெடுத்துத 
திரோதை பரைக்குச்‌ செப்பியதாகும்‌. 

காதல்‌ கட்டுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : பொட்டணி. 

கொளு: இன்புக்குயிர சேரன்‌ பாம்பணியை திரோதை 
பரைக்குக்‌ செப்பியதாகும்‌. 

கற்பறிவித்‌ தல்‌ 

செய்யுள்‌ : தெய்வம்‌. 

கொளு: இன்புயிர்ப்பரிசினியல்பைத்‌ திரோதை பண்‌ 
பாம்‌ பரைக்குப்‌ பகர்தலாகும. 

கற்புப்‌ பயப்புரைத்தல்‌ 

செய்யுள்‌ : சிற்பம்‌. 

கொளு: இன்பின்‌ வசமாமன்புயிரன்பு முன்பாம்‌ 
பரைக்கு முன்னருளுரைததது. 


மருவுதலுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மன்னவன்‌. 

கொளு: உயிரின்பொன்றாய்‌ மருவுகலுரைத்தது. 

கலவியின்‌ பங்‌ கூறல்‌ 

செய்யுள்‌ : ஆனந்த. 

கொளு: உயிர்சிவமருவி யொன்‌ றிரண்டொளிரச்‌ 
செயிர்தரின்பத்‌ திறமருளுரைத்தல்‌. 

முற்றும்‌. 


20. கல்வியிற்பிரிதல்‌ [ஒதற்பிரிவு] 


கல்வியிற்பிரிதலாவது, பூரண இன்பததிறம்‌ பாராட்டல்‌. 
அவையாவன :-- 
308. கல்விகலங்‌ கூறல்‌ 
செய்யுள்‌ : சீரள. 
கொளு: உயிரனுபோக நூற்பாராட்டை மருவின 
தென்றருனை மன்னின்புறு சிவத்துக்‌ 
குரைத்தது. 
309. பிரிவு நினைந்திருத்தல்‌ [பிரிவுகினைவுரைத்தல்‌] 
செய்யுள்‌ : வீதலுற்‌, 
கொளு: அனுபவவிலக்கணமறிய வுயிரகன்‌ றதென்று 
இன்புக்கருளேயிசைத்த தாகும்‌. 
310. கலக்கங்‌ கண்டுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : கற்பாமதில்‌. 
கொளு: அனுபவநாலுக்கன்பாமுயிரெனப்‌ 
பின்னுமருளின்‌ பிற்பேசியதா கும்‌. 
211, வாய்மோழிகூறித்‌ தலைமகள்‌ வருந்தல்‌ 
செய்யுள்‌ : பிரியாமை. 
கொளு: பிரியாதின்பாமுயிரே பிரியிற்‌ 
றரியாதென்‌ றின்பம்‌ தானே யுரைத்கல்‌. 


முற்றும்‌. 


21. காவற்பிரிவு 
காவற்பிரிவாவது, இன்பத்திறத்தை எங்குங்‌ காண்டல்‌ ; 
அவையாவன :-- 
912, பிரிவறிவித்தல்‌ 
செய்யுள்‌ : மூப்பாள்‌. 
கொளு: உயிருலகயொவுமுற்றின்பாமென 
வருளேயின்‌புக்கறியவுரை த்தல்‌, 


200 திருவாசக வியாக்கயொனம்‌ 
813. பிரிவு கேட்டிரங்கல்‌ 
செய்யுள்‌ : சிறுகண்‌. 
கொளு: அனாதிமலமழித்துயிரானம்தம்பெற்ற 
அருளுக்கன்பேயறிவித்திரங்கல்‌. 
முற்றம்‌. 


22. பகைதணித்தல்‌ (பகைதணிவினைப்பிரிவு ] 
பகைதணித்தலாவது, இன்பக்கனமன்‌ றி வேறில்லையெனல்‌. 
[வேறிலையுலகென்‌ றல்‌]. 
914. பிரிவு கூறல்‌ [பிரிவறிவித்தல்‌] 
செய்யுள்‌ : மிகைதணி. 
கொளு: அலஒலுயிரின்‌ புற்றழியாமலப்பகை 
யுலவிலனுபவவுயிருற்றகருளுரைத்தல்‌. 
315. வருத்தந்தணித்தல்‌ 
செய்யுள்‌ : நெருப்புறு. 
கொளு: உயிர்‌ நீங்காதுடனுண்மையருளே யின்‌ 
புக்கறியவுரைத்தது. 
முற்றும்‌. 


23. உற்றுழிப்பிரிவு [வேத்தற்குற்அழிப்பிரிவு] 
உற்றுழிப்பிரிவாவது, இன்பாராமை யன்பே யென்றமை. 
அவை வருமாறு :-- 
216. பிரிந்தமை கூறல்‌ 
செய்யுள்‌ : போது. 
கொளு: அனுபவவின்பம்பெற்ற வுயிரடுத்தோர்க்‌ 
குரிமையாயருளுக்குரைதீதல்‌. 


917. 


918. 


219. 


920. 


921. 


327. 


323. 


924. 


உற்‌.றுழிப்பிரிவு 201 


பிரிவாற்றாமை [பிரிவாற்றாமைகார்மிசை வைத்தல்‌] 

செய்யுள்‌ : பொன்னி. 

கொளு: அனுபவமடுத்தோர்க்க றிவிததிடும்‌ 
உயிர்க்கின்‌பேயிரங்கியங்‌ கெய்துவ 

[மென்றது, 

வானோக்கி வருந்தல்‌ 

செய்யுள்‌ : கோலி. 

கொளு: அனுபவம்‌ பிறருக்கடுத்தது கண்டவ்வுயிரவ்வின்‌ 
பப்‌ பிரிவையெண்ணி இரங்கிய. 

கூதிர்கண்டு கவறல்‌ 

செய்யுள்‌ : கருப்பின. 

கொளு: இன்பேயிரங்கி யன்புயிராயிருத்தலான்‌ 

பரமுயிர்ப்பரிவுக்காற்றுதுரைதத அ. 

முன்பனிக்கு நோந்துரைத்‌ தல்‌ 

செய்யுள்‌ : சுற்றின. 

கொளு: அன்பா முயிரகலுதலில்லையென 
கன்பேபரையை யிகழ்ந்திரங்கியது. 

பின்பனி நினைந்திரங்கல்‌ 

செய்யுள : புரமன்‌. 

கொளு: இன்பிணிரங்க லெடுத்துயிருரைத்த ௮. 

இளவேனிற்‌ கண்டின்னலேய்தல்‌ 

செய்யுள்‌ : வாழும்படி. 

கொளு: மன்னியவுயிரை யுன்னியின்புரைத்த ௮. 

பருவங்காட்டி வற்புறுத்தல்‌ 

செய்யுள்‌ : பூண்பதென்‌. 

கொளு: அருளின்புக்குயிர்‌ வரவுநலங்கூறியது, 

பருவமன்றேன்று கூறல்‌ 

செய்யுள்‌ : தெனிதாற்‌, 

கொளு : பக்குவவுயிர்க்குப்பரிவுறுமின்பமிக்க 
பக்குவமென்‌ றருளுரைத்த ழு. 


202 


௦2. 


0. 


927. 


328. 


929. 


290. 


9௦1. 


திருவாசக வியாகயொனம்‌ 
மறுத்துக்‌ கூறல்‌ 
செய்யுள்‌ : தேன்றிக்‌. 
கொளு: அருளுயிர்ப்பருவமென்றெனவின்பே 
தெருளுறுபக்குவந்‌ தெரிந்து செப்பியது. 
தேர்வரவு கூறல்‌ 
செய்யுள்‌ : திருமா. 
கொளு: அருளின்புடனுயிரணுகும்‌ வரவுரைத தல. 
வினைமுற்றி நினே தல்‌ 
செய்யுள்‌ : புயலோன்‌. 
கொளு : அனுபவவின்பை நினை தீதுயிரன்‌ பாயக்‌ 
கருணைமுகம்பெறக்‌ கசிந்துள்ளுருகியது. 
நிலைமை நினைந்துகூறல்‌ 
செய்யள்‌ : சிறப்பிற்‌. 
கொளு: இன்பம்பிரியா தன்புசெய்திறத்தைப்‌ 
போதத்தோ டுயிர்புகன்‌ றதாகும்‌, 


முகிலோடு கூறல்‌ 


செய்யுள்‌ : அருந்தே. 

கொளு: அன்பை யறிவிற்குமு 
னின்பை யெய்தாதென்‌ றல்‌. 

வாவேடூத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : பணிவார்‌. 

கொளு: புறச்சமயத்தை யகப்படுத்தவர்‌ புகழ்ந்திட 
உயிர்வரல்‌ பரிற்தருளுரைதத து. 

மறவாமை கூறல்‌ 

செய்யுள்‌ : கருங்குவளை. 

கொளு: இன்புநீங்கா தெங்குகிற்றலி 
ன்ன்புயிர்‌ மறவாதருளுடனுரைத்தல்‌. 

'மூற்றும்‌. 


24. பொருள்‌ வயிற்பிரிவு 


பொருள்வயிற்பிரிதலரவன :--[கான துவது தானாகும்‌ 


தன்மை], 


994. 


909. 


4. 


300. 


9௦0, 


907. 


3௦8. 


வாட்டங்‌ கூறல்‌ 

செய்யுள்‌ : முனிவரும்‌. 

கொளு: இன்புக்குரைக்குன்‌ மன்‌ புரிவுறுமென 
வன்‌ பாமுயிரே யருளுடனுரை த்தல்‌. 

பிரிவு ரினைக்துரைத்தல்‌ [பிரிவுமினைம்துரை த்தல்‌] 

செய்யுள்‌ : வறியார்‌. 

கொளு: இன்புக்குயிர்ப்‌ பிரிவெடுககருளுரை த்தல்‌ 

ஆற்றாதுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : சிறுவா. 

கொளு: இன்புயிர்ப்பிரிவுக்‌ கன்புறுபரிவாம்‌ 
தன்செயலருளுக்‌ கறியவிரங்கல்‌. 

ஆற்றாமை கூறல்‌ 

செய்யுள்‌ : வானக்கடி. 

கொளு: இன்பாம்பொருளை விட்டென தருமுயிரென 
வன்பருளின்‌ பினாற்றா அரைத்தல்‌. 

திணைபேயர்த்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : சுருடரு. 

கொளு: இன்பஙயிர்ப்பிரிவுக்‌ கன்புஅம்பிரிவால்‌ 
முன்பாகமொழியை முன்னிமொழிந்தது, 

போருத்தமறிந்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மூவர்‌. 

கொளு: அன்பன்றி வேறனவாலு மென்னென 
வின்‌ புக்கருளே யிசைய மொழிந்தது. 

பிரிந்தமை கூறல்‌ 

செய்யுள்‌ : தென்மாத்‌. 

கொளு: பிரிந்துயிரன்பு பிரிவிலதாமெனப்‌ 
பரிந்தருளின்‌ புடன்‌ பகர்தலாகும்‌. 


204 


939. 


340. 


941. 


௦45. 


௦44. 


௦44. 


௦4. 


940, 


திருவாசக வியாக்கியானம்‌ 
இரவுறு தயரத்துக்கிரங்கியுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : ஆழியொன்‌. 
கொளு: இன்புயிர்பரிவுக்‌ கன்பருளிரங்கல்‌. 
இகழ்ச்சி நினைந்தழிதல்‌ 
செய்யுள்‌ : பிரியாரென. 
கொளு: பிரியிற்றரியா துயிரெனப்பேணிப்‌ 
பரிவுறுமின்பே பண்புவாடி பது, 
உருவ வேளிப்பட்டூ நிற்றல்‌ 
செய்யுள்‌ : சேணுந்‌. 
கொளு: பிரியுமிடமெலா முயிர்பேரின்பமெய்தியது. 
நெஞ்சோடு நோதல்‌ 
செய்யுள்‌ : பொன்னணி. 
கொளு : சென்றவிடமெலாஞ்‌ சிவானந்தமேவிட 
நின்‌ றவுயிர்கினைந்து நெஞ்சொடுமோ தல்‌. 
நேஞ்சோடு புலத்தல்‌ 
செய்யுள்‌ : நாய்வயின்‌. 
கொளு: உயிர்போதத்தொடு புலந்து கூறியது. 
நேஞ்சோடூ மறுத்தல்‌ 
செய்யுள்‌ : தீமேவிய. 
கொளு: இன்பேமன்றி வேறிலது பொருளென 
வன்புயிர்போத நீத்தருளேயாயனு. 
நாளேண்ணி வருந்தல்‌ 
செய்யுள்‌ : தெண்ணீர்‌. 
கொளு: அருளுயிர்ப்பிரிவி னளவாராய்ந்த அ. 
ஏறுவரவு கண்டிரங்கல்‌ [இரங்கியுரைத்தல்‌ | 
செய்யுள்‌ : சுற்றம்பல. 
கொளு: போதமிழந்துயிர்பொற்புவாட 
ஆத ரவாயருளகன்மகழ்வுற்றது. 


3417. 


௦46. 


949. 


9௦0. 


901. 


பொருள்வயிற்‌ பிரிவு 205 

பகுவ்ஙகண்டி ரங்கல்‌ 

செய்யுள்‌ : கண்ணுழை, 

கொளு: இன்பந்தன்னை யெய்துபருவமென்‌ 
மன்பாமுயிரேய நிவிமக்தெய்தல்‌, 

மூகிலோடூ கூறல்‌ 

செய்யுள்‌ : அற்படு, 

கொளு: அன்பின்முன்‌ போதத்கையணையாகென்‌ 

மிது. 

தேர்வரவு கூறல்‌ 

செய்யுள்‌ : பாவியை. 

கொளு: அன்பேரடுயிரு மமர்ந்துவருதலை 
யின்‌ புக்கருளே முன்‌ பியம்பியது. 

இகாயவரேதிர்கோடல்‌ 

செய்யுள்‌ : யாழின்‌. 

கொளு: பேரன்பொடு முயிர்தனக்குவாரா 
வின்பினரு ளெதிர்கொண்டது, 

உண்மகிழ்க்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : மயின்மன்னு. 

கொளு: உயிரே யின்போடுற்றுள மகிழ்ந்து 
பிரிவிலையழிவும்‌ போகமுமென்‌ றது. 

முற்றும்‌. 


2. பரத்தையிற்பிரிவு 
[அறிவு பூரணமா௫ியின்பாதல்‌] 


பரத்தையிற்பிரிதலாவது, உரைத்த சிவானந்த மாண்பெல்‌ 


லாம்‌ பூரணமாய்க்‌ கண்ட அனுபூதி, 


902. 


கண்டவர்‌ கூறல்‌ 

செய்யுள்‌ : உடுத்தணி. 

கொளு: பரசமயத்திலும்‌ பத்திசெய்தனுபவம்‌ 
விரவிடுமூயிரசசி விதியேகென்றது. 


206 


999. 


904. 


990. 


356. 


௦௦7. 


908. 


959. 


960. 


திருவாசக வியாக்கயோனம்‌ 


போறையுவந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : சுரும்புரு. 
கொளு: இன்பின்‌ பொறையறிந்‌ 
தன்பரு ளூரைத்தல்‌, 
பொதுப்படக்‌ கூறல்‌ [பொதுப்படக்கூ றிவாடியமுங்கல்‌] 
செய்யுள்‌ : அப்புற்ற. 
கொளு: இன்பேயுயிர்விதி யெண்ணியிரங்கல்‌. 
கனலிழந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : தேவாசுர. 
கொளு: இனபுயிர மறந்து 
மன்பகலா தென்றல்‌. 
விளக்கோடு வேறுத்தல்‌ 
செய்யுள்‌ : செய்ம்முக. 
கொளு: இன்புயிர்கதிச்‌ செஞ்சுடர்கரைததல்‌(0). 
வாரம்‌ பகர்ந்துரைத்தல்‌ [வாரம்பகர்ம்து வாயின்மறுத 
துரைததல்‌] 
செய்யுள்‌ : பூங்குவனை. 
கொளு: இன்புயிரன்பை யேடுத்கேயிசைததல்‌. 
பள்ளியிடத்தாடல்‌ 
செய்யுள்‌ : தவஞ்செய்‌. 
கொளு : இன்பிகழ்ம்‌ தயிரை 
யன்பக லென்றது. : 
சேவ்வணி விடூக்கவில்லோர்‌ கூறல்‌ 
செய்யுள்‌ : தணியுறப்‌. 
கொளு: பரசமயத்தினும்‌ பாராட்டேனென 
விரவிமின்‌ படியார்‌ மேவியுரை த்தல்‌. 
அயலறித்தவளழுக்கமேய்தல்‌ [அயலறிவுரைத்தவ 
ளழுக்கமெய்தல்‌] 
செய்யுள்‌ : இரவணை. 
கொளு: அயல்வ ரறிக்து மானந்த மகலா 
இயலை யிசைத்தே யிரங்யெ தின்பம்‌ 


501. 


902. 


30. 


௦04. 


905. 


௦00. 


967. 


பரத்தையிற்பிரிவு 207 


செவ்வணிகண்ட வாயிலவர்கூறல்‌ 

செய்யுள்‌ : சிவந்த. 

கொளு: இன்பின்பருவ முன்பறிவித்த 
வன்‌ பினடியரை யடிகண்டுரை தீதல்‌ 

மனைபுகல்கண்ட வாயிலவர்கூறல்‌ 

செய்யுள்‌ : குராப்பயில்‌. 

கொளு: புகலிடமுயிர்க்குப்‌ பூ ணமேயெனத்‌ 
தகவுடையடியர்‌ தாமறிந்துரைத்தது. 

முகமலர்ச்சி கூறல்‌ 

செய்யுள்‌ : வந்தான்‌. 

கொளு: உயிரிடையின்ப முற்றிடுமெழுச்சச 
செயிர்‌தீரடியார்‌ தெரிச்துசெப்பிபது. 

காதனிகழ்வுரைத்தல்‌ [காலகிகழ்வுரை தீதல்‌] 

செய்யுள்‌ : வில்லி, 

கொளு: பருவத்தின்பம்‌ பழுத்தெளிவெப்து 
மருவிப்பிரியா வடியருரைத்தது. 

எய்தலேடூத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : புலவித்திரை. 

கொளு: இன்பினனுபவ மெய்தியபின்‌ “யி 
ரன்புடனதுவா யகமகிழ்வுற்றது. 

கலவிகருதிப்‌ புலத்தல்‌ 

செய்யுள்‌ : செவ்வாய்‌. 

கொளு: அன்பாலனுபவ மளவின்றாயி 
னின்‌ பேயிரங்கி யதன்புயிரறிக்தது. 

குறிப்பறிந்து புலந்தமைகூறல்‌ 

செய்யுள்‌ : மலரை. 

கொளு: உயிர்‌ போதத்தின்‌ உட்குறிப்புணர்ச்து 

இன்பம்‌ அகலாதகன்‌ ற தவ்வணறிம்‌ 
அரைத்தல்‌. 


209 


௦06. 


969. 


200. 


211. 


௦12 


94. 


204. 


திருவாசக வியாக்கியானம்‌ 

வாயிலவர்‌ வாழ்த்தல்‌ 

செய்யுள்‌ : வில்லை. 

கொளு: ஆருயிரின்ப மனுபவம்பெறலின்‌ 
பொருளடியார்‌ பெருமகிழ்வுற்றது. 

நீர்ப்பனல்‌ வாவுரைத்தல்‌ [புனல்வரவுரைத தல்‌] 

செய்யுள்‌ : ௯ன்முதிர்‌. 

கொளு: அன்பர்நீரி அயிராடுகவெனப்‌ 
பின்புமடியார்‌ பேசியதாகும்‌. 

தேர்வரவுகண்டு மகிழ்ந்துகூறல்‌ 

செய்யுள்‌ : சேயே. 

கொளு: அனுபவமுடைய ராலியாவருமின்பம்‌ 
பெறுகுவதென்று பேசியதடியார்‌. 

புனல்வினையாடித்‌ தம்முள்ளுரைத்தல்‌ 

செய்யுள்‌ : அரமங்கை. 

கொளு: அன்புடையாரிடத்‌ தியாவருமுறுமென 
முன்பணைமதத்தான்‌ முன்னியுரைத்தது. 

தன்னை வியந்துரைத்‌ தல்‌ 

செய்யுள்‌ : கனலும்‌. 

கொளு: புறச்சமயத்திற்‌ பெரிதுமன் புடையோர்‌ 
மிகப்புகழ்ந்தவரையே வியந்ததாகும்‌. 

நகைத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : இறுமாப்‌. 

கொளு: ஆருயிர்பிரியவன்பாமின்பே 
பொருள்பிறர்க்குப்‌ பிறக்குமென்‌ றது. 

நாணுதல்கண்டூ மிகுத்துரைத்தல்‌ 

செய்யுள்‌ : வேயாது. 

கொளு: ஆருயிர்பிரிக்திடப்‌ பேரின்‌ பியல்பு 

[சண்டன்பா 

மருளேமன்பெற வுரைததல்‌. 


5/5. 


2140. 


91. 


(8. 


௦19. 


260. 


281. 


பரத்தையிற்பிரிவு 209 


பாணன்‌ வரவுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : விறலியும்‌. 
கொளு: உயிர்ப்பிரிவறியா வுண்மையின்‌ புக்குப்‌ 
பயிர்ப்புறுமுயிர்த்தொழில்‌ பரிக்கரு 
[ஞூரைத்த்.து. 
தோழியியற்பழித்தல்‌ 
செய்யுள்‌ : திக்கினி, 
கொளு : உண்மையின்‌ பினைவிட்டுயிர்‌ பிறர்ச்‌ 
[சேறலால்‌ 
வண்மையலதெனவகுத்தருளுரைத்தஅு. 
உழையரியற்பழித்தல்‌ 
செய்யுள்‌ : அன்புடை. 
கொளு: பரசமயத்திற்‌ பரிவுறுமுயிர்க்குத 
தகவிலரடியார்‌ தாமியம்பியது. 
இயற்பட மோழிதல்‌ 
செய்யுள்‌ : அஞ்சார்‌. 
கொளு: அடியார்க்கின்பே யுயிரியல்புரைத்தது. 
நினைந்து வியந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : தெள்ளம்‌. 
கொளு: பரசமயத்திலும்‌ பண்புடையுயிரே யுண்‌ 
மையின்‌ பினை யுணர்க்துற்றிட வுரைத 
அ. 
வாயில்பெறாது மகன்றிறம்‌ நினைத்தல்‌ 
செய்யுள்‌ : தேன்வண்டு. 
கொளு : இன்படியார்வந்‌ தெதிராவிடில்‌ யா 
மென்பெறுவோ மென்‌ றிரங்கியதுயிரே. 
வாயிற்கணின்று தோழிக்குரைத்தல்‌ 
செய்யுள்‌ : கயல்வந்த. 
கொளு: ல்க என்ன்‌ ண்ணு 
உட்கரு தருளுக்குயிருவந்துரைத்தது. 
திரு-—14 


210 


382. 


888. 


384. 


085. 


386. 


287. 


388. 


திருவாசக வியாக்கயொனம்‌ 
வாயில்வேண்டத்‌ தோழிகூறியது 
செய்யுள்‌ : கூற்றாயின. 
கொளு: பரமதரிடத்துயிர்பண்புறுதொழிலு 
மிங்குதவிடுமன்‌ புமுற்றருளுரைத்த து. 


- தோழிவாயில்‌ வேண்டல்‌ 


செய்யுள்‌ : வியந்தலை. 
கொளு : ஆன ந்தம்பெற வழுங்கியதுயிரென்‌ றனாதி 
யியற்கைப்‌ பணியருளுரை த்தது. 
மனையவர்‌ மகிழ்தல்‌ 
செய்யுள்‌ : தேவியங்‌. 
கொளு: இன்பின்பண்புமன்‌ புயிரியல்புங 
கண்டவடியார்‌ விண்டுரைத்தது. 
வாயின்‌ மறுத்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : உடைமணி. 
கொளு: முன்புயிரன்பு கண்டின்பருட்குரைதகத. 
பாணனோடூ வேகுளுதல்‌ 
செய்யுள்‌ : மைகொண்ட்‌. 
கொளு: பரசமயத்துயிர்‌ பரிவாகாதென்‌ 
றின்பே போதத்தோ டன்‌ பிகழ்ந்துரைத்தல்‌. 
பாணன்‌ புலந்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : கொல்லாண்‌. 
கொளு: ஆருயிர்க்கன்பை யருளெனப்போதம்‌ 
பொருள்கூழெனப்பின்‌ பணிக்‌ 
்‌ [துரைத்தது. 


விருந்தோடு செல்லத்‌ தணிந்தமை கூறல்‌ 

செய்யுள்‌ : மத்தக்கரி. 

கொளு: உண்மைப்பணிக்‌ இன்புவந்துகண்ட 
வண்மையடியார்‌ வகுத்ததாகும்‌. 


389. 


390. 


591 


392. 


393. 


394. 


395. 


பரத்தையிற்பிரிவு 211 
ஊடறணிதல்‌ [ஊடறணிவித்தல்‌] 
செய்யுள்‌ : கவலங்கொள்‌. 
கொளு: மெய்யன்போடுயிர்‌ மேவிவரலா ற்‌ 
செய்யின்‌ பிணியெனச்‌ சென்றரு 
[ஞூரைத்தல்‌, 
அணைக்தவழியூடல்‌ | 
செய்யுள்‌ : சேரான்‌. 
கொளு : பரசமயத்தார்‌ பழிப்பரென்றுயிர்க்‌ 
விரவிடுமின்ப மிகவெடுத்காடல்‌. 
புனலாட்டூவித்தமை கூறிப்புலத்தல்‌ 
செய்யுள்‌ : செந்தார்‌. 
கொளு : பரமானத்தம்‌ பதிந்தபினுண்மைப்‌ 
பணியுயிர்‌ செய்யுமோவென வின்‌ 
[புரைத்தத 
கலவிகருதிப்புகறல்‌ [கலவிகருதிப்புலத்தல்‌ | 
செய்யுள்‌ : மின்றுன்‌. 
கொளு: ஆனந்திக்கன்புவேறிலை யென த 
தானின்பேயுயிர்‌ தன்னொடுரைதத அ. 
மிகுத்துரைத்தூடல்‌ 
செய்யுள்‌ : செழுமிய. 
கொளு : சரியைமுன்‌ மூன்றுக்குஞஷ்‌ சமனலவோ 
வென்றரிதா ஞானப்பெருமை யின்‌ 
புரைதத து. 
ஊடனிீடிவாடி யுரைத்தல்‌ 
செய்யுள்‌ : திருந்தே.. 
கொளு: அன்பினேக்கருள்‌ யாண்டபின்‌ உயிரின்‌ 
பானந்தத்திருத்துகவென்‌் றது. 
துனியோழிக்துரைத்தல்‌ 
செய்யுள்‌ : இயன்மன்‌. 
கொளு: முன்செயன்பின்முறைமை கோக்கு 
மின்பே யிகழாதெய்தியதயிர்க்கு. 


212 திருவாசக வியாக்கயொனம்‌ 


396. புதல்வன்மேல்‌ வைத்துப்‌ புலவி தீராநிற்றல்‌ 
செய்யுள்‌ : கதிர்த்த. 
கொளு: பொதுவன்புதீரப்புகன்‌ அயிர்க்கின்ப 
மிகுசுகம்புதிதாய்‌ மேவிட விளம்பல்‌. 
397. கலவியிடத்தூடல்‌ 
செய்யுள்‌ : சிலைமலி. 
கொளு: ஆனந்தமேவிட வழுந்திடுமுயிர்க்குத்‌ 
கானஅதுவாபகித தளார்துகணந்தது, 
298. முன்னிகழ்வுரைத்தூடறீர்த்தல்‌ 
செய்யுள்‌ : ஆறுர்‌. 
கொளு: ஆனந்தவசமா யமுந்திடுமாருயிர்‌ 
போனபின்பிகழ்ச்து புததெனப்‌ 
[புகழ்ந,க.த. 
999. பரத்தையைக்கண்டமை கூறிப்புலத்தல்‌ 
செய்யுள்‌ : ஐயுறவாய்‌. 
கொளு : பூரணவின்பம்‌ புறச்சமயதீதிலும்‌ 
வேரிடாதென்று விளம்பிய அுயிர்க்கு. 
400. ஊதியமேடுத்துரைத்தூடநீர்த்தல்‌ 
செய்யுள்‌ : காரணி, 
கொளு: பெரும்பூரணத்திற்‌ பொருந்தினர்‌ 
[ பிறர்‌, சமை 
விரும்பினர்க்இன்பம்‌ விளைர்திட 
[னுரைத்தது. 
நேற்றும்‌. 
பேரின்ப நிட்டையன்பு விலாசம்‌ முற்றும்‌. 
திருச்சிற்றம்பலம்‌. 
நமச்சிவாய வாழ்க என்ற பத வியாக்யொனம்‌ 
முற்றிற்று. 


Siero Py 


1. நாதன்றாள்‌ வாழ்க 
பதப்பொருள்‌ 


நாதன்றாள்‌ வாழ்க என்ற திருவருள்‌ வினியோகம்‌. வாழ்த்து 
என்பது முற்பதப்‌ பயனெனக்‌ கொள்க. 


நாதன்‌ றுளாவன 3 நாத விற்து, செகதசொரூபமான பரம்‌ 
பொருளாகிய பரமசிவன்‌ திருவடி. அடியாவது, சகல தத்து 
வங்களுக்கும்‌, 'மூவகையான ஆன்மாக்களுக்கும்‌ மூலகாரண 
ஆதாரமான இறையடி. அவ்வடியை அறிந்து அநுபூதி 
பெறுவதே சிவஞானம்‌. அதுவே பதி சொரூபமான மேற்‌ 
பட்ட நிலை. சிவஞானபோத முதற்குத்திரக்‌ கருத்தும்‌ 
அவையாதலானும்‌, வேதாகம புராண சித்தாந்தமும்‌ அவை 
யாதலாலும்‌ நாகன்றாளே பதி, 


பதியாவது, பசு பாசம்‌ இரண்டுக்கும்‌ மேலாய்‌, அருவம்‌, 
உருவம்‌, முக்குண ஓர்‌ அடையாளம்‌. இவைகள்‌ இலவாய்‌, 
நின்மலமாய்‌, ஒரு முதலாய்‌, கித்தமாய்‌, அசைவற்றதாய்‌, 
“சண்டிக்கப்படாததாய்‌, அறிவுருவாலைன்‌ றிக்‌ இட்டுதற்கரி 
தாய்‌, அறிவானாற்‌ சென்றடையும்‌ பேறதாய, அணுவுக்‌ 
கணுவாய்‌, மகத்துக்கு மகத்தாய்‌ விளங்கும்‌. 


பரமசிவன்‌ பிரபஞ்சத்தை நடததும்‌ பொருட்டாகக்‌ 
கருணையே திருமேனியாகக்‌ கொள்வர்‌. 


அவையாவன :-- 


செய்பவன்‌, கருவி, நிலம்‌, செயல்‌, காலம்‌, செயப்படு 
பொருள்‌; முதற்காரணம்‌, துணைக்காரணம்‌, கிமித்தகார 
ணம்‌, காரியவினை இன்றியே கண்ட உலகத்திற்‌ சருவகாரிய 
மும்‌ புருடனாலே ஈடப்பதுபோல. உயர்திணை ஆண்பால்‌ 
ஒருமைப்‌ படர்க்கைக்‌ குறிப்பு வினைப்பெயர்‌ விளக்கி நின்ற 
தால்‌, காதன்‌ எனப்‌ பேர்கொண்ட(து) பரம்பொருளே. 


1. விஞ்ஞான கலர்‌ ; பிரளயா கலர்‌: சகலர்‌, 


2, கண்டிக்கப்‌ படாதது - பிளவு படுத்தப்படாத.து, 


214 திருவாசக வியாக்யொனம்‌ 


பரிபூரனனைம்த பரசிவத்தில்‌ ஆயிரத்திலொன்று 
பராசத்தி; அதில்‌ ஆயிரததிலொன்று ஆதிசத்தி; அதில்‌ 
ஆயரத்திலொன்னறு இச்சாசத்நி; அதில்‌ ஆமிரத்திலொன்‌ று 
ஞானசத்தி; அதில்‌ ஆயிரத்திலொன்று கிரியாசத்தி. இவ்‌ 
வாறாக, ஆதிகாரணமான குடிலை என்று பெயருடைய சுத்த 
மாயையிலிருக்க இச்சா ஞானக்‌ இரியைகள்‌ சிவத்துடனே 
பொருகதிக்‌ கலந்து, இந்த ஞானக்‌ இரியாசக்தி அதிட்‌ 
டானம்‌ தனித்தும்‌, சமனாகவும்‌, ஏற்றக்குறைவாகவும்‌ 'திரு 
மேனிகொண்ட நாதம்‌, விந்து, சதாசிவர்‌, ஈசுவரர்‌, ருத்திரர்‌ 
இவ்வைவரும்‌, அதனில்‌ கோற்றமான ஏவம்‌, சத்தி, சாதாக்‌ 
கியம்‌, ஈசுவரன்‌, சுத்தவித்தை என்ற ஐந்து தத்துவத்திலும்‌ 
பொரும்‌ தவார்கள்‌. நாதம்‌, விந்து, சதாசிவம்‌, ஈசுவரன்‌ 
என்ற இரத நாலும்‌ “அதிட்டானமான இவர்களுக்கும்‌ 
£அதிட்டேயமான தத்துவங்களுக்கும்‌ பெயர்கள்‌ ஒன்று 
கவே இருக்கும்‌. நாதம்‌ விந்துவான அதிட்டானமும்‌, 
ஞானக்‌ கிரியா சத்தி அதிட்டானமான பரநாதம்‌ பரவிந்து 
வென்ற பெயரையுடைய சிவமும்‌ சத்தியும்‌, காகனான பரம 
சிவனுக்கு கிட்களத்திருமேனி; சாதாக்யெமொன அதிட்‌ 
டானம்‌ சகளாகளத திருமேனி; ஈசுவரன்‌ ருத்தினை 
அதிட்டானமும்‌, விட்டுணு பிரமாவும்‌ சகளத்திருமேனி. 


ஒன்பதிற்கும்‌ சக்தி எத்தனை என்னில்‌, ஏழு:-- 
சிவத்துக்கும்‌ காதத்துக்கும்‌ சத்தியும்‌ விந்துவும்‌ ; சதாசிவ 
ராதி ஐவருக்கு மனோன்மணி, மகேசுவரி, உமை, திருவாணி, 
குடிலை. 


ஆக சாடை சட ற கக்க க 


1. அன்ன சிவமா யிரமா யதிலொன்‌ 

அன்னிய பரையதி லாயிரத தொருகூ 

ர தியா யதிலோ ராயிரச்‌ கூற்றொரறு 

பேதமிச சையதி லாயிரம்‌ பிரிவொன்‌ 

றிணங்கு ஞானம தீரைஞ்‌ ஞூற்றொரு 

பங்கு தொழிலிவை பஞ்சசத்‌ திகளே 

சதாசிவ பம்‌. 8, 

2. அதிட்டானம்‌. நிலைக்களம்‌, 


8. அதிட்டேயம்‌ - நிலைக்களமாயுள்ள இடம்‌. 


நாதன்றாள்‌ வாழ்க 215 


சிவனுக்கு லய போக அதிகாரம்‌ மூன்‌ அக்குமிடமாக 
மவந்தர பேதமானது எப்படி என்னில்‌, கிட்களம்‌, லயம்‌: 
சகளாகளம்‌, போகம்‌; சகளம்‌, அதிகாரம்‌. ஞானக்‌, 
இரியை, ரட்சை, (இச்சை ?) அதிட்டானமாய்‌, சிவதத்துவ 
மும்‌ பஞ்சகலைகளும்‌ அதிட்டேயமாயின. இந்த ஒன்பதில்‌ 
சகளாகள முன்னுள்ள நாலிலும்‌ பின்னுள்ள நாலிலும்‌ 
ஆசரித்துப்‌ பரை முதலிய பஞ்சசத்திகளின்‌ நிரல்‌. நிரை 
யாகப்‌ பததிலொரு பங்காய்‌ யோட ஞானிகட்குத்‌ தியான 
வடிவாய்‌ (விளங்குவது) பஞ்சசாதாக்யெமாம்‌!,. அவை, 
சிவசாதாக்கியம்‌, அமூர்த்திசாதாக்கியம்‌, மூர்த்திசாதாக்கியம்‌, கர்த்திரு 
சாதாக்கியம்‌, கன்மசாதாக்கியம்‌“. இப்‌ பஞ்சசாதாக்கெங்களுக்‌ 
கதிபர்‌ சதாசிவன்‌, ஈசன்‌, பிரமன்‌, ஈசுவரன்‌, ஈசானன்‌”. 
இவர்களின்‌ தன்மை பராபரம்‌, பரம்‌, சூக்குமாச்சூக்குமம்‌, 
சூக்குமம்‌, தூலம்‌ என்ற ஜந்து. 


க ட றட பகடை க 


1. சத்தி படைப்பினி யொத்துரை செய்யில்‌ 
யோதிக ளதிகள்‌ ஞானிக ளிவர்க 
ளாகிய தியானத்‌ தளவிடற்‌ பொருட்டாய்‌ 
நிட்கள மதனிற்‌ சகள நிறைர்‌ இடு 
மப்பெயர்‌ சாதாக்‌ கஇயமென லாகும்‌ 


(சதர. 9) 


2. சாதாக்‌ நயவகை தாஞ்வெ மஞூர்த்தி 
மூர்த்தி கருத்தா கரும மெனவைர்‌ 
தோதிய பரைமுத லைந்திலுற்‌ பவமே 
(சதா, 6) 


ப. எண்ணு சதாவெ னீசன்‌ பிரமனு 

மொணணெறி மீசர னுயரீ சானனுர்‌ 

தட்துரை வெசா தாக்கிய முதலிவ்‌ 

வைர்தினுக்‌ கைர்தா மதிபர்க ஸிவரே 

(க 7) 

4, பராபர மேபரஞ்‌ சூக்குமாச்‌ குக்குமஞ்‌ 

குக்குமரீ தூலம்‌ தாலஞ்‌ வெசா 

தாக்யெ முதலிவ்‌ வைர்தின்‌ நன்மை 


216 திருவாசக வியாக்கியானம்‌ 


!வெசாதாக்கியம்‌ முதல்‌ ஐந்தும்‌ தத்துவம்‌, சகளம்‌, கரண 
மாடியும்‌; சதாசிவம்‌ முதல்‌ ஜகீதும்‌ மூர்த்தி, கிட்களம்‌, 
உட்லாகியும்‌; பராபரம்‌ முதலைந்தும்‌ பிரபாவம்‌; நிஷ்களம்‌ ; 
உயிராகியும்‌ இருக்கும்‌. 

1. இப்பகுதியைக்‌ குறித்துச்‌ சதாரூபம்‌ உரை கூறுவதை இங்குக்‌ 
குறிப்போம்‌ :-- 

தத்துவமென்றும்‌ மூர்த்தியென்தும்‌ பொருர்திய பிரபாவமென்‌ ௮ம்‌ 
மூன்று வகையான சகைமைப்பாட்டால்‌ இசையச்‌ சொல்லப்படும்‌ 
இவையே சிவசாதர்க்கியமென்னும்‌ தத்துவமும்‌ சதாசிவமென்னும்‌ ஷூர்த்தியும்‌ 
பொருச்தினது ஈசானம்‌. அரர்த்திசரதாக்கியம்‌ என்னும்‌ தத்துவமும்‌ ஈச 
னென்னும்‌ மூர்த்தியும்‌ பொருச்‌ தனது சத்தியோசாதம்‌ ; மூர்த்திசாதாக்கியம்‌ 
என்னும்‌ தத்துவமும்‌ பிரமீசனென்னும்‌ மூர்த்தியும்‌ பொருச்தினது வாமதேவம்‌ ; 
கர்த்திருசாதாக்கியமென்னும்‌ தத்துவமும்‌ ஈசுரன்‌ என்னும்‌ மூர்த்தியும்‌ பொருர்‌ 
இனது அகோரம்‌; கர்மசாதாக்கியமென்னும்‌ தத்துவமும்‌ ஈசானனென்னும்‌ 
மூர்த்தியும்‌ பொருச்தினது தற்புருடம்‌ ; மூர்த்தமொான்களொப்பைப்‌ பிரபாவ 


மென்பதாம்‌. 


இதற்குச்‌ சூத்திரம்‌ :-- 
தத்துவ மூர்த்தி தகும்பிர பாகமென்‌ 
நித்தகை மூன்றா யியைச திடு மிவையே 
இவசா தாக்கிய முதலிய தத்துவ 
மவமில்‌ சதாசிவ முதலைம்‌ மூர்ததிக 
னொன்றிய போதி சானா இசளாய்‌ 
நின்றன முறைநிரை நிறைபிர பாவம்‌, 
சு. 9 
செெசாதாக்கிய முதலைர்தும்‌ நிட்களமாய்த்‌ தேயொம்‌: சதாவெ 
முதலைர்தும்‌ சகளமாய்த தேசமாம்‌; இவைகளை ஒப்பான ஈசானாதிகள்‌ 
ஐர்தும்‌ சசகள நிட்சளமாய உடலுயிராம்‌ என்று சொல்லப்படும்‌ என்பதாம்‌, 


இதற்குச்‌ சூத்திரம்‌ :-- 
தத்துவ நிட்களஞ்‌ ௪சள மூர்த்தி 
ளிப்பிர பாவஞ்‌ ௪சளநிட்‌ களமே 
தத்துவ முயிரெனத்‌ தகுமூர்த இகளுட 
லப்பிச பாத முடிலுமி ரெனுமே, 
சூ. 10 


நாதன்றாள்‌ வாழ்க 217 


! இவற்றில்‌, சிவசாதாக்கியம்‌ ஒப்பில்லாத, அதிசூட்சும, 
அளவறும்‌, அம்பர மின்னொளி வியாபகமாக இருககும்‌. 
அமூர்த்திசாதாக்கியம்‌, இலிங்க வடிவாய்‌, தாணமாய்‌, கோடிசூரய 


1. இப்பகுதியின்‌ பொருளைத கெளிவுபடுததவும்‌, விடப்பட்ட 
பகுதிகளீலுள்ளவத்றை அறியவும்‌ பின்வரும்‌ சதநாசிவருபப்பகுதி பயன்படும்‌. 

சார்‌்தியா இதை என்னும்‌ பெயரையுடைய உவமையற்ற பராசத்தி 
சுத்தமாதலால்‌ சுத்தமான சிவமென்னும்‌ பெயரையுடைத்தாய்கி கரண 
வியாத்திக்‌ கெட்டாத அதிகுக்குமமாய்‌ அளவுபடாத பிரகாசமாய்ப்‌ 
பார்த்தவிடமெல்லாம்‌ தானாகி மிகுந்த விதப்பட்ட ஆகாசத்தின்‌ மின்போல 
அரூபத்திலே தியானத்தால்‌ விளங்கப்பட்டுச சர்வவியாபியரய்‌ இருப்பது 
சிவசாதாக்கியம்‌. இது லயத்தானமென்று சொல்லப்படும்‌, 

சாம்‌ தியென்னும்‌ பெயரையுடைய ஆதிசத்தி அரூபியாதலால்‌ 
அமூர்த்தியென்னும்‌ பெரரையுடைத்தரய்‌ வடிவறுதியாதலால்‌ விகற்ப 
மான கலைகளுக்கு அப்பாற்பட்டு தூணாகாரமான ஒப்பற்ற இலிக்கமாயக 
குன்றாத கோடிசுரியப்‌ பிரகாசத்தையுடைய இலிங்க த தனடுவே காண்டற்‌ 
கரிய வடிவைக்‌ கற்பித்திருப்பது அழுர்த்திசாதாக்கியம்‌; இது திவய லிகக 
மென்றும்‌ மூலததம்பமென்றும்‌ சொல்லப்படும்‌, இவ்விலங்கத்‌ திலேயே 
சிருட்டி சங்காமகாலத்தில்‌ தோற்றமும்‌ ஒடுக்கமும்‌ உண்டாவது, இலிய்‌ - 
லயம்‌ ; கம்‌ - தோற்றம்‌. 

வித்தையென்னும பெயரையுடைய இச்சாசக்தி சுத்தகுணமான கலை 
யைப்‌ பொருர்துதலால்‌, குற்றமற்ற மூர்த்தியென்னும்‌ பெயரையுடைத்‌ 
தாகி, காணப்பட்ட வடிவையுமுடைத்தாகி, காலாக்கினிக்கொத்த பிர 
காசத்தையமுடைத்தாக&, இலிங்க வடிவாகி, அதனுடைய ஊர்ததுவத 
திலே ஒப்பற்ற ஒரு திருமுகம்‌, குற்றமற்ற இச்சா ஞானச்‌ கிரியைகளாயெ 
திருகயனங்கள்‌ மூன்றும்‌ கண்டிப்பற்ற வடிவு மூடைத்தாயிருப்பது மூர்த்தி 
சாதாக்கியம்‌. இதற்கு இலிஙகமூர்ததி என்றும்‌ பெயர்‌, 

பிரதிட்டையென்னும்‌ பெயரையுடைய ஞானசக்தி கருத்தரவுக்கு 
அழகிய குணமென்னும்‌ சுபாவமாதலாலும்‌, அர்த ஞானசத்தியிலே தோற்‌ 
௮சையாலும்‌, கர்த்திருவென்னும்‌ பெயரையுடைத்தாய்ச சுத்தமாகையால்‌ 
துய்ய படி.கப்பிரகாசமான திவ்விய லிங்சமுமாய்‌ ௮தனுச்சியிலே நாலு 
திருமுகமும்‌, சன்மை மிகுர்த பன்னிசண்டு திருுயனக்களுமுடைத்தாய்‌ 
வலத்திலே சூலம்‌, மழு, வாள்‌, அபயம்‌, இடத்திலே பாம்பு, வினங்யெ 
பாசம்‌, உண்டாக்கப்பட்ட மணி, வரதம்‌ என்னும்‌ ஆயுதங்களைத்‌ தரித்துக்‌ 
குறைவில்லாத இலக்கணங்கள்‌ கூடியிருப்பது கர்த்திரு சாதாக்கியம்‌. 
இதற்கு ஞானலிங்கம்‌ என்று பெயர்‌, 


218 திருவாசக வியாக்கயொனம்‌ 


அந்தர்க்கதமாய்‌ இருக்கும்‌. மூர்த்திசாதாக்கியம்‌ ஒருமுக லிங்க 
வடிவாய்‌, அழற்பிழம்பாய்‌, இச்சை குணம்‌ கலை (இவற்றை) 
உடையராய்‌, சோம சூரியாக்னி லோசனராய்‌ இருக்கும்‌. 
கர்த்திருசாதாக்கியம்‌ இலிங்க வடிவாய்‌, நாலுமுகம்‌, பன்னிரு 
கண்‌, படிகவொளி, எட்டுக்கைகளில்‌ வலமிடங்களில்‌ சூலம்‌, 
மழு, வாள்‌, அபயம்‌, காகம்‌, பாசம்‌, மணி, வரதமாகவிருக்‌ 


நிவர்த்தி என்னும்‌ பெயரையுடைய தொழிலாகையரலும்‌, பழைமை 
யாய்‌ இர்தச்‌ சக்தியிலே தோற்றுகையாலும்‌, தொழிலென்னும்‌ காரணப்‌ 
பெயரையுடைத்தாய்‌ சாதமயமென்று சொல்லப்பட்ட ஞானலிங்சமும்‌ 
பேதமில்லாத விச்‌ துமயமான இரியாமீடமும்‌ எராமற்‌ குறையாமற்‌ கூடிப்‌ 
பஞ்சகிருத்யமென்னும்‌ தொழிலையுடையது கன்மசாதாக்கியம்‌. இது 
இரியாலிஙகம்‌ என்றும்‌, அதிகாரத்தானமென்றும்‌ சொல்லப்படும்‌ 

என்பதாம்‌. 
சூத, உரை 12, 


இணி, ஞானக்கிரியைகள்‌ என்னும்‌ சாதவிர்துச்குளுடைய கூட்டச்‌; 
தில்‌ பொருர்தும்‌ தொழிலை வீளங்கச்‌ சொல்லுமிடத்து 


கர்த்திருசாதாக்கியம்‌, மூர்த்திசாதாக்கியம்‌, அமூர்த்திசாதாக்கியம்‌, 
இவசாதாக்யெம்‌ இவை சாலும்‌ சாதத்தில்‌ தொழிலறுதி, கனமசாதாக்‌ 
இயம்‌ தொழில்‌, நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சார்தி என்னும்‌ சத்திகள்‌ 
சாலும்‌ விச்‌ தூவிற்றொழில்‌ ; சார்தயோாதீிதை கொழிலறுதி என்று சொல்‌ 
லப்படும்‌. சொல்லிய தொழிலான நிவர்ததியாதி படமும்‌, தொழலறுதி 
யான சர்த்திரு முதலிய லிங்கமும்‌, கன்ம சாதாக்கியமான "லிங்கமும்‌, 
சார்தியாதிதையான பீடமும்‌ தம்மில்‌ ஒத்தவிடததிலே முன்சொன்ன 
ஆதிமுதல்‌ காலு சததிகளும்‌ பிரேறிக்கப்பட்ட வயிர்தமான சாச்தியாதி 
சாலும்‌ தந்தொழிலை உள்ளடக்கித திரண்டிருக்கும்‌ குடிலையென்னும்‌ 
பீட த்தின்மேல்‌ தசைமைப்பாட்டால்‌ வியாபினி முதலான சக்திகளால்‌ 
பிரேரிக்கப்பட்ட இர்திகை ஆதியாய்ச்‌ சாவலான சாதகலைகள்‌ ஐந்தும்‌ 
பொருச்தின இடம்‌ தீதற்ற சாதமான இலிக்கம்‌, இரந்த சாதமயமான 
லிங்கத்தின்‌ மேல்‌, ஈடு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இழக்கு என்னும்‌ இசை 
களிலே இருக்கும்‌ சதாசிவன்‌, ஈசன்‌, பிரமன்‌, ஈசுரன்‌, மேலாகிய 
ஈசானன்‌ என்னும்‌ ஐந்து மூர்ததிகளிடத்திலே மேன்மையான சாதாக்கயெ 
முதலான ஐந்தும்‌ அலைவறப்பொருர்தி யிருர தள அவசரத்தில்‌ ஈசானாதி 
யன முகவொழுங்கரக வீளங்கியிருக்கும்‌. சாதாக்கியம்‌ ஜர்‌ தும்‌ ஒன்றாய்த்‌ 
திரண்ட அவசரம்‌ கன்மசாதாக்யெமென்பதாம்‌, 


(கு, உரை 19) 


நாதன்றாள்‌ வாழ்க 219 


கும்‌. கன்மசாதாக்கியம்‌--சிவகசாகாக்கியம்‌ முதல்‌ நாலும்‌; 
நாதம்‌; அதுவே பீடம்‌; நிவர்த்தி; முதல்‌ காலும்‌ விந்து ; 
அதுவே லிங்கம்‌. அதன்‌ நடு விந்தியை முதல்‌ ஐந்து சக்தி 
யும்‌ இருக்கும்‌. இப்படிப்பட்ட லிங்க வடிவாய்‌, மாதவிந்து 
செகத்‌ சொரூபமாய்‌, ஆகம விஇப்படி பூசை கொண்டருளு 
திற வித்தியா தேக மூர்த்தியாயிருக்கும்‌ சகளமும்‌ இருபத்‌ 
தைகது விதமாயிருக்கும்‌. 

இப்படிப்பட்ட லிங்க வடிவாய்‌, நாக விந்து ஜகத 
சுரூபமாய்‌, ஆகம விதிப்படி பூசை கொண்டருளுகிற வித்யா 
தேக மூர்ததியாயிருக்கும்‌ சகளமும்‌ இருபத்தைந்து விகமா 
யிருக்கும்‌, 
“அவை, (1) சந்திரசேகரர்‌, (2) உமாமகேசர்‌, (8) விடை 
யர்‌, (4) நடேசர்‌ (5) [சாற்று] கலியாணர்‌, (6) பலியேற்றவா, 


1, செகூர்த்தங்கள்‌ இருபததைந்தும்‌. பின்வருமாறும்‌ வழங்கப்‌ 
போனம்‌: 

i சர்திரசேகரர்‌, உமாமகேசர்‌, ருஷபாரூடர்‌, சபாபதி, கல்யாண 
சுஈதரர்‌, பிகூாடனர்‌, கரமாரி, அமச்தகாரி, இரிபுராரி, சலர்தராரி, விதித்‌ 
அவ்மசர்‌, வீரபத்திரர்‌, ஈரரசிங்கரமிபாதனர்‌, அர்த்தநாரீசுவரர்‌, ரொதர்‌, 
கங்காளர்‌, சண்டேசானுக்கிரகர்‌, சக்ரப்ரதர்‌, கசமுகாறுகீரகர்‌, ஏகபாதர்‌, 
சோமாஸ்கர்தர்‌, ௮சலகசுகபிருது, தக்ிணாமாத தி, லிங்சோற்பவர்‌. 

(அபிதான தச்‌. தாமணி) 
பின்வரும்‌ பாடலையும்‌ காண்சு : 
சம்‌. தரசே கரருமா மகேச ரிடபா ரூடர்‌ சபாபதி கல்யாண 
| சுர்தரர்‌, சாற்று பிக்ஷாடனர்‌ 
காமாரி சயவர்தகாரி திரிபுர தகனரே 
்தைசெய்‌ சலர்தராரி விதிதும்‌ சர்வீரபத்திர சாரசிமமநிபா தர்‌, 
[ இகழர்த்தராரி சர்‌ 
விக்ரதரகங்காளர்‌ சரச்சண்டி. சேசனுகார்‌ 
கந்‌ தலில்‌ கறைக்கண்ட சக்ராபயப்ரதர்‌ ஈவில்கஜமுகானுக்ரகர்‌, 
[ சவையில்சோ மாஸ்‌ 
சக்த ரேகஈவில்பாத ரருணணு தக்ஷிணாமூர்த தியே 
பந்தம்‌ லனங்கசுகபிரத்துமரி லிங்கோற்பர்‌ பகரிருப தோடை 
[ வரும்‌, பரவு துட்டர்கள்‌ 
சிட்டகிக ரச வனுக ரகம்‌ பணுயிறை கொண்டுமார்த்த மியையே. 
(சதாசவரூபம்‌ 1. மேற்கோள்‌) 


920 திருவாசக வியாக்கியானம்‌ 


(1) காமாரி, (8) அந்தகசங்காரர்‌, (9) புராந்தகர்‌, (10) சலக 
தராரி, (11) அயன்றலை கொய்தவர்‌, (12) ஆனையுரித்தவர்‌, 
(13) வீரேசர்‌, (14) சுந்தரமாவரியார்‌, (15) பெண்பாதியார்‌; 
(16) கங்காளர்‌, (17) தூயசண்டீசர, (18) களித்தார்‌, 
(19) கஞ்சயின்றார்‌, (20) ஆழிதக்தவர்‌, (21) விக்கனற்கருள்‌ 
வார்‌, (22) [தகு] சோமாக்கந்தர்‌, (28) தாளேகர்‌, (24) சற்‌ 
குரு; (25) லிங்கோ ற்பவர்‌ [ஏ]. 


இப்படித்‌ திருவுருக்கொண்ட சிவன்‌ குடிலையைப 
பொருந்தி அதனின்று நாதவிந்து முதல்‌ சுத்ததததுவக 
களையும்‌, விஞ்ஞான கலர்க்கொளியாகிய தனுகரண புவன 
போகங்களையும்‌, தோன்றின விந்துவிடத்தில்‌ சூக்குமை 
முதல்‌ வாக்குக்களையும்‌ வேதாகமங்களையும்‌ உண்டாக்கு, 
அசுத்கமாயையைப்‌ பொருந்திப்‌ பிரளயாகலர்‌ சகலர்களுக்‌ 
குக்‌ கொடிய வினைகட்கேற்ற தனுவாதிகளைப்‌ படைத்து, 
இவையெல்லாம்‌ ஒடுக்குவிக்கும்‌ திருமேனி நிட்களம்‌; 
தோற்றுவிக்கும்‌ திருமேனி சகளம்‌. இத்திருமேனிகள்‌ 
மாயையால்‌ ஒருவர்‌ உண்டாக்க உண்டானவையல்ல ; அள 
வைப்‌ பிரமாணம்‌, தோற்றம்‌ ஈறின்‌ றி ஞானமயமரய்‌, ௮ரு 
ளால்‌ அறியாதார்க்கு அறியா அரும்பொருளாய்‌ இருக்கு 
மான தால்‌ நினைத்த உரு எடுத்துக்‌ கொள்வன்‌. 


இவ்வுரு எடுப்பானேன்‌ 2? என்னில்‌, அவன்‌ அவள்‌ அது 
வாயெ பிரபஞ்சம்‌ (சிவஞானபோ. சூத்‌. 1) கன்மத்துக்கீடாகத்‌ 
கோன்றி மாயையில்‌ ஒடுங்கும்‌; மலத்தினாலே பின்னும்‌ 
கோன்றும்‌; ஆகையால்‌ இத்தொழில்களைச்‌ செய்வன்‌ 
பரன்‌. 


: பரன்‌ செய்வானேன்‌ ? மாயை செய்யுமே!” எனில்‌, 
மலம்‌ ஏதுவாக மாயை கன்மத்துக்கீடாக அச்சுமாறிவரும்‌ 
சடமாகையாலும்‌ ; ‘ஆன்மா செய்வன்‌? என்னில்‌, தனக்‌ 
கென்‌,று அறிவில்லாமையாலும்‌ ; கன்மம்‌ செய்யும்‌ என்‌ 


நாதன்றாள்‌ வாழ்க 221 


னில்‌, மாயையிடமாய்ப்‌ புசிப்பாகையாலும்‌ பரனே செய்வன்‌. 
பிரமன்‌ மால்‌ இருவரும்‌ பரமசிவன்‌ அதிகார ஏவலினால்‌ 
படைத்து அளித்த உலகத்தைத்‌ தானெொழிய மற்றெல்லாம்‌ 
அழித்து மீளவும்‌ உண்டாக்கி விகாரமின்‌ றித்‌ தனது சத்தி 
களினாற்‌ கதிரவன்‌ சந்கிதி முளரி அலர்‌ முகுளிக்க 
மலாவதுபோலும்‌ கின்று சிருட்டி முதலிய ஐநதுதொழிலும்‌ 
செய்வன்‌. 


ஏது காரணமென்னில்‌, மலம்‌ பக்குவமாகவும்‌, புசிதீதுத்‌ 
தொலையும்படியாயும்‌, இளைப்பாறவும்‌, விடயத்தில்‌ அருசிப்பு 
வரவும்‌ முத்தியையடையவும்‌ செய்தும்‌, எண்ணிறந்த ஆன்‌ 
மாக்களுக்கும்‌ அறிவாயிருக்கும்‌ காதன்தாள்‌ என அறிக. 
என்‌ நெஞ்சிற்‌ பிரியாதிருக்க அருளுகை? என்பது “ நாதன்தாள்‌ 
வாழ்க? எனக்‌ காண்க. 


இவைக்குச்‌ சுருதி :-- 
வேதத்தில்‌, 
“நட்பாய்‌ மயேரந்திரநாத ராதாந்தத்தசையா யென்பார்க்கு சாதார்‌ 
தீப்‌ பதங்கொடுப்பாய்‌ ?' 
என்றும்‌, 
* எல்லாமுடையவடி. ? 
(திருசாவுச்‌ : 0: 7:5) 
என்றும்‌, 
£ இறைவனடி ஞானமே ஞானம்‌ ' 
(சவஞானூத்‌ ;: 8;9 : 27) 
என்றும, 
£ அடிபேணுதல்‌ தவமே * 
(திருஞான, 1:10: 1) 
என்‌ அம்‌ வருவனவற்றா ற்‌ காண்க. 


Credo 


222 திருவாசக வியாக்யொனம்‌ 


முற்பத மகாவாக்கிய நாதன்றிருவடியை நீங்கி நில்லாத 
ஆன்மாவின்‌ இலக்கணத்தைச்‌ இவானுபூதிபட அருளிய 
தாவன :-- 
2. இமைப்பொழுதும்‌ என்நெஞ்சில்‌ நீங்காதான்‌ 

ரூள்வாழ்க 
என்ற திருவருள்‌ வினியோகமாவன :- 
வாழ்க என்றது, மூற்பகப்‌ பயனெனக்‌ கொள்க. 

இமைப்பொழுது என்றது, காலாதிக ௮கரதி எனக்‌ கொள்க. 
என்நெஞ்சு என்றது, யான்‌, எனது என்பவை ஆன்மாவே ; 
மெஞ்சென்ற பரியாய காமமான தற்சுட்டெனக்‌ கொள்க. 
நீங்காதான்தாள்‌ என்றது, பெருங்கருணை வழக்கால்‌ அமாதித 
தொடாச்சியான திருவடியெனக்‌ காண்க. 

சிவஞானபோத முதற்‌ சூதீதிரம்‌ ; சங்கார கர்ததாவே 
முதலாளியான பதி சொருபமருளி, 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ ஆன்்‌மகிலை சொல்லிய நியமப்படி, 
பசுவாவது எண்ணிலகாய்‌, அழியாததாய்‌, ஆணவத்தால்‌ 
மறைப்புண்டு வந்த மல பக்குவமாவதற்குப்‌ பாவ புண்ணியத்‌ 
துக்கோன உடம்பைம்‌ கருத்தாவின்‌ காருணியத்தினாலே 
பொருந்தி, அஃறிணே உயர்தணைகளாய்‌, அவ்வுடம்பினாலே 
எண்ணிறஈக போகங்களைப்‌ புசிக்க மீண்டும்‌ புண்ணிய 
பாவங்களை ஆர்ச்சிதது நாசோற்பத்திகளை யுடையதாய்‌, 
புசித்தற்கு யோக்கியமான விடயங்களை இந்திரியஙகளினாலே 
கண்டு அம்தகக்கரணங்களினாலே கிரகித்து, வித்தையினாலே 
அறிந்து, அவ்விடயத்தில்‌ சுகதுக்கங்களை அறிந்து அனுப 
விக்கும்‌ 

“எப்படி அறியும்‌ ?? என்னில்‌, 

உடம்பு 'சடமாகையினால்‌ அஃது அறியாது; இக்திரி 
யங்கள்‌ ஒவ்வொன்றால்‌ அறிகையால்‌ அவை அறியா; கர 
ணம்‌ ஒன்று அறிந்து ஒன்று அறியாதாகையால்‌ அவையு 
மரியா; பிராணவாயு சடமாகையால்‌ அறியாது; இவன்‌ 
கூட்டின கலாதி ஞானததினலே ஆன்மா விடயங்களை 
அறியும்‌. 


இமைப்பொழுதும்‌ என்நெஞ்சில்‌ 228 


ஆன்மாவை அறிவென்றால்‌ இந்திரியம்‌ வேண்டா ; 
அறிவில்லை என்றால்‌ இந்திரியம்‌ எதற்கு? இந்திரியங்கள்‌ 
ஆன்மாவுக்கு அறிவைக்‌ கொடுக்குமென்றால்‌, அவை சட 
மாகையால்‌ கொடா. வென்‌ அறிவைக்‌ கொடுப்பன்‌ என்‌ 
னில்‌, முன்‌ அசேதனமாக வேண்டும்‌; சேதனுக்கு அறி 
வைக்‌ கொடானாகையால்‌. இவன்‌ அறிந்கவெல்லாம்‌ 
அசத்தாம்‌ ; இவன்‌ போதத்தாற்‌ சிவத்தை அரியக்கூடா 
தானால்‌, “ அசத்தை அசத்தென்றறிந்தது ஏத?” என்னில்‌; 
உயிர்‌ தனக்கென ஓர்‌ அறிவில்லை; அதனால்‌ அறியாத. 
சிவனுக்கு அறிந்து நீங்க வேண்டுவதில்லை ; கருவி சடமான 
தால்‌ அறியாது. உயிரும்‌ கருவியும்‌ கூடினால்‌ விளக்க 
முண்டாகாது. அருளும்‌ உயிரும்‌ கூடி அறியுமென்னில்‌; 
பெத்தகாலத்தில்‌ அருளில்லாமல்‌ இருக்க வேண்டும்‌; சிவ 
மும்‌ பாசமும்‌ கூடி அறியுமென்னில்‌, ஒளியும்‌ இருளும்‌ 
ஒரிடத்தில்‌ நில்லா; அன்றியும்‌ சத்து அறிய வேண்டிய 
தில்லை ; சத்தை அசத்து அறியாதாகையால்‌ * சத்து இன்ன 
தென்‌ றறிறெதேது 2” என்னில்‌, ஒளியுமல்லாமல்‌ இருளு 
மல்லாமல்‌ இருக்கிற கண்போல விருக்கும்‌. கண்ணுக்கு 
ஒளி கதிரவன்‌ கொடுக்குமென்னில்‌, முன்‌ இல்லையாக 
வேண்டும்‌. “ஆதித்தன்‌ காட்ட வேராக நின்று காணும்‌, 
என்னில்‌, இருட்டிலும்‌ தெரிய வேண்டுமாகையால்‌ கண்‌ 
ணெொளியும்‌ கதிரவனெளியும்‌ கலக்ததுவாய்‌ கின்றாலும்‌ 
ஜக்கத்தால்‌ ஒன்று ; பொருள்களால்‌ வேறு: ஆகையால்‌, 
அவ்வறிவு தேகத்தில்‌ ஓரிடத்தில்‌ நில்லாது; மறைந்தும்‌ 
நில்லாது. ஆகாயம்போல ஒன்றாயிராது ; ௮ றிவிக்கறெ 
அறிவாயிராது; கருவியறிவாக விராது. கண்‌ படிகம்‌ ; 
ஆகாயம்‌ போலக்‌ கூடின அ. தானாக விதிவசத்தால்‌ வந்த 
குணமே தனக்குக்‌ குணமாகப்‌ பற்றி அதுவதுவாய்த காம்‌ 
பிர காளிதம்‌ போலப்‌ பொருந்தி அம்மலத்துக்குப்‌ பாகமீக்த 
விடத்து ஞானகுரு கடாட்ச தீட்சையினாலே, தனக்குள்ளே 
விளங்குகின்‌ ற சிவஞான த்தாலே வந்த மலத்தைப்‌ போக்க, 
நாதன்றாளைப்‌ போல்‌ அமாதியாய்‌ அபேதமாயிருப்பதே 
பசு சொரூபமெனக்‌ காண்க, 


224 திருவாசக வியாக்யொனம்‌ 
இவைக்குச்‌ சுருதி :-- 


வேதத்தில்‌, 
கலர்தபின்‌ பிரிவதில்லை 
( திருசாவுக்‌ : திருஜயாறு : 4) 


என்றும, 
பிரிலில்லாரடி.........சன்று முட.னானான்‌ 
என்றும, 
பிரிர்‌ திருக்கேன்‌ 
(சுத, திருவாரூர்‌, பதி, 51) 
என்றும்‌, 
சாத்திரத்தில்‌, 
: நீங்காதெங்கும்‌ 
(சிவஞானரித்‌ : சூத, 2 : 1) 
என்றும்‌, 


வேறின்மை சண்ட 
(இருபாவிருபஃது : 14 : 2) 
என்றும, 
யானுச்தா னுர்தான்பொய்‌ யானே தான்‌ ருனேரான 
யானும்‌ தனிமுதலன்‌ றென்போலத்‌--தானுச்‌ 
தனிமுதலன்‌ றென்னெழியத்‌ தன்னாணை தப்பா 
தினியெதத்கு நால்கற்றேன்‌ யான்‌ 


(வாச தமாலை 151) 
என்றும்‌, 
தூலக ததாற்றேணியான்‌ 
என்றும்‌, 


கூறியவை காண்க. 


3. கோகழி ஆண்ட குருமணிதன்‌ தாள்வாழ்க 
பதப்போருள்‌ 

(௭ -ன) கோகழி என்றது, திருத்தலத இருகாமம்‌; 
ஆண்ட என்றது, எனது சவேத்துவத்கைச்‌ சவமாக்சி என்‌ 
றது. குருமணி என்றது அருளொளியே: சுயம்பிரகாச 
வடிவு என்றது ; ஒழியக்‌ கற்பனையல. தன்தாள்‌ வாழ்க என்‌ 
மது, கர்ததனது திருவடி எனது உள்ளத்தில்‌ பிரியாது 
வாழ்க (௭-௧). 


- விரிவாவன 


சிவஞானபோதது திருவருட்‌ பயன்படி முற்பக வாக்‌ 
யத்தில்‌ பசுநிலை சொல்லியதாதலால்‌, அந்த உயிர்க்கு நாதன்‌ 
காளாகிய திருவடியான சொரூபத்தை அநாதியே தெரியாது 
கடைப்பட்டிரும்த மலத்தைத்‌ தனக்குள்ளே யிருந்த வன்‌ 
கன்னைப்போல்‌ குருவடிவமாகி, திருவடி பிரியாதிருர்த உயி 
ரைப்‌ பிரித்து அருமை காட்டிக்‌ கூட்டும்‌ பாசத்தை இவ்வாக்‌ 
இயம்‌ காட்டுகின்றது. 


திரிபதார்த்தச்‌ சாதீதிரப்‌ பொருள னபவமான 


நுட்பானுபூ தி 


பாசமாவன :-—ஆணவமலமொன்றாய்‌, பரிபாகமான கால 
வரையறைகளில்‌ திருப்பதி தக்க அளவிறந்த சக்திகளை 
யுடையதாய்‌, புறவிருளும்‌ ஒளி என்னும்படிக்கு இருளாய்‌, 
செம்பிற்‌ காளிதம்‌ போலவும்‌, அரிசிக்குத்‌ தவிடுமி போல 
வும்‌, அழியாத பிரதான மலமாய்‌, ஆன்மாக்களின்‌ இச்சா 
ஞானக்‌ கிரியைகள்‌ அடங்கலையும்‌ மறைத்த, மதுவிடம்‌ 
பானம்‌ பண்ணினவனை மயக்குவதுபோல மயக்க நிற்கும்‌. 


1. கோகழி- திருப்பெருச்துமை ; திருவாவ துறை என்பர்‌ ஸர்‌, 
(இராமசாமி முதலியார்‌ பதிப்பு.) ' கோஃ தலைமை; பெருமை ; கழி. 
திறை, கோகழி-பெருர்துமை; இதுவே பொருத்தமுடையது ? என்பர்‌ 
மறைமலையடிகள்‌ (பச்‌, 18), , 


தரு—15 


220 திருவாசக வியாக்கியானம்‌ 


கன்மமலமானது தேகம்‌ வருவதற்குக்‌ காரணமாய்‌, கானா 
விதங்களான போகங்களையுடைய நாசத்தையும்‌ உற்பத்தி 
யையும்‌ *பீசாங்குர கியாயமுடையதாய்‌, மலம்‌ உயிருள்ள 
போதே உள்ளதாய்‌, பலவிதப்படுவதாய்‌, சிருட்டி காலத்து 
உடலெடுக்குமிடத்துச்‌ சூக்குமமாய்‌ ஆன்மாக்கள்‌ தோனும்‌ 
செல்வதாய்‌, மனவாக்குக்‌ காயத்தாலுண்டாக்கததக்க 
முறைமையினையுமுடையதாய்‌, சுவர்க்க நரகத்துக்குப்‌ பய 
னை புண்ணிய பாவங்களாய்‌, சாதி ஆயுசு போகமாய்‌, 
வூர்ச்சிக முறை புசிப்பாகாமல்‌ வன்மை மென்மைக்‌ 
தீடாக மாறி வருவதாய்‌, ஆன்மிக தெய்விக பெளதிக 
ூசேதனாசேதனங்களாய்‌, சுகதுக்கமாய்‌, விருப்பு வெறுப்‌ 
பாஜ, *ஆகாமியமேறுவதாய்‌, புத்தி அபுத்தி பூர்வ புண்ணிய 
பாவங்களாய்‌, நல்வினையால்‌ தீவினை, தீவினையால்‌ நல்வினை 
ஒழியாதிருக்தாலும்‌ வேதாகம விதிப்படி செய்தாலொழிவ 
தாய்‌, விலைக்குக்‌ கொண்டது விற்பதுபோலச்‌ சாந்தி பண்ணா 
தும்‌ பலிப்பதாய்‌ நிற்கும்‌. 


மாயாமலம்‌ திதி காலதீது ஆன்மாக்களுக்குச்‌ சீவிக 
மாகப்‌ புததியை அடைத்திருக்கும்‌. அம்மாயாமலம்‌, சுதீத 
மாயை அசுத்தமாயை என இரண்டாம்‌. சுத்தமாயையாவது 
பராசக்திப்‌ பிரேரகமான குடிலையாய்‌, சுத்த தத்துவமைர்து; 
வாக்கு நான்கு, வன்னம்‌, பகம்‌, மந்திரம்‌, வேதம்‌, சாத்திரம்‌, 
பஞ்சகலைகள்‌ இவைகளுக்குத்‌ தோற்றத கானமரய்‌, 
£சாலோகாதி மூன்றுக்கும்‌ “பதப்‌ பிராப்தியாய்‌, சதாசிவாதி 


ல சை னைக்‌ ட எனவ: எராடட், 


1. பீசரங்குரகியாயம்‌ ஃ முளையும்‌ விதையும்‌ போல்‌ ஒன்றற்கொன்‌ 
அள்ள சம்பந்தத்தை விளக்கும்‌ முறை, 

2. ஆர்ச்தெ - சம்பாதிக்கப்படுறெ 

3. சேசனாசேதனங்களாய்‌ - உயிருள்ளனவும்‌ உயிரற்றனவுமாய்‌ 

4. ஆகாமியம்‌ - பிராரத்தம்‌ புசக்கையில்‌ மனேோவாக்குக்காயக்களால்‌ 
செய்யப்படும்‌ சல்ல திய கருமங்களால்‌ வந்தேறுதிற கன்மம்‌ ; இப்பிறப்‌ 
பீலே வரும்‌ புண்ணி பாவங்கள்‌. 

5. சாலோசாதி மூன்றும்‌ - சாலோக, சாமீப, சாருப்பியப்‌ பதவிகள்‌. 


6. பதப்பிராப்தியாய்‌ - பதவியைத்‌ தருவதாய்‌, 


3. கோகழி ஆண்ட குருமணி 207 


யாய்‌, விஞ்ஞானகலார்‌'காகமுகல்‌ ஜவர்களுக்டெமாய்‌, சுத்த 
மாய்‌, ௮நாதியாய்‌ இருக்கும்‌. 

அசுத்தமாயையாவது சுத்த மாயையைப்‌ போல்‌ அநாதி 
யாய்‌, அதோ மாயை என்றெ பெயராய்‌, நகித்தமாய்‌, ஒன்‌ 
ரய, அருவாய்‌, ஆன்மாக்களிடத்து நெல்லில்‌ தவிடுமிபோல 
இருப்பதாய்‌, தனுகரண புவனபோக மென்ற நான்கு 
சாரியமாய்‌, ஒன்றோடொன்றுக்கு ஒவ்வாததாய்‌, சடமாய்‌, 
சலனமில்லா ததாய்‌, கன்மம்‌ தொலையுமளவும்‌ உயிர்கட்கா 
காரமாயிருப்பதாய்‌, தன்னிடத்துண்டான தத்துவங்கள்‌ 
எல்லாவற்றினும்‌ வியாபகமுள்ள தாய்‌, தத்துவங்கள்‌ தோன்‌ 
மின அடைவிலே நிற்பதாய்‌, தத்துவங்கள்‌ ஒடுங்குகிற 
சங்கார காலத்திலே உயிர்‌ வாசம்‌ பண்ணுதற்கிடமாய்‌, 
மயக்கததைச்‌ செய்யும்‌ மலமாய்‌, பரமசிவன்‌ சகத்துற்பத்‌ 
திக்கு “உபாதான காரணமாய்‌ இருக்கும்‌. 


ஆன்மா மூலாதாரத்திலே கலாதி முதலான அறிகருவி 
யொன்றுமின்‌ ரி, ஆணவமலமே தானாய்‌, இருட்டைப்‌ 
பொருந்தின குருட்டுக்கண்போல மலம்‌ விட்டு நீங்க உபாய 
மின்‌ றி, நித்த வியாபகமாய்‌, தன்னை, தலைவனை, பசுவைத்‌ 
தோன்றுக விடமாய்‌, ஆணவமலம்‌ பரிபூரணமாயிருக்கிற 
சர்வ சங்காரமென்ற மகா கேவல, நித்திய கேவலமான 
அறியாமையாதிற மயக்கந்தர்ப்பதாய்‌, திரோதானமான 
சத்தி கானே திருவருளாகி ஆணவமலமொன்றையும்‌ சுத்த 
மாயா தனு கரண புவன போகமுடைய “விஞ்ஞானகலர்க்குப்‌ 
பக்குவத்தில்‌ அறிவாய்‌ நின்றனுக்கிரதெது முத்தியைக்‌ 
கொடுத்தும்‌, ஆணவ கன்மம்‌ இரண்டையும்‌, சுத்தாசுத்த 


ர கனரக, 


நை ன வனை அன எனா 


1. சாதம்‌ முதல்‌ ஜர்து : சாதம்‌, விந்து, சாதாக்கியம்‌, ஈசுவரம்‌, 
சுத்தவித்தை. 

2. உபாதான சாரணம்‌ - முதற்காரணம்‌, 

8, விஞ்ஞானகலர்‌ - ஆணவமலமொன்றேயுடைய ஆன்மாச்சள்‌, 


228 திருவாசக வியாக்யொனம்‌ 


தனு கரண புவன போகங்களையும்‌ உடைய *பிரளாயாகலர்க்கு 
ருத்திரன்‌ மகேசன்‌ முதலான திருவுருக்காட்சி கொடுத 
தணனுக்கிரஇத்தும்‌, ஆணவ கன்ம மாயை மூன்ழையுமுடைய 
பிரகிருதி மாயாத்‌ தோற்றத்‌ தனு கரண புவன போகங்‌ 
களையுடைய சகலர்க்குச்‌ வ புண்ணிய விசேட சரியை 
கிரியா.யோக முதிர்ச்சியால்‌ இருவினையொப்பு மலபரிபாக 
சததினிபாதம்‌ வந்தவுடன்‌, ஞானாசாரியராகி மானைக்‌ காட்டி 
மானைப்‌ பிடித்தாற்போல, ஊரும்‌ பேரும்‌ உருவுமில்லாத 
நாதன்‌ ஓர்‌ ஊரும்‌ பேரும்‌ உருவும்‌ கொண்டெழுந்தருளிக்‌ 
குருமணியாகி, பசுத்தன்மையரன பரசங்களைக்‌ கழிக்கும்‌ 
பொருட்டு சசட்சு, பரிச, வாசக, பாவனா, சாத்திர, யோக, 
ஞான, கிரியா, அவுத்திர தீட்சைகள்‌ முழுதும்‌ ' திருவருள்‌ 
நோக்கமாக *ஆறத்துவாக்களிற்‌ கட்டுப்பட்ட புண்ணிய 
பாவ சஞ்சித கன்மங்களை நீக்கித்‌ ?தசகாரிய உண்மைகளைக்‌ 
காட்டிய ஒருமொழி உபதேசமெனக்‌ காண்க. 


அண அ ட வை _— __— ம மெய்ய டை யாக ணக 


1, பிரளயாகலர்‌ - ஆணவம்‌, கன்மம்‌ என்னும்‌ இரண்டினையுமுடைய 


ஆன்மாக்கள்‌. 


2. சகலர்‌ - ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்னும்‌ மும்மலங்களை 


யுடைய ஆன்மாக்கள்‌, 


8. திட்சைகள்‌, சயன, பரிச, மானச, வாசக, சாத்திர, யோக, 
ஒளததிரி என்று எழு வகைப்படும்‌ என்பா; இவற்றோடு ஞான, பிரியா 
திகைட்களை ௪ சேர்த்துக்‌ கூறுவதும்‌ உண்டு, 


4, அத்துவாச்கள்‌, மச்திராத்துவா, பதாத்துவா, வர்ணாத்துவர, 
புவனாத்துவா, தத்‌ துவாத்துவா, சலாததுவா என்னும்‌ ஆறு, அத்துவா. 
வழி, 


0. சஞ்சிதகன்மங்கள்‌ ; அரசாதிதொட்டுச்‌ சனனங்கள்‌ தோறும்‌ 
ஆர்ச்சித வினை புசித்து, விஞ்யெதாயெ ஆறு அத்துவாக்களிலும்‌ கட்டுப்‌ 
பட்டி.முக்கிர புண்ணிய பா௨க்களாய்‌ இருக்கும்‌, 


6. தசகாரியம்‌ - தத்துவளூபம்‌, தத்துவதரிசனம்‌, தத்துளசத்தி, 
ஆன்மரூபம, ஆன்ம தரிசனம்‌, ஆன்மசுததி, சவரூபம்‌, சிவதரிசனம்‌, சிவ 
யோசம்‌, வெிபோகம்‌ என்ற ஆன்ம அறுபவ நிலைகள்‌, 


4, ஆகம மாககின்‌ றண்ணிப்பான்‌ 229 


சிவஞானபோதத்‌ திருவருட்பயன அபூதிப்படி திரி 
பதார்த்த நிச்சயமருளி, மேல்‌, சாலாவ அது ஜந்தாவதான சூத்திர 
வனுபவம்‌ விளங்கப்‌ பேறென்ற ஆண்டவனும்‌, பெறுவானென்ற 
அடிமையனுபூதிக்கு ஒர்‌ மொழியான உபதேசத்திருவருள்‌ 
வினியோகம்‌ அ௮ருளிச்செய்கன்‌ றதாவன :- 


4. ஆகம மாகிநின்‌ ்‌றண்ணிப்பான்‌ காள்வாழ்க 
பதவனுபூதி 

ஆகமமாகி (௭ - ன.) மன்னுபோதத்‌ இருவருள்‌ ஒன்று 
உண்டு) அதனைத்‌ தெளிய ஓதுவதான, *பவமதனை அற 
மாற்றும்‌ பாங்கனில்‌ ஓங்கிய உவமை கலைஞானமான ' 
(பெரியயு : திருஞான. 70) அனாதி முத்த அறிவுடையனான நாதன்‌ 
திருவுளம்‌ பற்றிய சிவாகமமெனக்‌ கொள்க. 

நின்றண்ணிப்பான்‌ தாள்‌ வாழ்க என்றது, சத்தினிபாத 
ஆன்மாக்களுக்குப்‌ பொது நீக்கிச்‌ சிறப்பு நாலாக அருளி 
னால்‌ ௮றிந்து அளவைகளால்‌ தெருண்டும்‌, திருக்கடைக்‌ 
கண்‌ சேர்த்தி, அபேதமாக முத்தனாக்கியவன்‌ எனது உளத்‌ 
திற்‌ பிரியாதிருப்பகான திருவடி எனக்காண்க. 

நுட்பம்‌ 

உபதேசப்பொருளவை யரவையெனின்‌;, அரனடிக்‌ 
குக்கீழ்‌ அடங்குவதான சிவாகமக்‌ காட்சியில்‌ உள்ளதாகிய 
தந்திர மந்திர உபதேச கலைக்குக்‌ காரணமாயுள்ள காண்‌ 
டல்‌, கருதல்‌, உரை என்ற மூன்றினுள்‌ எல்லா அளவை 
களும்‌ அடங்கும்‌. அவையும்‌ காண்டலே பொருளாக அனு 

பூதிபெற முதல்‌ வாக்கிய நுட்பானுபூதிப்‌ பிரமாணச்‌ சருதி 

மில்‌ பசுகரணம்‌ சிவகரணமாகிய அனுபூதிக்குப்‌ *பொதுப்‌ 
பாயிரத்தில்‌ (பக 120) காட்டிய காண்டலே கருத்தென்ற 
பதவினியோகத்துக்கென, வண்ணமாகிய ஈசனுக்குள 
தாயே அங்கப்பிரத்தியாங்கமும்‌, அப்பதிக்குக்‌ காண்ட 
லான பிரத்தியட்சம்‌ தேட்டமில்லா இன்பப்பொருளான 


1, அண்ணிப்பான்‌ - அணு நிற்பவன்‌. 
2. பொசுப்பாயிசம்‌, (2) 


230 திருவாசக வியாக்யொனம்‌ 


சிவலிங்கம்‌, ௮ அவே காட்டுங்‌ குறியான பரமகுரு திருமேனி 
என்னும்‌, மற்றும்‌ திரிபதார்த்தத்துக்கும்‌ அளவையனுபூதி 
காட்டியதைக காண்க. 


இவைக்கு வடமொழியான சிவாகமப்பொருளினும்‌, 
சதுர்வேத தாற்பரியத்தும்‌, உபகிடதத்தும்‌, ருத்திரசிகை 
யிலும்‌, காந்தம்‌ முதலான சிவரகசியததும்‌, சூகசங்கிதை 
யினும்‌ சொல்லிய திட்டாம்தரப்‌ பொருட்குத்‌ காட்டந்திரமாக 
அறுபத்து மூன்று நாயன்மார்களும்‌ முக்தியாகி இத்திருவரு 
வில்‌ ஜக்கயமான த கொண்டும்‌, அவர்களுள்‌ காரைக்கால்‌ 
அம்மை முதலிய சந்தான சமய ஆச்சாரிமார்கள்‌ (2) ௮தவே 
பொருளெனப்‌ பாசமற்றிலராயினும்‌, பார்மிசை ஆசை சங்க 
ரற்காக்கிப்‌ பணிக்தோதியதா லும்‌,'பராசக்தி முதலான சத்தி 
களும்‌, கணபதி, கந்தசுவாமி, நக்திரரயனா, பிருங்யெடிகள்‌, 
வாலூரியா, சுகர்‌, சனகாதிபர்‌, சித்தர்‌, கணங்கள்‌, பிரமா, 
விட்டுணு, இந்திராதி சராகரர்கள்‌, தாபசிகள்‌, சத்திகள்‌, 
மனுஷர்‌, படிகள்‌... முதலானவர்கள்‌ பரிபாக 
மான காலத்திற்‌ பூசித்து அநாதியே இன்ப வீடடைந்திருப்ப 
தாலும்‌, இவைக்குதி தென்மொழி வேதததில்‌, “ஈசனிரு 
விரலாற்‌ காட்டவொண்ணா வின்பத்தை, மாசற வோரங்குலி 
யால்‌ வாழ்விதத? (சிவானந்தமாலை 4) திருஞானசம்பந்தர்‌ 
முதலிய மூவரருளிய திருமெய்ஞ்ஞானத்‌ திருகெறிதீ தேவா 
ரத்துக்கு முதல்மொழி அனுபூதிக்குக்‌ காட்டிய சம்பிரதாய 
உரையைக்‌ கண்டு கொள்க. “குறிகளும்‌ அடையாளமும்‌ 
கோவிலும்‌ நெறிகளும்‌ வரகின்‌ றகோர்‌ நேர்மையும்‌ ” (திரு 
நாவுக்‌. பொது தனித்திருக்குறுந்‌. 6) என ஓதியபடி எல்லா மொழியும்‌ 
இவ்வகைப்‌ பொருளெனக காண்க. 


ல ல அக வைகை வணிக இங்கை. 


1. இதுமுதல்‌ பிறிதோரேட்டில்‌ காணப்படுமா௮ :-- 

“பராசத்தி முதலான சத்திகளும்‌ மகேசுவரமாய ருத்ாகணங்‌ 
களும்‌, ஈர்திரயினார்‌ வாலகிரியர்களும்‌, விஷ்ணு முதலான தேவர்களும்‌, 
மனுஷர்‌ முதல்‌ பிபீலிகார்தமான பக்குவான்மாச்களும்‌, சச்‌. திசாயினார்‌...... 
ரியர்‌, சித்தர்‌, கணங்கள்‌, கணபதி, கர்தர்‌, விட்டுணு முதலான தேவர்‌ 
களும்‌, மனுஷர்‌ மிருசப்பட்டு ஈ எறும்பு முதலான பசகுவான்மாச்களும்‌ 
பூசித்‌ தும்‌, அம்மையே இம்மையாக லீடடைச்‌ிரறுப்பதாதும்‌,"? 


4. ஆகம மாடிரகின்‌ றண்ணிப்பான்‌ 251 


ஆகமத்தில்‌, 
்‌ சேணாருர்‌ தழழ்‌ பிழம்பு ' 
(பெரியபு : சாச்சயெ, 8) 
என்றும்‌, 
“ஊனு காதலொளி வளர்‌? 
(பெரியபு ; திருஞான : 516) 
என்றும, 
முழுது மிவையே” 
(பெரியபு : இருஞான : 977) 


என்றும்‌ கூறியன காண்க. 


புராணத்தில்‌, 
்‌ மூலக்குறியுளது ' 
(கோயில்‌ ; பதஞ்சலி : 71) 
என்றும்‌, 
 மூலத்தானச்தே முளை ததெழுர்க அ * 
(கோயில்‌ : வியாக்கிர ; 8) 


என்றும்‌ கூறியன காண்க, 


சாத்திரத்தில்‌, 
: இலயர தானே யான ” 
என்றும்‌, 
 திருக்கோவிலுள்ளிருச்குர்‌ திருமேனி ? 
(சிவஞானசத்‌ : 12ஆம சூத, 1) 
என்றும்‌, 
£ வானோர்‌ தொழுச்திருமேனி ? 
(வெப்பிர ; 12ஆம்‌ சூத, 1) 
என்றும்‌, 


£ காலை தொமவன்றைவினைக சட்டறுக்கும்‌ ? 
(சிவானர்த, 19) 


என்னும்‌ அருளிய உபதேசப்‌ பொருளைக்‌ காண்க, 


232 திருவாசக வியாக்யொனம்‌ 

இனி, சிவஞான போத சூத்திரம்‌ ஆறேழில்‌ விளங்யெ 
தாகிய ஞானநிலைமையும்‌ ஆன்மா சதசத்‌ என்ற அடிமையியல்பும்‌ 
சத்தி சிவொத்மிக தரிசனமான திருவருள்‌ வினியோக 


மாவன :— 
௦. ஏகன்‌ அநேகன்‌ இறைவன்‌ அடிவாழ்க 


பதவனுபூதி 

ஏகன்‌ என்றது, ஒன்றா முடிந்த பொருளாயுள்ளானான 
அகண்டாகார சச்சிதாடந்க நித்திய சுத்த பரிபூரண பராபர 
பரைவடிவாயெ நாதனான பரப்பிரம வத்து எனச்‌ சுவானு 
பூதி பெறத்தக்க து. 

அநேகன்‌ என்றது, சர்வாதமாக்கட்கும்‌ பெருங்கருணை 
வழக்கால்‌ உயிர்க்குயிராய்‌ கின்ற உயிர்‌ எனக்‌ காண்க. 

இறைவன்‌ என்றது, மூவகையுயிரையும்‌ பெத்த முத்த 
மாக்க, வகுதீதான்‌ வகுத்தபடி அரேக சத்திகளை அதிட்‌ 
டித்து ஆக்கினை வழியாகத்‌ திருவடி சேரச்‌ செய்யும்‌ இரா 


சன்‌ எனக்‌ காணக. 
இவைக்குச்‌ சுருதி :-- 


வேத்த்தில்‌, 
' மூவுருவு மோருருவம்‌ 


(திருசாவுக்‌, திருத்தாண்ட. தஇருவாளுர்‌ : 1) 


என்றும்‌, 
“ ஒன்றாக ? 
(திருவா, திருத்‌, 6) 
என்றும்‌, 
 ஒருருவாயினை ? 
(திருஞான. திருகெருக ற்‌, 1) 
என்றும்‌, 


அஆ கய வைகை னைக வகவத்தை. 


1. ஏகனு மாகி யசேகனு மானவ 
னதனு மானானென்‌ அச்திபற ; 
சம்மையே யாண்டானென்‌ அர்திபற, 


(கிருவுச்தி. 5) 


5. ஏகன்‌ அரேகன்‌ இறைவன்‌ 209 


ஆகமத்தில்‌, 
( ஒருமொழி ? 
என்றும்‌, 
£ ஒன்றவன்றானே ' 
என்றும்‌ பவத்‌ 
புராணத்தில்‌, 
* ஒருணர்வு ' 
(கோயில்‌ .வியசகர : 27) 


என்றும்‌, 


சாத்திரத்தில்‌, 
“ ஒன்றென்ப தொன்றே சாண்‌ ” 
(சிவஞானபோத, சூத்‌. 2 உதாரணம்‌ 2) 
என்றும்‌, 
“ஏகனுமாகி ” 
(திருவும்‌ இ, 6) 
என்றும்‌ வருவதைக்‌ காண்க, 


பதவனுபூதியில்‌ “ஒன்று? என்ற வாக்கியத்தில்‌ 
சொரூபமாக வினியோகமான தால்‌, சொரூபமான திருவடி. 
யில்‌ அடங்கெ விப ரமாவன :-- 


ஒன்றென்பது ஒன்றுதல்‌. ஒன்றுகலாவது ஒன்றோ 
டொன்று கூடுதல்‌. * அவ்விருபொருள்கள்‌ யாவை 2” என்‌ 
னில்‌, அவை பது, பசு. £ அவ்விருபொருள்களும்‌ ஒன்றின த 
எக்காலத்தில்‌ ?? என்னில்‌, அநாதியே. * அநாதியானால்‌ 
இரண்டு பெயர்கள்‌ வருவானேன்‌ ? இரண்டாவானேன்‌ ?' 
என்னில்‌, அவ்விரண்டையும்‌ அறிகுறவன்‌ ஒருவன்‌ 
உண்டே! அப்படி அறிபவனும்‌ அறிவிப்பவனுமாக இருக்‌ 
கும்‌. அப்படியானால்‌, * அறிபவன்‌ யார்‌? அறிவிப்பவன்‌ 
யார்‌?” என்னில்‌, அறிகிறவன்‌ பசு; அறிவிக்கிறவன்‌ பதி, 
ஆனால்‌, ஒன்றென்று சொல்லாமல்‌, இரண்டென்று 
சொல்லுவானேன்‌?' பெறுவானும்‌ பேறுமாயிருத்தலால்‌. 
“ஆனால்‌, இரண்டென்று சொல்லாமல்‌ ஒன்றென்று 


284 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


சொல்லுவானேன்‌ 2” பேறன் ரிப்‌ பெறுவானுக்கு வேறே 
அ நிவில்லையாகையால்‌. * அவ்விரண்டுக்கும்‌ அறிவு ஒன்றா 
யிருக்குமோ ? இரண்டாயிருக்குமோ ?' என்னில்‌, அறிவா 
வது சித்து; அறியாமை அளித்து. ஆகையால்‌ ஒன்றாக 
இருக்குமானால்‌ இருபொருளாக வேண்டுவதில்லை ; இரண்டும்‌ 
ஒரு பொருளாயிருக்கு மென்னில்‌, ஒருக்காலும்‌ ஒன்று 
படாது. (ஆனால்‌, சித்து எது? அரித்து எது 0” என்னில்‌, 
இத்து பதி என்னவே, அசித்து பசுவாமோ?' என்னில்‌, 
ஆகாது. எனென்னில்‌, சித்தும்‌ அ௮சிததும்‌ கூடா. அன்றி 
யும்‌, ஒரு புறமாயும்‌ நில்லாத சித்துறு சித்தென்னில்‌, சத்தைப்‌ 
பொருந்தியரியாது. சத்தைப்‌ பொருந்திச்‌ சித்தாயிற்‌ 
றென்றால்‌, “கன்‌ தன்மை கெட்டுப்‌ பொருக்திற்றோ? கெடா 
மற்‌ பொருந்திற்றோ ?' என்னில்‌, ‘கன்‌ தன்மை கெட்டால்‌ 
பொருந்துவதென்ன ? கெடாதிருந்தாற்‌ பொருந்தின தில்‌ 
லையே ! ஆனால்‌, ' பொருந்தியும்‌ பொருந்தாமலும்‌ இருக்கும்‌ ' 
என்னில்‌, “ஒரு பொருளுக்கு இரு தன்மை இல்லையே! 
ஆகையால்‌ 'பசுவுக்குச்‌ சதசத்‌ என்று பெயராயிற்று. 


ஆனால்‌, இந்தப்‌ பெயர்‌ பெத்கத்திலோ? முதீதியிலோ? 
என்றால்‌, இரண்டினுமுண்டு; ஆனால்‌ முத்தி கூடாது. 
பெத்த முத்தி ஒன்றாகும்‌. அன்றியும்‌; பெத்த முத்தி 
இரண்டேது? என்னில்‌, அறியாமை பெத்தம்‌; அறிவு 
முத்தம்‌.  'அறியாமையாவதேது?' என்னில்‌, பாசம்‌. 
அவை அறிவாவதே' தென்னில்‌ அவை சிவமானால்‌, 
முன்‌ ஒன்றென்று சொன்னதில்‌, பதி பசு ஒன்றென்ற 
தில்‌_—பாசம்‌ என்ற ஒன்று எப்படிக்‌ கூடிற்று? என்ரால்‌, 
அம்தப்‌ பசுவுக்குப்‌ பதியன்‌ றி இயக்கமில்லை ; அபேதமென்‌ 
பதே தோன்றும்‌ ; இப்படி யெல்லாம்‌ அர”ேகே வினாவிடை 
கள்‌ வரும்படியாக விளக்குக்‌ தன்மையொன்று அநாதியே 
மிருத்தலால்‌ அதுவே பாசமாயிற்றாகையால்‌, ஒன்றென்றதற்குப்‌ 
பொருள்‌ முப்பொருளுமாயிற்று. 


ன லன அ டு 


ஆன்மா... ....ஃ ்‌' கித்தனாய்ச்‌ ௪தசத்தாக (௪, 9, 17, 2) சதசத்‌அ 
உள்ள தும்‌ இல்லதும்‌, 


5. ஏகன்‌ அ௮சேகன்‌ இறைவன்‌ 235 


ஆனால்‌, 'அறுவகைப்‌ பொருளும்‌ அகராதி நித்யமாகை 
யால்‌, அவ்வியாபக அறுவகைப்‌ பொருளும்‌ அடங்கிய 
வாழெப்படி யென்னில்‌, திரிபதார்த்தத்துக்கும்‌ பொருட்‌ 
பாகுபாடு கூறுமிடத்து எழுவாய்‌ பயனிலை செயப்படுபொரு 
ளுடன்‌ ஆகவேண்டுமே ! அப்படி உடனாகாவிட்டால்‌ ஜக்‌ 
இயமில்லையே; அனுபவம்‌ கூடாதே! ஆனால்‌, உடனாவது 
எது என்னில்‌, பதியாகிய சிவம்‌ என்னவே, வச்சி யென்ற 
சிவம்‌ வவ்‌ என்னும்‌ பெருங்கருணையினாலே பசுவென்ற 
தனது திருவடிக்கீழ்க்‌ கடக்கும்‌ ஆன்மாவைத்‌ தானாக்கும்‌ 
இன்பசுகத்தைப்‌ பெறுதற்குப்‌ பிரித்து அருமை காட்டிக்‌ 
கூட்டும்‌ பாசத்தை நீக்கித்‌ தானாக்கும்‌ என்று பொரு 
ளாகவே, பதி என்ற சிவமும்‌, கருணை யென்ற அருளும்‌, அவ்‌ 
வருளாலறியும்‌ உயிரும்‌, இவ்வினாக்கள்‌ விடைகளைப்‌ பண்ணு 
விக்கிற ஆணவமும்‌, அப்போது ஒன்றை ஒன்றாய்‌ மயக்கும்‌ 
ஹிந்து மாயையும்‌, இப்படித்‌ தொழிற்படுதலாகிய கன்மமும்‌ 
அடங்கிய ஆறும்‌ பஞ்சாக்கரப்‌ பொருளாய்‌ ஒன்றாகி, *அட்ட 
மூர்த்தப்‌ பொருளாய்ச்‌ சிவானந்த ஞான நடன இன்ப 
சுக குஞ்சிதயாத தகரவித்தையா புர ரகசியமெனக்‌ 
காணக. 


பொழிப்புரை யநுபவமாகிய நாதாதியாய்‌ கின்ற எழு 
வகைச்‌ சூத்திரக்கருத்தும்‌ சொல்லி, இனி, வேகங்கெடுத்தாண்ட 
வேந்தனடி முதல்‌ ஜந்து வாக்கியம்‌ பாச விமோசனமான 
அருளுரு அபேதமான கேயத்தழுக்தலாகிய திருவடி லாப 
மஇிமைக்குள்‌ ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ அஞ்செழுத்து அருள்‌ நிலையும்‌, 
பத்தாம்‌ சூத்திரம்‌, பதிஜேராம்‌ சூத்திரக்‌ கருத்தாகிய ஞானத்தில்‌ 
ஞானச்சரியை முதலான திருத்தொண்டின்‌ உண்மையான அநாதிபரம 
வீட்டின்‌ அனுபவம்‌ விளங்க எடுத்துக்கொண்டார்‌. 


டை ல்க cc 


1. அலுவகைப்‌ பொருள்‌ சிவம, அருள்‌, உயிர்‌, ஆணவம்‌, மாயை, 
கன்மம்‌, 

2, அட்டமூர்த்தம்‌ அபூமி, தீர்‌, தேயு, வாயு, ஆகாயம்‌, சூரியன்‌, 
சர்‌ திரன்‌, இயமானன்‌, 


236 திருவாசக வியாக்யொனம்‌ 


குருத்துதி 
(6—10) 
6. வேகங்‌ கெடுத்தாண்ட வேந்தனடி. வெல்க 
பதப்போருள்‌ 


வேகங்கெடுத்து (௭ - அ),  ஓட்டற்று நின்ற உணர்வான ' 
(திருவுந்தி. 13) எனது உணமையான பசு போதததைத்‌ 
திருநோக்கததால்‌ தீட்சித்து (௭ - ௧). 

ஆண்டவேந்தன்‌ (எ- து), :தேட்டற்று நின்ற விடம்‌ 
இிவமென: ' (திருவுந்தி, 12) அடிமை செய்த மன்னவன்‌ 
(௭ - ௧). 


அடிவெல்க (௭ - அ), காதன்‌ காளானது எனது உள்ளத்‌ 

தில்‌ சிவபோகம்‌ வினைக (௭-௧. 
நுட்பம்‌ 

 ஒங்குணர்வின்‌ உள்ளடங்கி உள்ள த்தின்‌ இன்பொடுங்‌ 
கத்கங்குவர்‌.” (திருவருட்‌: 10: 1) என்ற உள்ளத்தின்கண்‌ 
விளைவதான சிவாத்துவிக 'வேத்தியான * மன்னவன்‌ றன்‌ 
மகன்‌”? (சிவஞானசித்‌. 8ஆம்‌ தத்‌ 1) என்ற ஞானகிட்டை. 
அவையாவன :-- 


பரமகுருவை மன்னவன்‌ என்றமையால்‌ மன்னவ 
னுக்குள்ள சகல அங்கங்களெல்லாம்‌ இருப்பதால்‌ இவ்‌ 
அஅபூதி, மாயாடவி என்னும்‌ வனத்தில்‌, பஞ்ச இந்திரிய 
வேடர்‌, அ௮க்தக்கரணமான நாய்கள்‌, இருவினையாடிற சங்‌ 
இலியால்‌, ஆன்மாவான மிருகத்தைப்‌ பிடி காரணமாக, 
"சரிதோனறும்‌ உலாவும்‌ புத்திதனை, சகல லோகமும்‌ ஆளு 
இற இராசாவானவன்‌ பார்த்து, £* நமக்கு நீ சொந்தமான 
பிள்ளையாயிருக்தும்‌ மறந்து வேடரிடத்து அகப்பட்டு அவர்‌ 
கள்‌ தொழிலெல்லாம்‌ கற்ராயே! மயங்கித்‌ திரிரொயே |! 
1. வேததி - அறியப்படுவது, 
9 சரி- மலைச்சாரல்‌  சிக்கம்‌ வேட்டச்‌ இரிசரிவாய்‌ ' (திறாக்சோ, 
166), 


6. வேகங்‌ கெடுத்தாண்ட வேந்தன்‌ 2817 


என்ன சாம பேத தான தண்டம்‌ என்ற நால்வகை உபா 
யங்களினாலே மயக்கம்‌ தெளிவித்து, தன்னுடைய பெருமை 
யெல்லாம்‌ அவனுக்குக்‌ கொடுத்துத்‌ தானாக்கு இரட்சிக்‌ 
இறதுபோல. இத திட்டாந்தரம்‌. 


இதற்குக்‌ தாட்டாக்திரம்‌ வினவில்‌, நாதனாகிய பரமசிவ 
னுக்குச்‌ சொந்தமாகி பிள்ளையான ஆன்மா முன்னர்‌ 
போல அலையும்போது, குருமணியாக எழுந்தருளி, சதுர்‌ 
வித சத்திநிபாகத்தாலும்‌ போதித்து, வேடர்களை வசப்‌ 
படுத்தி, தானாக்கித திருவடியிற்‌ சேர்க்கும்‌. 


( அப்படிச்‌ சிவனுக்குப்‌ பிள்ளையானால்‌ மலபந்தம்‌ வரு 
வானேன்‌ ? கணபதி, கந்தசுவாமிக்கு வரவேண்டுமே | 
பிள்ளையென்பது வழக்கன்றே! இக்க மகா வாக்கியமும்‌ 
பொய்யன்‌ ற! 


இதற்கு விடை, உபகேச உண்மை கிட்டையான தால்‌, 
அதுவாய்‌ நின்றறிய வேண்டும்‌. மனதில்‌ அடங்காதது 
எழுத்தில்‌ அடங்குமா? சொல்லாமற்‌ சொல்வகான அறுபூதி 
விபரமாவன :-- 


சுத்தமான அகாதியில்‌ சுத்த கேவல மலமே இருள்‌, 
அதுவே இடம்‌. சிவனோ மன்னவன்‌. அவனுக்கு உயிர்‌ 
பரம்‌. அவன்‌ வல்லமை பரை; கரணம்‌ குரு: அவன்‌ 
தேகம்‌ ஆன்மா. அம்தப்பரனுடைய வல்லமைதான்‌ பரை. 
அப்பரையால்‌ தொழிழ்படுகிறதுதான்‌ தேகம்‌. இவ்வைக்‌ 
தும்‌ பிரிக்கப்படாமல்‌ ஒன்றாகவே இருக்கும்‌. 


மன்னவன்‌ என்ற திட்டாக்தர தேக மூன்றும்‌ சில 
காலங்களிலே பிரிக்கப்பட்டுப்போம்‌. இந்த ஐந்தும்‌ பிரிக்‌ 
கப்படா. எப்படி என்னில்‌, பரமசிவன்‌ எப்படி. உருவெடுத 
ததோ அப்படியே பரையும்‌ உருவெடுக்கும்‌. பரை எப்படி, 
உருவெடுத்ததோ அப்படியே உயிர்‌ வெவ்வேறு வடிவெடுக்‌ 
கும்‌. கரணம்‌ எப்படி வடிவெடுத்ததோ அப்படியே குருவும்‌ 
வடிவெடுக்கும்‌. வெளி எப்படி. வடிவெடுத்ததோ அப்படியே 
மலமும்‌ உருவெடுக்கும்‌. ஆகையால்‌ இவ்வைந்தும்‌ பிரிபடா. 


2௦0 இருவாசக வியாக்கியானம்‌ 


ஆனால்‌ உயிர்‌ வெவ்வேறு வடிவெடுப்பானேனென்‌ 
னில்‌, அவை பெருங்கருணை வழக்னொலே. அவ்வழக்கா 
வது, ஒருவனுக்கு விருப்பமெல்லாம்‌ தேகரட்சை நிமித்தம்‌ ; 
கரணமும்‌ உமிரும்‌ இரத ரட்சணைக்கே பிீரயாசப்படுகின்‌ 
றன. அப்படிப்போலப்‌ பரமசிவன்‌ ஆன்‌ மாக்களிடத்தில்‌ 
வைத்த பெருங்கருணையினாலே, மலபரிபாக கிமித்தமாக, 
கேவலத்தினின்‌ று இம்முறையே அநேகம்‌ திருமேனி 
எடுக்க வேண்டிற்று. 


அவை வினவில்‌, பரத்திலுள்ள ஐது பொருள்களா 
வன: பரமாயெ உயிர்‌ ஒன்று; பரையாகிய வல்லமை 
ஒன்னு ; குருவாகிய கரணம்‌ ஒன்று; பசுவாகிய தேகம்‌ 
ஒன்று; மலமாகிய இடம்‌ ஒன்று. இவ்வைநதும்‌ பரத 
இலும்‌, குடிலையிலும்‌, மாயையிலும்‌, அசுத்தமாயெ பிரகிருதி 
யிலும்‌ முறையே நிற்கும்‌. அவை கேண்மின்‌ : 


பரம்‌, சிவன்‌, அரி, அயன்‌ நாலு: பரை, அருள்‌, திரு; 
கலை நாலு ; உயிர்‌, அருள்‌, சித்து, சடம்‌ காலு; வெளி, ஒளி, 
இருள்‌, மருள்‌ காலு; பரம்‌ ஒன்று; ஆகிய ஜம்தும்‌ இம்‌ 
நான்கு வழித்தான நிலையநுபூதியாற்‌ காண்க. 


இவ்வைந்தாயெ பரமும்‌ சொன்ன நான்‌டெத்தும்‌ திரி 
பதார்த்தங்களாக நின்ற அஅபவ முறைமை. 


பரத்திற்‌ சத்துப்‌ பரமசிவமாயும்‌, குடிலையில்‌ லயபோக 
அதிகாரமாயும்‌, மாயையில்‌ பிரமா விட்டுணு ருத்திரனாயும்‌, 
பிரரருதியில்‌ குரு லிங்க சங்கமமாயும்‌, இருப்பதன்‌ றித 
தத்துவம்‌ மூன்றிடத்தும்‌ மும்மூன்றுகக்‌ கொத்துக்கள்‌ 
தோறும்‌ நிறைந்து நின்றாலும்‌ பொருளொன்றே. அனறு 
பவம்‌ அறிந்தும்‌ அறிவித்தும்‌ அறிவாயும்‌ கின்‌ றமையால்‌ 
சச்சிதாகந்தம்‌ ஆயிற்று. இதன்‌ கருத்து முதல்‌ மொழியில்‌ 
பெற இருப்பதால்‌ அறிந்து கொள்க. முப்பொருளும்‌ 
சைதன்னிய வியாபக நித்தியம்‌ அதுவாய்‌ நிற்பவர்க்கே 
தெரியும்‌. 


6. வேகங்‌ கொடுத்தண்ாட வேந்தன்‌ 239 


இன்னும்‌, புலப்பட ஒருவகை, பரம்‌, விந்து, 
மோகினி, மானை கான்கொடு முதலெட்டுக்கு அட்சரம்‌(?). 
சிவம்‌, பொருள்‌, பதி, பசு, பாசம்‌, அருள்‌, ஆன்மா, திரோ 
தம்‌, மலம்‌. பஞ்சாக்கரம்‌ இரண்டாம்‌ எட்டுக்கு. லய போக 
அதிகாரம்‌ (௩) ஈவர்கர பேதம்‌ (௯). சகள நிட்கள சகளா 
களம்‌ (௩). மூன்று மெட்டுக்கு. அனந்த ருத்ரர்‌ (௨) கலாதி 
(௭) போகம்‌. வித்தை சுத்தா சுத்த (௩). கான்காமெட்‌ 
டுக்கு. பிரமா விட்டுணு. ஆன்மதத்துவம்‌ முதலாக மூன்‌ 
அறும்‌ இம்முறையே. இருபத்துநகான்கும்‌ போக்கெ சுத்தாத்‌ 
தும தத்துவம்‌. 

பின்புறமெல்லாம்‌ 

முதலெட்டுள்‌ இரண்டாம்‌ மேடு. விஞ்ஞான கலர்‌. 
மூன்றாம்‌ மேடு. பிரளயாகலர்‌. நான்காம்‌ மேடு, சகலர்‌. 
இவர்கள்‌ கிறைந்து முதற்புறம்‌ பிரேரகர்த்தாக்கள்‌ இல்‌ 
வொன்‌ றில்‌ கால்வருமுண்டுளவான தால்‌ சகலருக்கும்‌ பிரே 
ரக அநுக்ரகம்‌ வரும்போது சுத்த பரசிவம்‌ மட்டும்‌ பெருங்‌ 
கருணையால்‌ தொழி லுண்டு. அநுபவம்‌ விரிக்கிற்‌ பெருகும்‌, 
அந்தச்‌ சுத்த கேவல நடனத்துக்கே நாதன்‌ தாளான 
திருவடி என்று பெயர்‌. சகலத்துக்கும்‌ காரணம்‌ அடியே 
முடி, அம்மூடியே அடி: அவயவமில்லை. பரிபூரணமாக 
விருக்கும்‌. காயன்மார்கள்‌ கருதீதருள்‌ மொழியும்‌ இவையே. 

இன்னும்‌ ஓர்‌ வகை அனுபவம்‌ கேண்மின்‌ :--மல 
வொளியில்‌ கின்ற சிவம்‌ குடிலையாகிய சுத்த சத்தியிடதீது 
வரும்போது பரமாயெ உயிர்‌ சிவமாதி ஐவராகவும்‌, வல்‌ 
லமையாநிற சத்தி இச்சா ஞானக்‌ இரியை லயபோக 
அதிகார சக்திகளாகவும்‌, தேகமாகிற உயிர்‌ விஞ்ஞான 
கலராகவும்‌ வரும்போது வல்லமையாகிற இச்சா ஞானக்‌ 
திரியா சக்திகளினால்‌ ஐவகை மூர்த்தங்களாகவும்‌ ஆயின்‌ 
மூன்று ஐந்தானதெப்படி. யென்னில்‌, இந்த மூன்றின்‌ 
ஏற்றக்‌ குறைதல்‌ சமமாக விருக்கும்‌. இந்தச்‌ சத்தி, சிவம்‌ 
விஞ்ஞானகலர்‌ அனுபவமாகவே யிருக்கும்‌. அப்படியாகும்‌ 
போது பஞ்சசத்தியுண்டே? திரோதான சத்தி எங்கே? 


*இதுமுதல்‌ இப்பகுதி எட்டிலுள்ளவாறே பதிப்பிக்கப்‌ “பற்றுள்ள து, 


240 திருவாசக வியாக்கயோனம்‌ 


என்றால்‌, அவை அதநுபூதியே வினவில்‌, முன்‌ சத்தத்தில்‌ 
சொன்ன மலமாகிய ஒளி மிகுந்த சத்தியே இருளாகத 
தோன்றி மேலுள்ள அநுபூதியை மறைத்தால்‌ அச்சத்தியே 
திரோகான சத்தியில்‌ சொன்ன நவம்தர பேதங்களினின்‌ று 
சிவத்தில்‌ அட்டவிததிசுவரர்கள்‌, அநறுசதாசிவர்‌, மந்தா 
மந்திரிசுவரர்கள்‌, அட்டமூர்ததிசுவராள்‌ (2) இவர்களெல்லாம்‌ 
சிவதத்துவமேயாம்‌. இரண்டாம்‌ சத்தி தத்துவமானது, திரிபுரை, 
அட்டவீரட்ட சத்திகள்‌, துர்க்கை, மயிடாசுரசங்காரி முதல்‌ 
அநேக சத்திகள்‌. சமூன்றாவது சதரசிவதத்துவமானது பஞ்ச 
சாதாக்கியப்‌ பெருக்காயிருக்கும்‌. காலாவது பஞ்சவிம்சதி 
வடிவமாகவும்‌, அறுபத்துமூன்று நாயன்மார்கள்‌, சந்தான 
சமயாச்சாரிமார்களாக(வும்‌) இருக்கும்‌. ஜமக்தாவது, சுத்த 
வித்தை, ருத்திரன்‌, ஏகாதச ருத்திரன்‌, கான மோடி ருத்திரர்‌ 
களாக இருக்கும்‌. முன்சொன்ன கர்த்தாக்கள்‌ நாமமே 
தத்துவ நாமமாயிற்று. ருத்திரன்‌ இருக்கிற தத்துவத்‌ 
துக்குச்‌ சுத்தவித்தை என்று பெயராயிற்று. கரணமாயெ 
குரு குடிலையில்‌ அட்டவித்தீசுவரர்களாயும்‌, மாயையில்‌ ருத்‌ 
இரதேவராயும்‌, பிரகிருதியில்‌ ஆச்சாரியராசவும்‌ இருக்கும்‌. 
இவை விரிக்கில்‌ பெருகும்‌ ; ஞானேபைதேசத்தால்‌ அனுபவங்‌ 


காணக. 


இனி, பன்னிரண்டாம்‌ சூதீதிரக்‌ கருத்தாகிய அடியார்‌ 
அநுபவ விளக்கமாவன. 
7. பிறப்பறுக்கும்‌ பிஞ்ஞகன்றன்‌ பெய்கழல்கள்‌ வெல்க 

பதப்பொருள்‌ 

பிஞ்ஞகன்‌ பெய்கழல்கள்‌ ஆவன, மகா கேவலத்தினின்‌ று 
சூட்சும ஈடனபஞ்சகிருத்தியஞ்‌ செய்த, சகல தசையில்‌, என 
திடமாக உள்ளிருந்தெழுற்தருளிய சாதனான குருமணி 
பொற்பாதமெனக்‌ காண்க. 


1, “ பிஞ்ஞகம - தலைக்சோலம்‌, அது ' பிஞ்ஞகம்‌ தலைக்கோலம்‌ ? 
என்ற திவாகரத்தால்‌ உணர்க. ிவபெருமான்‌ திருமுடியும்‌ அம்முடி 
மேல்‌ அழகயெ வெண்பிறையும்‌ குளிர்ச்த கங்கைநீரும்‌ உடையராதல்‌ 
பற்றிப்‌ பிஞ்ஞகன்‌ எனப்பட்டார்‌, (மறைமலையடிகள்‌ பச்‌, 29). 


7. பிறப்பறுக்கும்‌ பிஞ்ஞகன்‌ 24] 


பிறப்பறுக்கும்‌ என்றது, இற்றைவரை அருளும்‌ தேக 
பாசம்‌ நீக்கித்‌ திருவடி ஞானமே தேகமாக .அருளுமெனக்‌ 


காண்க. 


வெல்க என்றது, எனது மலபோதத்தை வேத்தி செய்து 
சிவஞான போதமாக விளங்யெகெனக்‌ காண்க. 


நுட்பமாவன 


பெய்கழல்‌ என்ற பதத்துக்கு அநாதியே என்னை விட்டுப்‌ 
பிரியாகபடி. இன்பப்பிறவி அளிக்கும்‌ என்பது பொருள்‌. 


இதற்கு அ அபூதியாவன :- 
நடனம்‌ என்ற அ, அதி சூட்சும கேவல சகலத்தின்‌ 
கண்‌ சிவாக்கினை சென்றதே, பஞ்சகிருத்தியமே ஈடமெனக்‌ 
காண்க. அவ்வாக்கனை செல்வது எப்படி என்னில்‌, திட்‌ 
டாந்தரத்தால்‌ தாட்டாக்தரம்‌ புலப்பட வேண்டும்‌. அவை 
யாவன, சூரியன்‌ முதலில்‌ வர, ரெணங்களாறெ ஒளி அதன்‌ 
பிரகாசம்‌; அவ்வொளிக்குதீ தொழில்‌ இருளை ஓட்டிக்‌ 
கொண்டே யிருக்குமாகையால்‌, இருளொன்று அகாதியாய்‌ 
நித்தியமாயிருப்பகதொன்றண்டே! அவ்விருளில்‌ அகப்‌ 
பட்ட பொருள்களாயுள்ள வித்துக்களெல்லாம்‌ வெயில்‌ 
முறுக்கத்தால்‌ வீரியமாய்‌ முளைத்துப்‌ பக்குவமாய்‌ விளையும்‌, 
அதுபோல, சிவமாகிய முதலதன்‌ பிரகாசமான சத்தாகிய 
அருளொளியானது ஆணவ விருளாயெ மலசத்தியை 
கோக்கும்போது, அந்த கோக்கம்‌ 'சிற்பரவியோமமான 
கால்‌ அவ்வொளியால்‌ அவ்வாணவமே உண்மையான 
ஆன்மாக்களாகப்‌ பிறந்தது. அவைகள்‌ எக்காலத்திற்‌ 
பிறக்கும்‌ என்றால்‌, அவ்வொளி இருளை கோக்கும்போதெல் 
லாம்‌ பிறக்கும்‌. அம்முதலும்‌, அ௮வ்வொளியும்‌, ௮க்கோக்க 
மும்‌, அவ்விருளும்‌, அப்பிறப்பும்‌ ௮காதி நித்தியமாகையால்‌ 
அந்த காள்‌ தொடங்கி இடைவிடாது பிறக்கும்‌. மேற்‌ 
பக்குவமும்‌ சிவமே தானாகிற இன்பப்‌ பிறப்பும்‌ உண்டு 
அடியார்கட்கு என்பது நியமம்‌. 
1. சிற்பரவியோமம்‌ - சிதாகாசம்‌, “ சிற்பரவியோழமாகும்‌ திருச்‌ 
சித்றம்பலத்துள்‌ ' (பெரிய பு, ; இல்லை ; 2), 
.... திரு10 


242 ்‌ திருவாசக வியாக்யொனம்‌ 


அவை எவ்விடத்தென்னில்‌ விந்து, மோகினி, மான்‌ 
என்‌ ற மூன்றிடத்தும்‌. அவை விந்துவாடுிய குடிலை பரைப்‌ 
பேராகெய இச்சா ஞான கிரியா தூர்த்திகட்டெம்‌. மாயை 
யாவது சவொக்கனை செலுத்தும்‌ அதிகார கர்த்தாக்களுக்‌ 
இடம்‌. மானாவது சர்வான்மாக்களுக்குமிடம்‌. !இவ்வான்‌ 
மாக்கள்‌ மூன்றிடத்தால்‌ மூன்று பேதம்‌ கொள்ளும்‌. 
குடிலையாகிற சுத்தத்திலிருப்பவர்களுக்கு விஞ்ஞானகலர்‌ 
என்று, ஞான மே வடிவாய்‌, கலாதியாற்‌ பெயர்‌. மாயையி 
லிருப்பவர்களுக்குப்‌ பிரளயாகலர்‌ என்று பெயர்‌; மாயையே 
வடிவாய்‌ அப்பிரளயாகலத்திற்‌ கலாதியாற்‌ பெயர்‌. 
பிரஇருதியிலுள்ள பெயர்‌ 'ரேகிருதியே வடிவாய்க்‌ கலாதி 
யோடு கூடிய மானிடர்கள்‌. 


இம்மூவரும்‌ முறையே மூலமலமொன்று, மாயை கன்ம 
மிரண்டு, மாயை கன்மம்‌ மலம்‌ மூன்றும்‌ உளர்‌. பெயர்‌ 
மூன்றாயிருக்காலும்‌ அவரவர்க்கு இருள்‌ வேழென்றால்‌, 
அவ்விருள்‌ மூன்றுண்டோ? எனில்‌, உண்டு. அவை சூரியன்‌ 
முன்‌ இருள்‌ ; சந்திரன்முன்‌ இருள்‌ ; ஈட்சத்திரத்தின்முன்‌ 
இருள்‌ போன்‌ நிருக்கும்‌. ஆகையால்‌ சத்தாகிய ஆன்மாக்‌ 
களுக்கு இடம்‌ மாயை; சித்தாகிய சிவத்துக்கு இடம்‌ குடிலை; 
ஆனம்தமாயெ சுகத்துக்கு இடம்‌ பரை. மேலும்‌ சித்தாயெ 
சிவத்துக்கு இடம்‌ சததாகிய ஆன்மா; ஆனம்க சுகத்துக்‌ 
இடம்‌ சத்தாகிய சிவம்‌ ; இவ்வகை. 

இனி, சிவஞான போதப்‌ பதினோரு சூத்திரக்கருத்தும்‌ 
“ பவகங்‌ கெடுத்தாண்ட * வாக்கியம்‌ வரை அருளி, மேல்‌ அணைந்த 


னை ய க கை கை அவன சககைையவனைக்கைளி 
- 


1, எண்ணிறர்ததாகச சொல்லப்பட்ட ஆன்மவர்க்கம்‌ மூன்றுவகை, 
அவர்‌ விஞ்ஞானகலரென்றும்‌, பிரளயாகலரென்றும்‌, சகலரென்றுஞ்‌ சொல்லப்‌ 
படுவர்‌, இம்மூவரில்‌ விஞ்ஞானகலர்‌ ஆண வமலததாரென்றும்‌, பிரளயாகலர்‌ 
ஆணவமும்‌ கன்மமுமென்னும்‌ இந மலத்தாரென்றும்‌, சகலர்‌ ஆணவம்‌ 
கன்மம்‌ மாயையென்னும்‌ மும்மலத்தாரென்றுஞ்‌ சொல்லப்படுவர்‌ ; 
மாமாயை திசோதாயியென்னுமிரண்டு மலமும்‌ மூவகையான்மாக்களுக்கு 
மூள; அவை கூட்டி யெண்ணுபிடத்து விஞ்ஞானகலர்‌ மும்மலத்தார்‌, 
பிராளயசலர்‌ சான்குமலத்தார்‌, சகலர்‌ ஐம்மலத்தாராவர்‌, 

1த்தார்த வசன பூஷணம்‌ பச்‌, 96) 


8. புறதீதார்க்குச்‌ சேயோன்‌ 243 


தோர்‌ தன்லையான பன்னிரண்டாம்‌ சூதீதிரக்‌ கருத்தும்‌, 
£ பிறப்பறுக்கும்‌ பிஞ்ஞகன்றன்‌ ? என்ற வாக்கிய முதலாக அடி. 
மைத்‌ திறமான அன்பின்ப உல்லாச காதன்‌ திருவருள்‌ 
வினியோகமாவனவற்றில்‌, பிறப்பறுக்கும்‌ என்ற வாக்கியப்‌ 
பயன்‌ : முடிவில்டியார்‌ திருவடி ஞானப்பேறருளி அப்பேறு உண்மை 
யடியார்கட்கன்றி வேறுபட்டவர்க்கில்லை? என்ப. 


8. புறத்தார்க்குச்‌ சேயோன்றன்‌ பூங்கழல்கள்‌ வெல்க 
பதப்போருள்‌ 
புறத்தார்க்குச்‌ சேயோன்‌, (எ- த), அணைந்தோர்‌ தன்மை 
யான அடிமைத்திற அநுபூதியில்லாக அபரிபாக ஆன்மாக்‌ 
கட்கு அஅபூதிக்கெட்டாத நாதன்‌ (௪-௧). 
தன்‌ பூங்கழல்கள்‌ வெக்க (௭ - து) திருவருளழகு பொருந்திய 
முன்‌ குருமணி பொற்பாத கமலங்கள்‌ எனது உளத்தில்‌ 
நனி விபுவாய்‌ விளங்கியிருக்க (௪ - ௧). 
நுட்பமாவன 


!அபரிபாக உயிர்‌ என்றது நம்பர்‌ அருளில்லாமை 
யினால்‌ புற்ச்சமயமென வேறுபட்டிரும்த தும்‌, காதன்‌ தாளே 
பரிபாக நிமித்தம்‌ கன்மத்தை உயிர்க்கு ருசிப்பித்துப்‌ 
புசப்புக்கும்போது கின்ற தாரதன்மய கிலையதுவே 
மதமாதலால்‌, எல்லாம்‌ ஓரிடத்தே காணகின் ற யாதொரு 
சமயம்‌ இச்சைவ சமயமாதலால்‌, அக்கினி காட்டத்தில்‌ 
மறைந்தது போலும்‌, (சிவஞானசித்‌. ச. 12: 4) கெய்‌ பாலில்‌ 
மறைந்தது போலும்‌, (சிவஞானபோ. ரூ. 12 உதார. 2) 
அவரவர்‌ சமயக்‌ கொள்கையிலே தோன்றாத்‌ துணையாக 
மறைந்திருந்த நாதன்‌ காளைப்‌ பரிபாக அநுக்ரகமானபின்‌ 
முன்‌ இறந்தகால சமயகிலை கண்டிரங்கப்‌ பயந்து பெருமூச்‌ 
செறிந்து விதிர்விதிர்ந்து பரவசம்‌ கண்டது இவ்வநுபவமே 
யாதலாலும்‌, நாயன்மார்கள்‌ சாத்திரக்‌ தோத்திரங்களால்‌ 
வெளிப்பட்டு வருவகாலும்‌, சகல சமய பாவனையும்‌ பரம 
வென்‌ திருவடியெனத தெளியும்‌ பொருட்டுச்‌ சொன்னது, 

1, ஏட்டில்‌ ( மலபரிபாக உயிர்‌ ' என்று எழுதப்பட்டுள்ளது, 


4 திருவாசக வியாக்கியானம்‌ 


சேயோன்‌ என்‌,ன பேத புற்ச்சமயங்களாவன :-— 
உலகாயதன்‌, புத்தன்‌, சமணன்‌, மீமாங்கிசன்‌, மாயாவாதி, 
பாஞ்சராதரி. இவற்றுள்‌, புதீதரின்‌ பேதம்‌, சவுநீதிராந்தி 
கன்‌, யோகாசாரன்‌, மார்மீகன்‌, (மாதீயமிகன்‌), வைபாடி 
கன்‌ என்ற கால்வர்‌. சமணரில்‌ பேதம்‌ கிகண்டவாதி, 
ஆசீவகன்‌ என்ற இருவர்‌. மீமாங்கெசரில்‌ பேதம்‌ பட்டா 
சாரியன்‌, பிரபாகரன்‌, மையாயிகன்‌ என்ற மூவர்‌. மாயா 
வாதியில்‌ பேதம்‌ அகம்‌ பிரும்மவாதி, பாற்கரியன்‌, நிரீச்சுர 
சாங்கயன்‌ என்ற மூவர்‌. உலகாயதரில்‌ பேதம்‌ ஈசுவர 
சார்வாகன்‌ !. 


புறச்சமய பேதம்‌ “பதினைந்து. முன்னே மூலாகமத்தில்‌ 
அநேகமுண்டு. இவர்கள்‌ தத்துவமும்‌ அநுட்டானமும்‌ 
அதருட்டிப்பும்‌ கொள்கையும்‌ அதன்‌ பயனும்‌ ஆகம குரு 
சம்பிரதாய வழியால்‌ அநுபூதி பெறத்தக்கன. 


இவ்வ துபவ நிலையில்‌ திருவடி சேயாய்‌ கின்றது பக்குவ 
மலர்கட்காக. மரத்திற்‌ கரக்தாங்கு ஒடுங்கிய அனலும்‌, 
பாலில்‌ கரந்தாங்கு ஒடுங்கிய நெய்யும்‌, வெளிப்படும்‌ பக்குவ 
காலம்‌ போல. ஆன்மாக்களுக்கு ரது மல 
பரிபாக சத்திறிபாதமும்‌ வநது, உத்தம அண்ட கண்ட 
தேக கேச சாதியில்‌ உற்பவித்து, வேத _நாலோதி, கரும 
காண்டம்‌ பொருளன்றெனக்‌ கண்டு, ஞான காண்டம்‌ 
தெரிம்து, இதுவரையில்‌ ஊழுடையான்‌ அருள்‌ பொருத்தி 
வாழவேண்டும்‌ என்ற மையல்‌ விட்டு, மறுமையாம்‌ சிறுமை 
தப்பி, வேதாந்தம்‌ தெளிந்து, 'சைவசித்தாற்க அடிமைத்‌ 
திறம்‌ சார்வதே பொருளெனக்‌ காண்க. 


தத த வதையை கை _—__— கை மையை ய ௮, 
னா அவக, 
எ வவட 


1, இப்பகுதிகளைப்‌ பிறவாது கூறுவாரும்‌ உளர்‌, 

2, மேலே கூ௰ிய பதினான்சகோடு பாஞ்சரசதரியையும்‌ கூட்டிப்‌ 

3. இதன்‌ விளச்சம்‌ அடுத்த அடியிள்‌ நுட்பத்தில்‌ சொடுச்சப்பிட்‌ 
டுள்ளது, 


9, கரங்குவிவா ருண்மஏமுங்கோன்‌ 240 
9. கரங்குவிவா ருண்மகுிழுங்‌ கோன்கழல்கள்‌ வெல்க 
பதப்பொருள்‌ 


கரங்குவிவார்‌ உண்மகிழும்‌ என்றது, குருமணியாயெ 
ஆண்டவனைக்‌ கண்டக்கால்‌ அகம்‌ புறம்‌ என்னை 
பஞ்சாங்க, அட்டாங்க அங்கப்பிரதட்சணமாக நிலமுற 
விழும்அ அடியுறப்‌ பணிந்து, வீடு வேண்டா விறலினராட, 
கூடும்‌ அன்பினிற்‌ கும்பிட உளத்திற்‌ சிவானந்தம்‌ பிறக்‌ 
கும்‌ (௭ - ௧). 


கோன்‌ கழல்கள்‌ வெல்‌: என்றது, முற்பத ஆனந்த 
நாதன்‌ இரண்டு திருவடிகளும்‌ எனது உளத்திற்‌ சாங்கு 
சித்தாந்தப்‌ பொருளாய்‌ விளக (௭-௧). 


நுட்பமாவன 


சைவசமயச்‌ சார்கலாவன : அஇிவாகமக்‌ காட்சியில்‌ 
அருளுடைய தீக்ஷை பொருக்கி, உண்மைச்‌ சரியை முத 
லான ஞானபாதம்‌ பொருந்திய குஞ்சிதபாத உண்மைச்‌ 
சமயம்‌. 


அவையாவன :— 
சைவம்‌, பாசுபதம்‌, மகாவிரதம்‌, காளாமுகம்‌, வாமம்‌, 
வயிரவம்‌. இவ்வறுவர்களுடைய கோட்பாடும்‌ குஞ்சிதபாத 
சாலோகாதி முக்திகளும்‌ மூலாகம உத்தர பூர்வசிகை 
மிலும்‌, ஞானாசாரியாரருளிய முதல்‌ வழி சார்பான சரத்‌ 
திரங்களிலும்‌, அவற்றின்‌ வியாக்யான நூல்களிலும்‌ உப 
தேச சம்பிரதாயத்தாலும்‌ காண்க. 


இனி, முன்சொன்ன குஞ்சிதபாத சேர்வையால்‌ உட்‌ 
சமயக்‌ கோட்பாடும்‌ கடந்து அதிதீவிர சத்தினிபாதத்‌ திரு 
வருள்‌ உதவி, ரோக்காதி தீட்சாயுதீதனாட, மெய்ஞ்ஞான 
குருவுண்மை உபதேசத்தாற்‌ சிவாகமக்‌ காட்சியான திரி 
பதார்த்த கிச்சயம்‌ தெரிக்த சிவனடியார்களே | குஞ்சிதபாத 
தரிசனமே பரம மோட்சமெனக்‌ காண்க. 


240 திருவாசக வியாக்யொனம்‌ : 
10. சிரங்குவிவார்‌ ஓங்குவிக்கும்‌ ரோன்‌ கழல்வெல்க 
பதப்போருள்‌ 


சிறங்குவிவார்‌ (௭- த), *தற்போதமற்ற சாரங்குசித்த 
அத்துவி த உண்மையடியார்கள்‌ (௭ - ௧) 


ஓங்குவிக்கும்‌ (எ- அ), அவ்வடியார்களை யாவர்க்கும்‌ 
மேலாக்குவான்‌ (எ -௧). 


சீரோன்‌ கழல்‌ வெல்க (௭ - அ) யாவர்க்கும்‌ மேலான அருள்‌ 
விலாசச்‌ சீர்ச்‌ சிறப்பின்ப உல்லாச நாதன்‌ காள்‌ எனது 
உள்ளத்தில்‌ வற்றாது முற்றாத விளைக (௪-௧), 


நுட்பமாவன 


அது துவிதக்‌ காட்சிப்‌ பயன்‌ முன்சொல்லிய சுத்த 
சைவ சித்தாந்த பேதவபேத பேதாபேத அத்துவிக சமாதி 
சாமர்த்தியமான்களில்‌ ஜக்யெவாதி, பாடாணவாதி, பேத 
வாதி, சமவாதி, சங்கிராந்தவாதி, அவிகாரவாதி, பரிணாம 
வாதி, சைவசிவாத்துவிதி இவ்வெண்மர்கள்‌ பாவனாரூட 
பலனும்‌ கோட்பாடும்‌ மோட்ச பேத நிலையும்‌ ஞானாசாரியா 
ருபதேசத்தால்‌ அநுபூதி காதன்றாளே எனப்பெறத 
தக்கது. 

புறத்தார்க்கு (அடி. 8) என்பது முதல்‌ சிரங்குவிவார்‌ (அடி. 
10) என்‌ ற வரையிலுள்ள மூன்று திருவருள்‌ வாக்கியங்‌ 
களுள்‌ உலகரயதன்‌ முதல்‌ சிவாததுவிதி வரையில்‌ முக்‌ 
நூற்றுமுப்பதிதுமூன்று மதமாகத தொகுத்து மூலாகமதீ 
திற்‌ சொல்வதைச்‌ சமயாசாரிமார்கள்‌ அருளிய சாத்திரத்‌ 
திற்‌ காண்க. 


பொழிப்புரை அஅபயூதிப்படி வேகம்‌ (அடி. 6) முதல்‌ 
சிரம்‌ (அடி. 10) வரை இவ்வைந்து வாக்கியங்களும்‌ குருத்துதி 
ஆயினவான காண்க. 


1. ததிபோதம்‌ - அசமிகாரம. 
9, முர்தூற்றுப்ப இன்மூன் று என்று ஓர்‌ ஏட்டில்‌ உள்ளது. 


1; சிவபுராணம்‌: 267 


இனி ஈசனடி போற்றி (அடி. 11) முதல்‌ ஆராத இன்பம்‌ அரு 
ளும்‌ மலைபோற்றி (அடி. 16) என்றவரை எட்டு வாக்கியங்களும்‌ 
பரமசிவனது அட்டகுணங்களையும்‌ துதித்தது. அவ்வறுபூதி 
யாவன, பதவதுபூதிப்படி அடியாருள்ளத்தில்‌ ஆனம்க 
விளைவெனவே காண்க. 

இனி, சிவகுணகுணியான திருவருட்குணப்‌ பொருட்‌ 
பெருமையான சருவ சுதந்தர ஞானம்‌ சிவனுக்கே யல்லாது 
வேறொருவர்க்கில்லை யென்ற அநுபவம்‌ வேதாகமத்தில்‌ 
வெகுவித வாக்கியப்‌ பயனகைவிருப்பினும்‌, காமிகாகம உத்‌ 
ஈர சிகையில்‌ பரார்த்த இரக்கத்தின்‌ பாதியிவையேயென 
அநுபூதி பெறுக. 

பரமசிவனின்‌ அட்டகுணத்‌ துதி 

ஈரனடி போற்றி முதல்‌ துதித்த இருவருள்‌ விநியோக 

மாவன்‌ “4 


11. ஈசனடி போற்றி எந்தை யடி. போற்றி 
பதப்போருள்‌ 

ஈசனடி போற்றி என்றதில்‌ ஈசனடி 'கர்த்தவியம்‌. ௮ 
யாதெனில்‌, சருவதேவனுக்கும்‌, சர்வ ஆன்மாக்களுக்கும்‌, 
சர்வ ௪ததிகட்கும்‌, சர்வ சடசிததுக்கும்‌ அல்வுயிர்போல்‌ 
சிவனே முதல்‌ (௭-௧), போற்றி என்றது, இரட்சிப்பதற்காக 
வணங்கும்‌ துதி (எ - க]. 

எந்தையடி போற்றி (எ- து). £ சருவமும்‌ தன்‌ வசமான 
நாதவிந்து செகத்‌ சொரூபமான பொருளே ! எனை இரட்சிப்‌ 


பரயாக” எனக்‌ கரண்க. 
12. தேச னடிபோற்றி சிவன்சே வடிபோற்றி 
பதப்போருள்‌ 
தேசனடி போற்றி. தேசன்‌ - தாயதிருமேனி. அதாவது, 


எல்லாத்‌ இருவுருக்களுக்கும்‌ முன்‌ அநாதியே காரிய கார 
ணங்கடந்த கருணையே, அன்பே, இன்பான கின்மல அருட்‌ 


1, கர்த்தவியம்‌ - செய்யத்தக்கது, ' 


249 திருவர்சக வியாக்யொனம்‌ 


டிரு தேசோமயத திருவடி (௭-௧). போற்றி என்னை இரட்சிப்‌ 
பாய்‌ (எ - ௧). 

சிவன்‌ சேவடி போற்றி (௭- அ). அமாதியே இயற்கை 
உணர்வாயெ சருவஞானப்‌ பொருளே எனை இரட்‌சிப்பாய்‌ 
(௭-௧). 


13. நேயத்தே நின்ற நிமலன்‌ அடிபோற்றி 
(எ-ன) 

சருவான்‌ம கோடிகட்கும்‌ அறிவாயிருநது 'ஞான 
ஜேய ஞாதுரு நாடாவண்ணமான நின்மல இன்ப சொரூப 
வியாபகப்‌ பொருளாய்‌ நின்ற நாதன்‌ தாளே என்னை 
இரட்சிப்பது (௪-௧). 


14. மாயப்‌ பிறப்பறுக்கும்‌ மன்னன்‌ அடிபோற்றி 
(எ -ன) 

பிறப்புக்குக் காரணமாகிய மாயை முதல்‌ பஞ்ச 
பாசத்தையும்‌ நீக்கக்‌ குருமணியாய்‌ எழுந்தருளிப்‌ பெருங்‌ 
கருணை வழக்கால்‌ இரங்கி எனது பிறவியைத்‌ திருவருள்‌ 
கோக்கால்‌ தட்சிக்கும்‌ நாதனருளே எனை இரட்சிப்பது 
(௭ - ௧). 

நுட்பமாவன 


பெருங்கருணை யாது எனின்‌ ;--நரதன்‌ தாளானது 
தனது சித்து விலாசத்துக்குள்ளே அளவிலாத அண்டங்‌ 
களை அடங்க வைத்துக்‌ கொண்டிருக்கின்றது ; ஆனாலும்‌, 
௮ஃது அவனவள அதுவாய்‌, அணுவுக்குமணுவாய்‌, சூட்சுமாதி 
சூட்சுமமாய்‌ நிற்கின்றது; அன்றியும்‌, சர்வ சடசித்துக்‌ 


ல னைகுவய யய பவை. 


1. ஞான ஜேோய ஞாதுமு-(௪. ௪, 11-2) அறிவு, அறியப்படும்‌ 
பொருள்‌ ; அதிபவன்‌, 

2. பஞ்சபாசம்‌ ஆணவமலம்‌, திரோதானசகச்‌தி, சத்தமாயை, 
அசுத்தமாயை, ஆதிகன்மம (சவசெறிப்ரகாசம்‌ 62) ; மாமாயை ; திரோ 
தாயி, ஆணவம்‌, மாயை, கர்மம்‌ எனபாறாம்‌ உளர்‌, 


1. சிவபுராணம்‌ 240 


களையும்‌ சிவசக்தி என்பதனை அவித்தையால்‌ மறந்து ஆன்‌ 
மாக்கள்‌ தத்தம்‌ செயலாலே நடப்பதாக எண்ணிக்கொண் 
டீருக்னெற அந்தப்‌ பெரிய குற்றத்தைப்‌ பொறுப்பது 
மன்றி, அவ்வான்மாக்கள்‌ எப்போது பரிபாகப்‌ படுவார்‌ 
களோவென்று இதுவே வேலையாக த்‌ தகரவித்தியாபுரமான 
திருச்சபையில்‌ திருநடனம்‌ செய்யும்‌ சுவாமி திருகோக்கம்‌ 
பாலிப்பகே பெருங்கருணை (௪ - ௧). 
மன்னன்‌ என்ற வாக்கியத்திற்கு முன்னரருளிய வேகங்‌ 
கெடுத்தாண்ட வேந்தனடி (அடி. 6) என்‌ ற பயனைக்‌ கொள்க. 
திருநடனஞ்‌ செய்வதற்குச்‌ சுருதி :-- 
வேதத்தில்‌, 
 இருஈட்ட மாடியைத்‌ தில்லைக்‌ கிழறையை ட்‌ 
(திருசாவுக்‌, 4: 81: 1) 
என்றும்‌, 
ஆகமத்தில்‌, 
 அபலத துள்ளாடுக்‌ கழலே ? 
(பெரியபுரா, திறாசரவுக்‌, 179) 
என்றும, 
எங்கும்‌ இருஈட்டம ' 
(தருமச்‌ , 2722) 
என்றும்‌, 
சாத்திரத்தில்‌, 
* ஈலமிகு தொழில்களோட நாடச ஈடி.ப்பள்‌ £ 


என்னும்‌ வருவனவற்றுற்‌ பல்‌ 


15. சீரார்‌ பெருந்திறைநம்‌ தேவன்‌ அடிபோற்றி 
(எ-ன) 
திருவருட்‌ சிறப்பான திருவருட்‌ பூமியாகிய திருப்பெருமக்‌ 
துறையின்கண்‌ என்‌ பொருட்டு மிர்மலத்துவமாகிய நஈவந்தர 
பேதற்‌ கடந்த !அகளமாய்‌ யாருமறிவரிய பொருள்‌, சகள 


1. அகளம்‌ -நிஷ்களம்‌, * அகளமெம்‌ வடிவானர்த...... கூததன்‌ 
(காஞ்சிப்‌ : திருக்கண்‌ : 281). 


250 திருவாசக: வியாக்யொனம்‌ 

மயம்பேர்ல்‌ உலகில்‌ தங்கிச்‌ சிவஞான உபதேசம்‌ அடியேற்‌ 
குபதேசித்த ஆன்ம நாதனுகிய குருசுவாமி திருவடியான து 
என்னை ஒழியாவின்‌ பமாக இரட்சிப்பது (௭-௧). 


16. ஆராத இன்பம்‌ அருளும்மலை போற்றி 
(எ-ன) 

நின்மலமாகிய நாதன்றாளானது எனது உளத்தில்‌ 
ஒழியாத பேரின்பமாக நாடோறும்‌ பின்னும்‌ புதிதாகவே 
பெருக அருளும்‌ மலையான திருவடியே என்னை இரட்சிக்க 
(ஏ - ௧). 

இவை எண்குணமும்‌ அகராதி நித்திய சுத்த சைதணிய 
வியாபகப்‌ பேரின்பம்‌ என்பதற்கு, முதல்மொழி நுட்பானு 
பூதியில்‌ அநாதி என்பதற்குப்‌ பொதுப்பாயிரத்தில்‌ காட்டிய 
புகையெட்டு என்ற தேவார உரையிற்‌ காண்க. (பக்‌. 90-92) 
இவை உபதேசவஅபூதி, 


இணி, 
17. சிவனவன்‌ என்‌ சிந்தையுள்‌ நின்ற அதனால்‌, 


(எ-ன) 

சருவஞ்ஞான எதர்தானயுள்ள இவன்‌ நன்‌ பெருங்‌ 
கருணையை அறிகிறகற்குச்‌ சுதக்தர ஈனனாயுள்ள அறி 
வானுக்கு அருளே இடமாக உயிருக்குள்ளே கின்றபடி 
நிற்கும்‌ சிவமே. எப்படியென்னில்‌ ? அவைக்கு அட்பானு 
பூதிச்‌ சுருதி :-- 


வேதத்தில்‌, 
உயிர்க்குயிராயல்கங்சே நின்றான்‌ 
(ஞானசம்‌, 1: 132: 4) 
என்றும்‌, 
பொற்கழலுள்ளிருக்கும்‌, 
என்றும்‌, 
ஈசனிடம்‌, 
(ஞானசம்‌ : 1: 106: 10 
என்றும, 


1. சிவபுராணம்‌. 51 
முன்னம்‌ பெருக்சோயில்‌ 
என்றும்‌, ப 
மறைய நின்றுளன்‌ மாமணிச்‌ சோதியான்‌ 
(திருசாவுச்‌ : 6 : 204 : 9) 
என்றும்‌, 
ஈன்னெஞ்சே யுனையிரர்தேன்‌ 
(ஞானசம்‌, 2-176. 2) 
என்றும்‌, 
உள்ளங்கவர்‌ கள்‌ வன 
(ஞானசம்‌. 1-1.1) 
என்றும்‌, 
தந்தனை நின்றனக்கரக்கி 
(திருவாச : 30) 
என்றும்‌, 
ஆகமத்தில்‌, 
கரணங்கள்‌ சிதையேயோக 
(பெரியபு : தடுத்தாட்‌ : 106) 
என்றும்‌, 
சிர்றதயதெனனச்‌ வனென்ன வேறில்லை 
(தருமச்‌, 2853) 
என்றும்‌, , 
சாத்திரத்தில்‌, 
ஞானக்கண்ணினித்‌ சச்தைசாடி 
(சவஞானபோ. சூ. 9) 
என்றும்‌, 
ஞானக்சரு த தினால்‌ 
என்றும்‌, 
சிர்தையினும்‌ சரத்தினும்‌ 
(திருக்சளி்‌௮ப்‌ : 100) 
என்றும்‌, 
ஈர்‌ திக்சச்‌ சந்இக்ச விளக்கும்‌ 


என்றும, 


இவ்வகையநுபூதி நாயன்மார்கள்‌ திருவாக்குக்கள்‌ 
தோறும்‌ வருவன அ௮துபூதி காண்க. 


289 திருவாசக வியாக்யொனம்‌ 


இனி, 
18. அவன்‌ அரு ளாலே அவன்தாள்‌ வணங்கி 
(எ -ன) 

முற்பத விநியோக அஅபூதிப்படி சிம்தையுள்‌ கின்‌ ற 
சிவனருளாலே அவனது திருவடியை மும்மை வணக்கஞ்‌ 
செய்வேனெனக்‌ காண்க. 


நுட்பமாவன 
அவனருளே பொருள்‌ என்பதற்கு, 
வேதத்தில்‌, 
தோடு, கூற்று, பித்தா மூன்றும்‌ பீடுடைத்‌ தேசிகன்‌ பொருள்‌ 
என்னும, 
ஓருருவாயினை 
என்றும்‌, 


உணர்ந்தார்க்‌ ருணர்வரியோன்‌ 


என்றும்‌, 
ஒளிவளர்விளக்கே 
எனறும்‌. 
ஆஃமத்தில்‌, 
டலகெலாம்‌ 
(பெர்டபுராணம பாயிர, 1) 
என௮ம்‌, 
சோ தியாய 
(பெரியபு ; தடுத்தாட்‌ : 193 : தில்லைவாழ்‌ : 1) 
என்றும, 


தன்னைக்கண்டயென்‌ வண்ணமவவண்ணம்‌ 
என்றும்‌, 
புராணத்தில்‌, 


தற்பரம்‌ 
(கோயில்‌ ; ஈட ராஜ : 19) 


என்‌ தும்‌, 


1. வெபுராணம்‌ 258 
சாத்திரத்தில்‌, 


அவனவளது 
(சிவஞான : 1) 
என்றும்‌, 
ஆதிசடு வர்தமிலா வளவில்‌ சோதி 
(சிவஞான சித்‌. பாயி.) 


என்றும்‌, 
ஓங்கொளியாய்‌ 
(சிவப்‌, 1) 
என்றும, 
அமமையப்பரே 
(இருக்களிற்றுப்‌. 1) 
என்றும்‌, 


அங்கிங்கெனாதபடி யெங்கும்‌ பிரசரசம்‌ 
(தாயுமானவர்‌ 1) 
எனனம, 
எமது குரவ்ரர்‌ திருப்பரவையம்மை பேரில்‌ சிவானந்த 
மான பிள்ள தமிழில்‌ திருப்பாவான; 

என்ன தறிவா லொன்றறிய 
எனக்கோ ரறிவின்‌ ராயிடினம்‌ 

எல்லா முன்னா லறிந்திடினும்‌ 
யானே யறிக்த பெனகிற்பேன்‌ ; 

மன்‌ னும்‌ பிராணனாய்‌ நின்ற 
வுன்னை யுன்னா லறிந்ததற்பின்‌ 

வாழுமெனையு மவ்விட சுதிற்‌ காண்பே 
னீயாய்‌ கின்ற மையா 

லுன்னி யுணரிற்‌ ரோன்‌ வைக்‌ 
யுவையா யுணர்தல்‌ கண்டறி வ 

*£யுண்மையான சுத்தமகா யொழியாேரய்‌ 
துறைவைப்பா 

லன்னம்பா லுண்‌ டானவாக 
ளறியாப்‌ பொருளே வருகவே 

யன்பர்க்‌ கெளிதா யருள்பரவை 


யமுதே வருக வருக வே, 


தை ல அவக, 


லை வைகையை அஷ வைனை அஆ ர? 


*இவ்வடி ஏட்டிலுள்ளபடியே பஇப்பிச்சப்பெற்றுள்ளது, 


54 திருவாசக வியாக்கியானம்‌ 


இவ்வ துபூதியை முன்னருளிய வேதாகம புராண சாத்‌ 
இரச்‌ சுருதிக்கு முதல்மொழி நுட்ப வாக்யெததுக்‌ கெடுத்துக்‌ 
காட்டலான உரையநுபூதி முழுவதையும்‌ பயன்‌ பெற்று 
மெய்ஞ்ஞான குருவுபதேசத்காற்‌ சிவாஅபவாசுபா அயூதியம்‌ 
பெறத்தக்க உபதேசம்‌ எனபதற்கு மெய்த்தாறு என்ற 
தேவார உரையில்‌ அறிவொண்னு என்ற பதத்திலும்‌, (பக்‌. 87) 
திருவெழுகூற்றிருக்கையான தேவார உரையில்‌, ஒருரு என்ற 
பதத்திலும்‌ (பக்‌. 95) காண்க. 


இனி, 
19-20. சிந்தை மகிழச்‌ சிவபுரா ணந்தன்னை 
முந்தை வினைமுழுதும்‌ ஓய உரைப்பனியான்‌ 

(எ -ன) 

முற்பதத்‌ திருவருட்‌ பிரேரகப்‌ பிரேரியப்‌ பரம்பொரு 
ளாகிய சிக்கையாற்‌ சிவானந்தக்‌ களிப்புற்லுத்‌ தெய்வப்‌ 
புலமைத்‌ திருவள்ளுவருரைத்த மெய்‌ வைத்த சொல்லை 
விரும்பும்‌ * இறைவன்‌ பொருள்சேர்‌ புகழ்புரிம்‌ தாரிடத்து 
இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா ' என்ற உண்மை கொண்டு 
பரமசிவன அ அநாதி திருவடி ஞானப்‌ புகழைத்‌ துதிப்பேன்‌ 
(௭ - ௧). 

ஏது மிமித்தமெனின்‌, அடியேன்‌ செய்க வினை முழுதும்‌ 


திரவெனக்‌ காண்க. 


இவைக்கு அட்பச்‌ சுருதி :_— 
என்‌ றிங்‌ கசேதனமா மிவ்வினைக ளோரிரண்டுஞ்‌ 
சென்ற தொடரு மவன்‌ சென்‌ றிடத்தே-- 
[யென்றுக்கான்‌ 
தீகொருவ னாழ்‌ சிவாபதிதான்‌ கைவிடுமோ 
மாதொருகூ றல்லனே மற்று. 


1, இருள்சே ரிருவினையுஞ்‌ சேரா விறைவன்‌ 
பொருள்சேர்‌ புகழ்புரிம்தார்‌ மாட்டு, 
(குதள்‌,பாயிரம்‌ 1 5.) 


1. சிவபுராணம்‌ 255 
இனி, 


21. கண்ணுகலான்‌ தன்கருணைக்‌ கண்காட்ட 
வந்தெய்தி 

(எ-ன) 

அதற்கண்ணுடைய பரமசிவன்‌ அச்சிவஞானக்‌ கண்‌ 
ணாலே கனது திருவடி ஞானத்தை அடியேற்கு அருளுவ 
தாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ எழும்தருளியதெனக்‌ காண்க. 
நுட்பச்‌ சுருதியாவன :— 

நுகற்கண்‌ என்பது,  தேசமாரொளிகளெல்லாம்‌ சிவ 
னுருத்‌ நேசகென்னாுர்‌ ? என்ற சாத்திரத்‌ இருப்பாவின்‌ 
அஅபூதியும்‌, “ காண்பார்யார்‌ கணணுதலாய்க்‌ சாட்டாக்‌ 
காலே” (திருநாவுக்‌ : 6 : 309 : 3) என்றும்‌, “£ஆட்பாலவருக்கு 
அருளும்‌ திறனும்‌, கேட்பான்‌ புகிலவை இளர்க்க வேண்‌ 
டாம்‌” என்ற வேதாகமப்‌ பிரமாணச்‌ சருதிகளும்‌ காண்க. 


இணி) 
22. எண்ணுதற்‌ கெட்டா எழிலார்‌ கழலிறைஞ்சி 
(எ-ன) 

அளவைகளாலும்‌ வேத மூதல்‌ நால்களா லும்‌ அளவாக்‌ 
களவான திருவருளழகு பொரும்திய தில்லைச்‌ திருச்சிற்றம்‌ 
பலத்துள்‌ ஆடும்‌ கழலான திருவடியைத்‌ கொண்டாலியலும்‌ 
அடியார்களில்‌ யான்‌ யாராய்‌ ௮அணவனென உண்மையால்‌ 
நமககரித்து வணங்குவேனெனக்‌ காண்க. 

ஏது நிமித்தமெனின்‌, பொழிப்புரையிற்‌ சொல்லிய 
மேல்‌ வருவ தான மகாவாக்கிய அநுபூதி (௭-௧). 
அவையாவன :-— 


20. விண்ணிறைந்‌ தி மண்ணிறைந்து மிக்காய்‌ 
விள ங்கொளியாய்‌ 
(ஏ - ன) 
விண்ணிறைந்து (௭-௮). சகல பிரபஞ்சமும்‌ பிருதிவி முதல்‌ 
நாதபரியம்தம்‌ சங்காரக்‌ ரெமம்‌; காதமுதற்‌ .பிருதிவி 


256 திருவாசக வியாக்யொனம்‌ 


பரியந்தம்‌ சிருட்டிக்‌ இரமம்‌ ; ஆகத்‌ தால சூக்குமமாகவே 
மூன்றும்‌ மாயா புவனங்களில்‌ அடங்குவதான 'ஆன 
அ௮ததுவாக்களும்‌ (௭-௧). 

மண்‌ ணிறைந்து (௭-த). சங்காரக்‌ இரமமாகச்‌ சகல புவன 
மும்‌ அடங்கும்‌ வியாபகமாகிய பரம்பொருளே (எ - ௧). 

மிக்காய்‌ (௭ - து). சகல தத்துவ, தோற்றமொடுக்கமானா 
ஓம்‌ அவ்விகாரத்தாற்‌ பந்தப்பட்டகன்று) இருந்தபடி 
இருப்பதான பரப்பிரம வஸ்‌ அவே முதற்பொருளான சருவ 
வியாபகம்‌ (௭-௧). 

விளங்கொளியாய்‌ (௭ - அ). இருந்தபடி இருந்த எனை 
தட்சிணா முகமாக உபதேசித்த அத்துவித சின்மயவான்மா 
வாக அபேத அத்துவித சித்தாந்த சிற்பர வியோம குஞ்சித 
பாத சிவஞானப்‌ பிரகாசம்‌ (௪ - ௧). 


24, எண்ணிறந்‌ தெல்லை யிலாதானே ! 


(எ -ன) 

எண்ணிறைந்து (௭-௮). எண்ணிக்கையாக எதைச்‌ 
சொல்லும்‌ த்தும்‌ அவ்வெண்ணுக்குள்‌ அ௮டங்குயும்‌ அடங்‌ 
காட லும்‌ .ஒதீதுவிகமாக விரு ஈம்‌ (௭-௧). 

ல்லை லாத... ா-து). இன்ன பொருளாவன்‌; இன்ன 
பொருளாகான்‌; இன்னவிடத்திலிருப்பான்‌, இன்னவிட ததி 
லிரான்‌ ; உள்ளே யிருப்பான்‌; புறததிலிரான்‌ ; புறத்த 
லிருப்பான்‌, உள்ளேயிரான்‌; இனனபடி வருவான்‌, 
இன்னபடி. வாரான்‌ ; இன்னபடி அனுக்கிரகம்‌ பண்ணு 
வன்‌, இன்னபடி அநுக்கிரகம்‌ பண்ணமாட்டான்‌ ; யாவ 
ருக்கும்‌ தோன்றமாட்டான்‌, யாவருக்கும்‌ தோன்னறுவன்‌ ; 
ஒன்றாயிருப்பான்‌, பலவாயிருப்பான்‌ ; * உலகெலாமாகி 
வேரயுடனுமாயொளியாயிருப்பன்‌ ' (சிவஞானசித்‌. சூ. 2 : 1) 


எனக காண்க. 


1. சலாத்வர, புவனாத்வா, வாணாத்வா, மச்‌இ.ராத்வா, பதாச்வா, 
தத்வாத்வா என்பன, 


1. சிவபுராணம்‌ 257 


இவ்வாறு வாக்கியப்‌ பொருளும்‌, சிதீதாக்க அறுபூதி 

மான்களாதிய நாதாக்கள்‌ கண்ணின்‌ இன்புறக்‌ கண்டு 
கும்பிட்டெழும்‌ காட்டுப்‌ பொருள்‌ என்பதற்கு, * கற்றவர்‌ 
விழுங்கும்‌ கற்பகக்கனி' என்றும்‌, * காயாயாச்‌ செழுங்‌ 
கனி' என்றும்‌, * அருள்பழுத்களிக்க கருவிளங்கனி 
என்னும்‌,  கண்டேனவர்‌ திருப்பாதம்‌? என்றும்‌ அருள்வ 
கான வேதாகம புராண சாத்திர சம்பிரதாய வனுபவத்‌ 
அக்குபதேச நுட்பப்பொருளாவன :— 

அகண்டாகார, சச்சிதாடந்த, சகல செகத்‌ சொரூப, 
சருவ வியாபக நாதன்‌ தாளானதே ஒன்றாக முதல்‌. 
அதுவே காட்டுங்‌ குறியாகிய சிவலிங்கம்‌ ; அர்த முதலான 
வேருக்கு மூன்று மாயா புவனமே நிலம்‌; அதற்கு வித்து 
உயிர்‌) முளை வேர்‌; கொழுமை ஒரு பரையாதி பஞ்ச சக்தி 
கள்‌; பரம்‌ ஒன்று உளத்தில்‌ முக்கவரான லய போக 
அதிகாரம்‌ ; அக்கவரில்‌ ஒன்று சகளம்‌; அதற்குக்‌ களை 
கள்‌ ஈான்கு ; மற்றொன்று நிட்களம்‌; அதற்குக்‌ களைகள்‌ 
நான்கு ; நடுக்கவர்‌ சகளாகளம்‌ ; அதற்குக்‌ களைகள்‌ ஜம்து; 
சகளக்களைகள்‌ நான்கினும்‌ அகேகம்‌ பிரமா, விட்டுணு, 
ருத்திரர்‌, பஞ்சவிம்சதி முதலாகிய மயேசுவர பேதங்களெல்‌ 
லாம்‌ அநேகம்‌ கொம்புகளாகவும்‌, நிட்களக்‌ களைகள்‌ நான்‌ 
இனும்‌ அநேக சத்தகோடி மந்திர மக்திரீசுரர்கள்‌, அட்டவித்‌ 
தீசுரர்கள்‌, ௮னுசதாசிவா்‌ முதலாவர்கள்‌ அமரேகம்‌ கொம்பு 
களாகவும்‌, சகளாக்களக்‌ களைகள்‌ ஐந்திலும்‌ பஞ்சசாதாக்‌ 
இய சுத்தமாயா விந்து மூர்தீதங்களாடிய கர்த்தாக்கள்‌ 
அகசகேகமான கொம்புகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 

அக்கொம்புகளிலுள்ள அ௮கேகங்‌ சொடிகள்‌ அளவில்‌ 
லாத மாயாசக்திகள்‌. அக்கொம்புகளிலுள்ள குழைகள்‌, 
இலைகள்‌, அரும்புகள்‌, பூக்கள்‌, காய்கள்‌, அமேக பதார்த்‌ 
தங்கள்‌; அட்டமாசத்திகள்‌, அட்டாங்க யோகங்கள்‌, சரியை 
இரியா யோக சமாதிகள்‌, கேட்டல்‌ சிச்தனே கெளிதல்‌ 
நிட்டைகள்‌ முதலியன ; அவை முதிர்ந்து, _உதிதீிவிர பரி 
பக்குவ வருட்கனி பழுத்து, கான்‌ அறியப்பெற்ற சுகாதீக 
சிற்பர வியோமய .அமகிய அபேத அத்துவித உல்லாச 
சாட்குணிய குஞ்சிகபாக இன்பப்‌ பெருக்கான து. 

திரு-17 


268 திருவாசக வியாக்கியானம்‌ 


வேர்முதல்‌ அனிவரை சிவானம்தமாதலால்‌ ஆனந்த 
பல ரசமாகவும்‌ அடியே நுனி, நுனியே அடியாகவும்‌, மக 
திரமே ஈரமாய்‌, பதமே முடிவுகளாய்‌, வர்ணமே தோலாய்‌, 
புவனமே சுளையாய்‌, தத்துவங்களே சுதத தாதுக்களாய்‌, 
அளவிலாத கலைகளே வடிவாய்‌, இவ்வகை ஆற்தீதுவாக்‌ 
களும்‌ திருமேனியாகியதால்‌, அந்தச்‌ சிவானந்த விருட்சத 
துக்கு வேர்தொடுத்து நுனிவரை எங்கும்‌ பழமான தால்‌ 
அமத விருட்சதீதுக்குப்‌ பலாமரம்‌ உவமை ஆயிற்று. ஆனா 
லும்‌, அந்தச்‌ சிவஞான போத விருட்சத்துக்கு வேறிட 
மில்லையா தலால்‌ வேருமில்லை, முடிச்சுமில்லை ; ஈடுவுமில்லை, 
பக்கமுமில்லை ; ஓரளவுமில்லை ; அசாதிமுதல்‌ கொகை வகை 
மிரும்தும்‌ கணக்கு வழக்கில்லை ; மரமுழுதும்‌ ஒன்றே; 
ரசமுள ; வயிரம்‌ ;(?) புறதோலில்லை; இளமையாயிருந்து 
முதுமை பெற்றதன்‌ அ. ரஸம்‌ பழத்தில்‌ மாததிரமில்லை ; 
இந்தச்‌ சர்வ வியாபக இன்பத்துக்கு மூவகை அண. 
தசவித அணுக்களாகதிய பசுவர்க்கங்களெல்லாம்‌ நால்வகைத்‌ 
தோற்றம்‌ எழுவகைப்‌ பிறப்பில்‌ எண்பத்துநான்கு லட்சம்‌ 
யோனி பேதந்தோறும்‌ அச்சமாறித்‌ திரினெறன.. வண்‌ 
டாதி பட்சி போலப்‌ பக்குவப்‌ புசிப்புக்குத்‌ தக்ககாகத்‌ 
திருப்திப்படும்‌. இரற்தத்‌ திருமேனியான வேரிலே விட்ட 
சலம்‌ சாகோபசாகையாகப்‌ பரந்து கொழுமை பெற்று, 
அக்கொழுமையால்‌ மேன்மேலும்‌ வளரும்‌. இந்தத்‌ திரு 
மேனியிற்‌ செய்த உபசார பூசை சகல லோகமும்‌ திருப்தி 
யடையும்‌. இப்படிப்‌ பார்ப்பதும்‌ பரப்பிரம சந்நிதியான்‌ 
ரசமாயிரு்த போதும்‌ பிறர்‌ புசிக்றெதன்று. அப்படி 
யிருந்தாலும்‌ புசிப்பாகவும்‌ புசிக்கிறவனாகவும்‌ ரசமாகவும்‌ 
இருக்கும்‌ ; அதவாயிருந்தா லும்‌ வேறன்று. வேருயிருக்தா 
லும்‌ ஒன்றன்று, ஒன்றன்று என்றால்‌ உண்மையன்று ; 
உண்மையாக இருந்தாலும்‌ ஒருவனுக்கும்‌ தோன்றாத 
தன்று ;* தோன்‌ றின தாயிருந்தா லும்‌: வெளியன் று; வெளி 
யன்றாயிருக்தாலும்‌ எங்கும்‌ பிரகாசப்‌ பொருளாயிருக்கும்‌ ; 
பார்‌ முழுதும்‌ பரப்பிரும்ம சக்கிதியெனக்காண்க, 


1. சிவபுராணம்‌ 259 


இவைக்குச்‌ சுருதி :_ 

மூதல்மொழிக்குச்‌ சொல்லிய பொருள அபூதிக்கு எடுத்‌ 
துக்காட்டலான வேதாகம உரையறுபூதியை இவைக்கு 
அதுபூதியாகக்‌ காண்க. இப்போது சொன்ன நாதன்றாளான 
பரமகுருவே மானிடச்‌ சட்டை போர்த்தி எழுந்தருளித்‌ 
திருப்பெருந்துறையில்‌ உபதேசித்த பெருங்கருணையை 
அன்பாலுருகி அகண்ட பரிபூரண அட்டமூர்த்த தாபர 
ஜங்கம குருலிங்கமுமியாவும்‌ * கண்டத்தைக்‌ கொண்டு கரும 
முடிப்பவர்‌ பிண்டத்தில்‌ வாரார்‌” (திருவுந்தி:3) எனவும்‌, 
£ எட்டுக்‌ கொண்டார்‌ தமைத்‌ தொட்டுக்கொண்டே நின்றார்‌, 
விட்டார்‌ உலகம்‌ ” (திருவுந்தி : 24) எனவும்‌, * மூலையிரும்தாரை 
முற்றத்தே விட்டார்‌, சாலப்பெரியர்‌ ” (திருவுந்தி: 12) எனவும்‌ 
பரமகுரு திருவடியை கினைக்குந்தோறும்‌ காணுந்தோறும்‌ 
பின்னும்‌ பின்னும்‌ புதிதாய்த்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தோத்திரம்‌ 
செய்வதே சிவபுராண வாக்குயமாகலால்‌ இவ்வடிமைத்திற 
அதநுபூதியில்‌ எல்லாமடங்குற்று. 


94-25. நின்பெருஞ்£ர்‌ 
பொல்லா வினையேன்‌ புகழுமா ரொன்றறியேன்‌ 


(எ-ன) இப்போது சொல்லிவந்த திருத்தொண்டின்‌ 
உண்மையான சதயபோத மெய்கண்ட திருப்புகழை உள்ள 
படி அதுவாய்‌ கின்று திருவுள மகிழத்‌ திருப்புகழ்‌ ஒக ஒரு 
வகையும்‌ தெரியாத, ஒப்புவமைக்கெமில்லாத பாவியான 
வன்‌ (௪-௧). 


இவைக்கு நுட்பமாவன :--பரவம்‌ யாதெனின்‌ அநாதி 
யான திருவடியின்கண்‌ அருமை பெருமை தெரியாது பிரிப்‌ 
பின்றி மலவசமாய்க்‌ இடந்தும்‌, பெருங்கருணையால்‌ அப்‌ 
பிரிவு ற்றுப்‌ பரிபாக கேவல சகலப்பட்டு வருவதில்‌, பகுத்‌ 
தறிவுடைய மானிடப்‌ பிறப்பில்‌ வந்தும்‌, புறச்சமயம்‌ புக்‌ 
குழன்றும்‌, சவபுண்ணிய முதிர்ச்சியால்‌ உட்சமயம்‌ வந்து, 
கேட்டல்‌ சிக்கனை தெளிவு பிறக்குங்‌ காலத்தில்‌ இவ்வளவு 
வரையில்‌ உபகரித்ததாயினும்‌ கல்ல தயாவுடைய சிவனுக்கு 


200 திருவாசக வியாக்கியானம்‌ 


என்றும்‌ அடிமையென அன்பாற்‌ கருதி நிட்டை கூடாது 
பரமுக்தி வேறுளகென்று முயற்சிக்கும்‌ பாவியானவன்‌ 
(எ - ௧). 


26-81. புல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 
பல்விருக மாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிக்‌ 
கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்க்‌ கணங்களாய்‌ 
வல்லசுர ராகி முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 
செல்லாஅ௮ நின்றவித்‌ தாவர சங்கமத்துள்‌ 
எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்திளை த்தேன்‌ 

[ எம்பெருமான்‌ 


(எ-ன) அண்டலம்‌, சுவேதஜம்‌, உத்பிலும்‌, சராயுஜம்‌ 
என்ற கால்வகைத தோற்றததிலும்‌ உளவாடிய தாவரம்‌, 
ஊர்வன, பறப்பன, விலங்கு, நீர்வாழ்வன, தேவர்‌, மனிதர்‌ 
இவ்வெழுவகைப்‌ பிறப்பில்‌ தாவரம்‌ 19; ஊர்வன 15; 
பறவை 10; விலங்கு 10; நீர்வாழ்வன 10; தேவர்‌ 11; 
மனிதர்‌ 9; ஆக எண்பத்துகாலு லட்ச பேதமாம்‌. ஒவ்வொரு 
யோனி பேதத்துக்கும்‌ அளவில்லை ; இப்பேதமான கனு 
(சரீரம்‌) க்களுக்குப்‌ பேகம்‌ கற்ப பேகம்‌ தோறும்‌ அளவைப்‌ 
பிராமணங்கள்‌ வெவ்வேருயிருக்கும்‌. இப்பிறவியை உலகத்‌ 
தார்‌ உண்டென்பர்‌ ; இல்லென்பர்‌. இல்லென்பான வனை 
நோக்கி, “ இப்பிறவி உண்டு? என அடியார்‌ பொருட்டுத்‌ 
திருவுளம்‌ பற்றின தென்க காண்க. 


இவைககுச்‌ சுருதி 


வேதத்தில்‌, 
உசைச்சேரு மெண்பத்து ஈான்கு மூறாயிரமாம்‌ யோனி 
நிரைசசேரப்‌ படைத்த வற்மினுயிர்ச்குயிரா யம்‌ :கே 
[கின முனகொல்‌ 
(திருஞான, 1 : 182 : 4) 


என்பதைக்‌ காண்க, 


1. சிவபுராணம்‌ 201 
. இணி, 


2. மெய்யேஉன்‌ பொன்னடிகள்‌ க ண்டின்று 
வீடுற்றேன்‌ 

(எ -ன) முற்பத விகியோகத்தில்‌ எனைப்‌ பல யோனி 
யன்‌ வினைப்‌ பெரும்‌ பேதத்துள்‌ அலைந்து வரும்போது, 
* எம்பெருமானான நாதனே ! உன்‌ பொன்‌ அடிகள்‌ கண்டு 
இன்று வீடுற்றேன்‌ ”” என்றது, தேவரீருடைய இரண்மய 
கோச, நின்மல, அமல திருவம்பலத்திலே பேரானந்தமான 
பரதததுவ நடன பொற்பாத கமலங்களைத தரிசித்தவுடன, 
இததேகத்திலே கானே சீவன்‌ முத்த தசையே பரமுக்தி 
யாக அடைந்தேன்‌ ; மெய்யே-இவை சததியமே' என 


அருளியது. 


இவைக்கு, 


வேதத்தில்‌, 
்‌ இம்மையே தரும்‌ 


(சுந்த, 17: 34; 1) 
என்றும்‌, 
: இம்மை நின்றானை யென்னெஞ்சத தெழுதிவை ' 
என்றும்‌, 
ஆகமத்தில்‌, 
: பிறப்பை வணங்குவாம்‌ ' 
என்றும, 
புராணத்தில்‌, 
, ஈடங்கண்டனை ” 
என்றும்‌, 
சாத்திரத்தில்‌, 
: மெய்யே கண்டு கொண்டிருப்பா ” 
என்றும, 
்‌ அம்மையு மிம்மை3யயாம்‌ ” 


(திருவருட்‌ £ 10; 9) 
என்னும்‌ வருவன அநுபூதி காண்க, 


962 திருவாசக வியாக்யொனம்‌ 


இனி) ப 
93-84. உய்யவென்‌ உள்ளத்துள்‌ ஓங்காரமாய்‌ நீன்ற 
மெய்யா !' 

(எ - ன) அடியேன்‌ திருவடி ஞானம்‌ பெற்றுய்யும்படி 
எனது உளத்தில்‌ அகார உகார மகார நாத விந்துவாய்‌ 
நின்‌ றது இறை சத்தி பாசம்‌ எழில்‌ மாயை ஆவியுற நிற்கும்‌ 
ஓங்காரத்து உள்‌ பொருளாய்‌ விளங்யெ சத்திய சொரூப 
னென அருளியது (௭-௧). 


இவைக்கு அனுபவ சருதி, “ ஓங்காரத்‌ துள்ளொளிக்‌ 
குள்ளே முருகனுருவங்‌ கண்டு தூங்கார்‌!' என்றதைக்‌ 
காண்க. இவையும்‌ அஞ்செழுதீதுண்மை, 


ய்‌, விமலா! 


(எ - ன) மல ரதெமான நின்மல அமல சுக சொருபன்‌ 
எனக்‌ காணக. 


24. விடைப்பாகா ! 


(எ - ன) புண்ணிய சொரூபமான  இடபத்திலெழும்‌ 
தருளலாவது, புண்ணிய பலனான சொரூப சிவன்‌ (எ - ௯). 


இவைக்கு, வேதத்தில்‌ * விடையேறி” என்ற பதவுரை யநு 
பூதி முதல்‌ மொழிக்கு எடுத்துக்‌ காட்டியது (பக்‌. 49) (௭ - ௧). 


௦4-6௦. வேதங்கள்‌ 
ஐயா வெனவோங்கி ஆழ்ந்தகன்ற 
| நுண்ணியனே ! 


(ஏ -ன) அமேகம்‌ வேதங்கள்‌ அமசேக கோடி காலம்‌, 
“என்‌ மாதனே !' என ஓலமிட்டும்‌ அவைக்‌ கெட்டாது 
ஓங்கி அகன்று சருவ வியாபகமாகி நுட்பப்‌ பொருளானது 
எனக்‌ காண்க. 


லை வலை, 


1. மெய்யே என்பத எட்டிதுள்ளறு. 


1. சிவபுராணம்‌ 263 


இவைக்குச்‌ சுருதி :-- 
வேதத்தில்‌, 
்‌ விரும்புரால்‌ வேதத்தாலு வறிவொண்ணா ! 
என்றும்‌, 
ஆகமத்தில்‌, 
“ அருமழைச இரத்தின மேலாம்‌ ” 
என்றும்‌, 
புராணத்தில்‌, 
மறைகள்‌ காணா ' 
என்றும, 
சாத்திரத்தில்‌, 
* மழைகட்‌ கெட்டா 
என்றும்‌, 
£ கோலமறை தேடி கெஞ்சுக்‌ கூப்பிட்டும்‌ காணாத ” 
என்றும்‌ வருவன வற்றாற்‌ காண்க. 


“ஆரறிவாரந்த வகலமு கீளமுமென்ற ' சிவாகமக்‌ 
காட்சியா லும்‌ அநுபூதி பெறத தக்கு. 
86. 'வெய்யாய்‌ ! தணியாய்‌ ! இயமான னாம்விமலா ! 
(எ - ன) உலகத்தை இரட்சிக்கும்‌, பொருட்டாகசகூரிய 
இரணமாய்‌, சக்திரகலையாய்‌ இவை உபகரணப்‌ பேரான 
உயிராயும்‌, அவையொடும்‌ பொருந்தாத நிட்களப்‌ பொரு 
ளெனக்‌ காண்க. 


2 க்ெயய்ட்ட்ப்வைமமமவவை 


1. வெய்யாய்‌ - வெம்மையுடையோனே ; விர்து தத்துவத்தின்‌ 
வாயிலாய்த்‌ தியின்‌ கண்‌ முளைத்த தீ சோன்றும்‌ இழைவணியல்பு வெப்‌ 
பம்‌ உடைத்தாகலின்‌ இங்கனம்‌ கூறினார்‌, 

தணியாய்‌ - குளிர்சசியுடையவனே, சாததத்துவத்தின்‌ வாயிலாய்‌ 
நீரின்‌ கண்‌ முளைத்துக்‌ தோன்றும்‌ வசத. தியின்‌ இயல்பு தட்பம்‌ உடைய 
தாயிருத்தலின்‌ இங்கனம்‌ அருளினார்‌, 

இயமானன்‌ ஆம்‌ விமலா- வேள்விவேட்போன்‌ உள்‌ விஎல்கும்‌ 
தாயானே,. 

(மறைமலை : பச்‌, 40) 


இயமானன்‌ - யஜமானன்‌ என்த வடசொல்லின்‌ திரிபு, 


264 திருவாசக வியாக்யொனம்‌ 


87-88. பொய்யா மினவெல்லாம்‌ போயகல வந்தருளி 
மெய்ஞ்ஞான மாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே ! 


(எ - ன) முற்பத நிட்களப்‌ பொருளே சகளமான பரம 
குருவாய்‌ எழுக்கருளி, நாகன்‌ காளை மறந்த யான்‌ எனது 
என்னும்‌ அவிச்சை முதலான மல காரிய சததிகளெல்லாரம்‌ 
என்னை விட்டு கீஙகி, அறம்‌, புகழ்‌, கேள்வி. ஞானம்‌ விளங்‌ 
கும்‌ திருவருட்‌ பூமியினிடமாக வாராது வந்து உணர்வரிய 
சிவனடியே சிந்திக்கும்‌ திருப்பெருகு சிவஞானமான 
பொருளை எனக்கேற்பவளித்து அடியேனுளத்திற்‌ பிரகா 
சிக்கும்‌ உண்மை மெய்ஞ்ஞானச்‌ சுடரே! என அருளி 
யதைக்‌ காண்க. 

சாத்திரத்தில்‌, 

எங்கும்‌ எவெமொழிய வில்லை யவன்‌ றனனாணை 
_ அங்கர்‌ திரள்ககுவி யாணவமாம்‌--பொக்குமிருள்‌ 
மைசெய்த மாமாயை மாயைவினை மற்றுமெல்லரம்‌ 
பெரய பொய்‌ பொய்‌, 
(சிவானந்தமாலை 872) 


என்‌ றன கக்‌ காண்க. 
29. எஞ்ஞான மில்லாதேன்‌ இன்பப்‌ பெருமானே ! 


(௭ -ன) ஓரறிவுமில்லாக அடியேனிடத்துள்‌ இன்பப்‌ 
பெருமானென எழும்கருளிய சுவாமி! என்றருளியதைக்‌ 
காண்க. 


40. அஞ்ஞானம்‌ தன்னை கல்விக்கும்‌ நல்லறிவே ! 
(எ -ன) ௮மாதி தொட்டு வராகின்ற கேவலாதீத சூட்‌ 
சும மலத்தைத்‌ திருவடியில்‌ அடக்கி என்னைச்‌ சிவஞான 
சொரூப சிவமாக அடிமையாக்கிய ஞானப்‌ பொருளே! என 
அருளியதைக்‌ காண்க. 
41-42. ஆக்கம்‌ அளவிறுதி யில்லா அனைத்‌ தல கும்‌ 
ஆக்குவாய்‌ காப்பாய்‌ அழிப்பாய்‌ அருள்‌ தருவாய்‌ 
(எ-ன) தேவரீர்‌ திருவருட்‌ பாக்கெச்‌ செல்வத்துக்கு 
உற்பததி நாசமிலலா,க நாதன்‌ என்‌ பொருட்டு உலகெலாம்‌ 


1. சிவபுராணம்‌ 205 
உய்யச்‌ சுத்த பஞ்ச கிருத்தியம்‌ செய்யத திருவருளை யளிப்ப 


தான சுவாமி! (௭-௧). 


48. போக்குவாய்‌ என்னைப்‌ புகுவிப்பாய்‌ 
[ நீன்றொழும்பின்‌ 
(எ-ன) அடியேனுடைய பசு பாசக்குணத்தைப்‌ 
போக்கித்‌ தேவரீருடைய திருவடிப்‌ பணிக்கு அடிமையாகச்‌ 
செய்யும்‌ நாதனே (௪-௧). 


44. நாற்றத்தின்‌ நேரியாய்‌ ! சேயாய்‌! நணியானே ! 


(எ - ன) உண்மையடியார்கட்குப்‌ பூவினிற்‌ கந்தம்‌ 
பொருந்தியவாறுபோல்‌ சீவனுக்குள்ளே சிவமணம்‌ பொலிக்‌ 
தவனது திருவுளப்பணியில்லாக உயிர்கட்குதி திருவடி 
தாரமாயும்‌, அடிமைகட்கு முன்போலச்‌ சமீபமாயும்‌ இருப்‌ 
பதே நாதன்‌ தன்மை (௪-௧). 


45. மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே ! 


(எ - ன) மனத்தகத்து அழுக்கறுத்து எனது உளத்‌ 
திற்கு உருவாகிய மன மணிப்‌ பொருளானவனே (௪-௧). 


46-48. கறந்தபால்‌ கன்னலொடு நெய்கலந்காற்‌ போலச்‌ 
சிறந்தடி யார்‌ சிந்தனையுள்‌ தே.னூறி நின்று 
பிறந்த பிறப்பறுக்கும்‌ எங்கள்‌ பெருமானே ! 

(எ-ன) கரும்பை, கேனை, பாலை, கனியமுதை, கண்டை; 
கட்டியை அளவளாவின அதிகச்‌ சுவை போலச்‌ சிவஞானச்‌ 
சிறப்புண்மை அடியாருளத்தின்கண்‌ இன்பப்‌ பெருக்காக, 
அதுவாய்‌ நகின்றெழுந்தருளி அவர்கள்‌ பிறவித்‌ துன்பத்‌ 
கைப்‌ பேரின்பமாகச்‌ செய்யும்‌ பெருமையுடையவனே ! 

(எ - ௧). 

வேதத்தில்‌, 4 இனியனெந்கை யிடைமருதீசன்‌,' என்ற 
சுருதிப்‌ பயன்‌ பெறுக. 4 அ௮கமடுழ வருர்தேனை முக்‌ 
கனியைக்‌ கற்கண்டை யமிர்தைச்‌ சீனியை நிர்மல கிராலம்ப 
கோசத்துரிய வாழ்வை மொகுமொகென விருவிழி நீர்முத்‌ 
திறைப்பதென '' அருளிய செல்வப்‌ பாவையும்‌ காண. 


206 திருவாசக வியாக்யொனம்‌ 


49-50. நிறங்களோர்‌ ஐந்அடையாய்‌ ! விண்ணோர்கள்‌ 
[எத்த 
மறைந்திருந்தாய்‌ எம்பெருமான்‌ ! 

(எ- ன) ஜந்து நிறமான திருவருள்‌ விலாசத்துடனே, 
சுவாமி! எல்லாத்‌ தேவர்களும்‌ திருவுளப்‌ பணிசெய்து 
தோத்திரம்‌ செய்ய, அத்தேவர்கட்கும்‌ பரம்பொருளென்று 
அவர்களுள த்தில்‌ விளங்காது, கர்த்தாவான மகாகேவராக 
எழும்தருளியிராஙின்‌ ற எம்பெருமானான பெரிய பெருமான்‌ 
(௭ - ௧). 


நுட்பமாவன :— 
நிறமாவன :--ஈசானம்‌ முதல்‌ சத்தியோசா தம்‌ வரை 
படிகம்‌, பொன்‌, கருமை, செம்மை, வெண்மை, இவை 
நின்றபடி. நின்றவர்கட்கன் றி நிறக்தெரியா மன்றுள்‌ 
நின்று ஆடல்‌ மகிழ்க்க பொருள்‌ (எ - க). 
6 இவனை வழிபட்டா ரெண்ணில்‌ தேவர்‌ 
அவனை வழிபட்டங்‌ காமா ரொன்‌ றில்லை 
அவனை வழிபட்டங்‌ காமாறு காட்டுங்‌ 
குருவை வழிபட்டாற்‌ கூடலு மாமே ” 
(திருமந்திரம்‌ 2119) 
என்ற சிவாகமக்‌ காட்சி காண்க. 


50-58. வல்வினையேன்‌ தனனை 
மறைந்திட மூடிய மாய இருளை 
அறம்பாவ மென்னும்‌ அருங்கயிற்றாற்‌ கட்டிப்‌ 
புறந்தோல்போர்த்‌ தெங்கும்‌ புழுவழுக்கு மூடி 
மலஞ்சோரு மொன்பது வாயிற்‌ குடிலை 
மலங்கப்‌ புலனைந்தும்‌ வஞ்சனையைச்‌ செய்ய 
விலங்கு மனத்தால்‌ விமலா உனக்குக்‌ 
கலந்த அனபாகிக்‌ கசிந்துள்‌ ளுருகும்‌ 
தலந்தா னிலாத சிறியேற்கு நல்க 


1. சிவபுராணம்‌ 2617 


(எ -ன) மகா கேவலம்‌ முதல்‌ ஒருவரா லும்‌ நீக்கப்படாத 
மலவசத்தனை அவை நீங்க எனது உண்மைப்‌ போதத்தை 
அடியேற்குதீ தெரியாது தமோமயமாய்‌ அழுத்திவிக்கும்‌ 
நித்திய கேவல இருட்டை இருவினைத்‌ துடக்காற்‌ பூட்டி, 
தோற்‌ போர்வையால்‌ மலம்‌; புழு, அழுக்குச்‌ சொரியும்‌ 
நவதீதுவாரத்‌ அச்சிலை மறு வழி செல்லாது பஞ்ச இக்திரிய 
வேடர்கள்‌ மெய்யறிவைக்‌ கொள்ளை கொண்டு நிற்கும்‌ 
காலம்‌, சஞ்சலத தளையிட்ட மனத்தினால்‌, நிட்களப்‌ பொரு 
ளான தேவரீர்‌ திருவடியில்‌ அபேதமாகக்‌ கலந்து உருகு 
அன்படிமை உரிமை நலம்‌ திமைளவும்‌ பணி செய்யத்‌ தெரி 
யாத பாவியான அடியேற்குச்‌ வ்ட்்்‌ போதமான உப 
தேசம்‌ அருளிய நாதனே (௪ - ௧). 


௦9. நிலந்தன்மேல்‌ வந்தருளி நீள்கழல்கள்‌ காட்டி 

(எ-ன) முற்பத நிட்கள சிவன்‌ சகளீகரித்துத்‌ திருப்‌ 
பெரும்துறையிலே பரமகுருவாய்‌ எழுக்கருளி ஒருவர்க்கும்‌ 
எண்ணுதற்கரிய குஞ்சிதபாதத்கை அடியேற்கு அளித்த 
சீரும்‌ திருவும்‌ பொலியச்‌ சிவலோகநாயகன்‌ சேவடிக்கழ்‌ 
யாரும்‌ பெறாத அறிவு பெற்றேன்‌. “பெற்றதார்‌ பெறு 
வாரார்‌?” என்ற வேதச்‌ சுருதியைக்‌ காண்க. 


60-61. நாயிற்‌ கடையாய்க்‌ கடந்த அடி.யேற்குத்‌ 
தாயிற்‌ சிறந்த தயாவான தத்துவனே ! 

(எ - ன) இழிக்த சென்ம--நாயினும்‌ இழிம்த- செய்ற 
நன்றி மறக்கும்‌ அடியேனை த தாயினும்‌ 'ஈல்ல தயாவுடை 
யனாகக்‌ கருணை வைத்து இரட்சத்த தத்துவ சொரூப 
நாதனே ! என ௮அருளி/ற்‌று. 
தாயினேரிரங்கும்‌ கருணையாவன :-— 

தாயினாரு சிவனது உபகாரமாவதை முன்‌ சொல்‌ 
வன்‌. 

சிவசக்திப்‌ பிரேோரகத்தாலே சந்திரனிடத் துண்டான 
அமிர்த சாரங்கள்‌ எல்லாம்‌ நிறையப்‌ பூமியிலுண்டான 
ஒஷதிகளிடத்துத்‌ தங்க, தானியங்களாய்‌, ஒவ்வொரு 


268 திருவாசக வியாக்யொனம்‌ 


தானம்‌ ஒவ்வொரு பாத்திரத்தில்‌ அப்பு தேயு வாயுவினால்‌ 
பாகப்பட்டுப்‌ பசி அவாவினால்‌ புசிக்க, புசித்த அன்ன 
சாரம்‌ உடலில்‌ தங்கிக்‌ கரண மோகத்தால்‌ சுக்கலமாய்த 
திரி விக்துவாகிய பக்குவகால சுரோணிதத்திற்‌ பாய்ந்து 
கலந்து கர்ப்பமாய்த்‌ திரண்டு ஒன்றா நாடோறும்‌ வரவர 
வலுத்து, விதிப்படி திங்கள்‌ தோறும்‌ கன்மதீதுக்குத்‌ தக்க 
முப்பத்திரண்டு உறுப்பும்‌ உண்டாகிப்‌ பத்து மாதத்திலும்‌ 
புழுக்கள்‌ மாதுரு வாயு ரோகங்கள்‌ முகலான பல உபாதி 
கட்கும்‌ அவ்விடத்துத்‌ தணையாயிருக்து காத்தும்‌. பின்‌ 
யோக ஞானம்‌ உறுவித்துக்‌ கருப்பம்‌ விட்டு மிகவும்‌ 
உயர்ந்த மலை.பிலிருந்து தவறி விழுதல்‌ போலவும்‌, ஆழ்ந்த 
வெள்ளச்‌ சுழிக்குள்‌ அகப்பட்டு அழுச்துகல்‌ போலவும்‌, 
பிரசண்ட வாயுவினால்‌ ஆகாசத்திற்‌ அழல்வது போலவும்‌, 
இருப்புக்‌ கருப்பாலை அரைத்தல்‌ போலவும்‌, பசுமட்‌ குடத்தி 
லிருக்த பலாப்பழம்‌ குடமுடையாது பழம்‌ சேதப்படாது 
வெளிப்படல்‌ போலவும்‌ வெளிப்படு: கரலதீதுத்‌ தாயும்‌ 
மிகவும்‌ உயிர்‌ தவறாது காத்தும்‌, பின்வரும்‌ பருவந்தோறும்‌ 
ஆண்டுகள்‌ தோறும்‌ குழந்தைப்‌ பிணிகள்‌, பூதப்‌ பிரேதப்‌ 
பசாசு தோடங்கள்‌, மேடு பள்ளம்‌ ஜலம்‌ காற்று முதலான 
உபாதிகள்‌, சத்துரு சோரர்‌ பட்சி பாம்பு கேள்‌ ஈண்டுத்‌ 
தெறுக்கால்‌ முதலான (ஜூ்து) உபாதிகள்‌, காய்‌ நரி முத 
லான மிருக உபாதிகள்‌, இராட்சச, கண, தேவ உபாதிகள்‌; 
வாத பித்த சிலேட்டும குன்ம குட்டம்‌ முதலான உட்பிணி 
புறப்பிணிகள்‌, சல முதலான போகம்‌, பொக்கை, கித்‌ 
திரை, யாத்திரை, நாலாயிரதது நானூற்று நாற்பத்தெட்‌ 
டான உபாதிகளும்‌, இருபத்தெட்டுக்‌ கோடி. நரகமும்‌, 
பாவ பேதங்கள்‌ முழுதும்‌ ஒரு வடிவாய்‌ வரும்‌. பெண்‌ 
ணுசையான காம உபாதியும்‌, மாட மாளிகை வாவி கூபா 
சய சோலை முதலான இடவாசையும்‌, செல்‌ பொன்மணி 
அகில்‌ ஆபரண ஆசையும்‌, களப வாசனா திரவிய ஆசையும்‌, 
பால்‌ கெய்‌ தயிர்‌ கற்கண்டு முதலான ரசவர்க்க பல பாக 
ருசி பேத ஆசையும்‌, கட்டில்‌ முதலான மஞ்ச சயன ஆசை 
யும்‌, குதிரை யானை தேர்‌ சிவிகை முதலான வாகன ஆசை 
யும்‌, மன்‌ வாக்குக்‌ காயத்தால்‌ வரும்‌ மத மோக லோபக்‌ 


1. சிவபுராணம்‌ 200 


குரோத காம மாச்சரியமும்‌, முக்குண வசத்தால்‌ பேதமும்‌ 
நினைப்பும்‌ மறப்பும்‌ மயக்கமும்‌ ஆகிய உபாதிகளும்‌, அட்‌ 
டாங்க யோகம்‌ அட்டமா சித்தி விரத வுபாசனை சரியை 
கரியா யோகங்களை விரும்பும்போது தடையான உபாதியும்‌, 
கன்னாற்‌ பிறராற்‌ சுயசனத்தால்‌, தெய்வீக பூக பெளதி 
கதீதால்‌, தெய்வத்தால்‌, ஊழால்‌, வரும்‌ உபாதிக்கும்‌ ௮கேக 
கோடி பாம்பு தேள்‌ ஈண்டுத்தெறுக்கால்‌, வாள்‌, வில்‌, 
அக்கினி முதலான உபத்திரவம்‌ ஒருமித்து வந்தன போலத்‌ 
தேகத்தை விட்டு நீங்குங்‌ காலதீதுண்டான மரண உபாதி 
படுதற்‌ கேதுவான முதல்‌ தேகத்தோடு பொருந்தும்‌ உயிர்‌ 
கள்‌ உபாதியைத்‌ தாய்‌ போலவே கின்று தீர்க்கும்‌ அவளி 
னும்‌ சிறந்த தயாவான நாதன்‌ எனக்‌ காண்க, 


இதற்கு வேதத்தில்‌ *காயறியாக்‌ கருவிலிருக்கமுதாட்டும்‌? 
என்ற அநுபூதி காண்க. 

02. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே ! 

(எ-ன) மாசற்ற சோதி - குற்றமற்ற குருமணியே! ஆதி 
நடு அக்கமிலா ஓங்கொளியான பசுவர்க்க பதிவர்க்க சத்தி 
வர்க்க சோதிக்கு மேலான நபிக்கரக அநுக்கரக குஞ்சித 
பாத சோதி (௭-௧). 

மலர்ந்த மலர்ச்‌ சுடரே - முற்பதச்‌ சோதியால்‌ அளவுபடாத 
நின்மலச்‌ சோதியானா லும்‌ சருவவியாபகமாகக்‌ கண்டு வழி 
படும்‌ அடியாருள்ளததில்‌ வியாபகமாக இன்பருளும்‌ காதச்‌ 


சோதியே (௪-௯). 
63. தேசனே |! தேனா ரமுதே! சிவபுரனே ! 

(எ-ன) தேசனே - எங்கும்‌ எவ்விடத்தும்‌ விட்டு விளங்கும்‌ 
இன்ப வொளியான நாதனே ! (௪-௮). 


தேனுரமுதே - திருவடியின்‌ பத கேனன ஞானவமிர்த 
நாதனே ! (௪-௧). 

சிவபுரனே - சீவன்‌ முத்த தசையே பரமுத்தமாக அது 
பூதி பெறும்‌ அடியார்‌ உள்ளமே சிவபுரமாகக்‌ கொண்ட 
காதனே ! (௭-௧). 


270 திருவாசக வியாக்யொனம்‌ 


64, பாசமாம்‌ பற்றறுத்‌இப்‌ பாரிக்கும்‌ ஆரியனே ! 

(எ - ன) மற்றுப்‌ பற்றெனச்‌ சன்‌ றி,' (சுந்தரர்‌: 7: 48 : 1) 
பற்றற்றான்‌ பற்றினையடியேன்‌ பற்றத்‌ திருவடி ஞான 
நோக்கஞ்‌ செய்த சுவாமி! (௭-௧). 

65.66. நேசவருள்‌ புரிந்து நெஞ்சில்வஞ்‌ சங்கெடப்‌ 
பேராது நின்‌ ற பெருங்கருணைப்‌ பேராறே | 

(எ-ன) ஞாதுரு ஞான ஜேயங்‌ கடம்த பேரின்ப சுகம்‌ 


அடியேற்கருளி எனதுண்மை மல போதங்‌ கெட, எனது 
உளத்திற்‌ பிரிவில்லாத பெரிய கருணை வெள்ளமே! (௭-௧). 


07. ஆரா வருதே! அளவிலாப்‌ பெம்மானே ! 
(எ - ன) ஆராவமுதே-தேவரீர்‌ திருவடி ஞானம்‌ இன்பம்‌ 
போசிக்கப்‌ போசிக்கத்‌ தெவிட்டாத அமிர்த காதா! (௭-௧). 
அளவிலாப்‌ பெம்மானே ! -ஆன்ம சிழ்சத்திப்‌ பிரமாண 
அளவைக்‌ கெட்டாத பெரிய பெருமான்‌ ! (௪-௪), 


68. ஓராதார்‌ உள்ளத்‌ தொளிக்கும்‌ ஒளியானே ! 

(எ - ன) திருவடி ஞானமான உண்மையடிமை இன்பச்‌ 
இிவாதுபூதி சற்குரு உபதேசத்தால்‌ அறியாதார்‌ உள த்திலே 
பரிபாகம்‌ வருமளவும்‌ அவர்கள்‌ கண்ட காட்சியாக விளங்‌. 
கும்‌ காதனே ! (௭-௧). 


69. நீரா யுறாக்கியென்‌ ஆருயிராய்‌ நின்றானே ! 


(எ - ன) எனது மலபோதத்தைத்‌ திருவருளால்‌ சலமாக 
உருகச்செய்து வந்த னன்‌ உண்மையனான நானும்‌ 
அவையோடு கெடாமல்‌ £ அன்பின்‌ வழியது உயிர்கிலை ? 


யாக நின்ற நாதனே ! (௪-௧). 

70. இன்பமும்‌ தன்பமும்‌ இல்லானே ! உள்ளானே ! 
(எ-ன) அகாதியே என்னுடனிருந்தும்‌ இன்பக்‌ கன 

மேயாகித்‌ துன்பமில்லாக காகனே ! என எதிர்கிரனிரை 

யாகக்‌ காண்க. 


1, சிவபுராணம்‌ 271 


71-78. அன்பருக்‌ கன்பனே ! யாவையுமாய்‌ அல்லையு 
மாம்‌ சொதியனே ! 


(எ- ன) அனபருக்‌ கன்பனே - உள்ளபடி திருவடி 
ஞானம்பெற்று ‘ அன்பே யென்னன்பே என அழுதாற்‌ 
அம்‌ பெரிய அன்புடையவர்‌ குணகாதன்‌ முதலியோர்கட்கு 
( அன்பே சிவமாய்‌ (தீருமந்‌, 270) அமர்நீதிருப்பகான 
நாதனே !' எனக்‌ காண்க. இவ்வன்பின்‌ விலாசம்‌ முதல்‌ 
மொழிப்பத அட்பததுக்கு எடுத்துக்‌ காட்டலான இருத்‌ 
கொண்டத்தொகை உரை அநுபூதியிம்‌ காண்க. (பக்‌. 
151-154). 


யாவையுமா யல்லையுமாஞ்‌ சோதியனே !-ரெபஞ்ச பேத 
மெல்லாம்‌ தானாய்த்‌ தோன்றி இவையெல்லாம்‌ அல்லவாகுி 
நின்‌ ற அறிவினுள்‌ விளங்கும்‌ ஞானவொளியே! (௭-௧. 


72. தூன்னிருளே ! 


(எ- ன) அநாதியே யென்னை விட்டு நீங்காத மகர 
கேவல இருள்‌ சடமாதலால்‌ அவை பிரேரிக்குங்‌ கடவுள்‌ 
தான காதகனே யாதலால்‌ அவையும்‌ இடமாகவுடைய 
உடைப்பொருளே ! எனக்‌ காண்க. அலைக்கு, “வேந்த 
னடி '' என்ற வாக்கிய உரையநுபூதியில்‌ ஒளிக்கும்‌ இருட்‌ 
கும்‌ ஒன்றே இடமென்ற அநுபூதி கரண்க, (பக்‌. 286). 


/2. தொன்றாப்‌ பெருமையனே ! 


(எ- ன) உள்ளபடி திருவடி ஞான உண்மை தெதரியா 
தார்க்கு நலமிலாதானும்‌ ஈண்ணினர்க்கு உள்ளபடி பிரத 
யக்ஷப்‌ பொருளான பெருமையுடையவனுமான நாதனே ! 
(௭ - ௧). 


73. ஆதியனே ! அந்தம்‌ நடுவாகி அல்லானே ! 
(எ-ன) எல்லாப்‌ பொருட்குமராதிப்‌ பொருளே ! 
அவைக்கு அந்தமான பொருளே ! இவை இரண்டுக்கும்‌ 


நடுவாகிய கடவுளே ! இவ்வகையான ஆதிநடு அநீதமிலாத 
அளவில்லாத கருணை (௭-௧). 


272 திருவாசக வியாக்கயொனம்‌ 
74. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே | 


(எ - ன) அமாதியே மலவசமாய்க்‌ இடக்க என்னைக்‌ 
கருணையால்‌ இரங்கி என்‌ வழி விடாது தன்‌ வழி வலிய 
இழுத்து உள்ளே விளக்கி வெளியிலும்‌ எழுக கருளி 
அடிமை கொண்ட ஆண்டவனாகுிய என்‌ ககப்பனான பெரிய 
பெருமான்‌ (௭-௧. 


இவைக்குச்‌ சிவாகமக்‌ காட்சியாவன :-- 
மாசிலா மரபின்‌ வக்க 
வள்ளல்வே தியனை நோக்க 
மேசமுன்‌ இடந்த சிந்கை 
கெ௫ுழ்ச்சியாற்‌ சிரிப்பு நீங்க 
ஆசிலம்‌ நணர்கள்‌ வேரே 
ரந்கணர்க கடிமை யாதல்‌ 
பேசவென்‌ _றன்னைக்‌ கேட்டோம்‌ 
பித்தனே மறையோ னென்ருர்‌ 
(பெரியபு, தடுததாட்‌, 40) 


இவை அகத்தடிமை யுறுதி பயப்பை ந காண்க. 


முதல்மெொழி அநுபூதிக்கு அடிமைத்‌ திறத்துக்காக 
£பிந்தா? என்ற வேதப்‌ பொருளதுபூரியினுக்‌! (பல்‌. 82) 
காணக. 


75-76. கூர்ம்கமெய்ஞ்‌ ஞானத்தாற்‌ கொண்டுணர்வார்‌ 
தங்கருத்தின்‌, நோக்கரிய நோக்கே ! 


(எ - ன) மந்தம்‌, மந்ததரம்‌, திவ்ரம்‌, தீவ்ரகரமான பரி 
பக்குவ சத்திகிபாதத்‌ தன்மைக்குது திட்டாட்தரமாக்க அரம்‌ 
பைக்காட்டம்‌ (வாழைத்தண்டு) உலர்காட்டம்‌ (விறகு); கரி, 
பஞ்சு ; சுட்டபஞ்சு, அணில்மயிர்‌ ; இரும்‌ சன்பாலை, மண்‌ 
பாவை; அரக்குப்பாலை, வெண்ணேய்ப்பாவை. இவைகள்‌ 
கடந்த கூர்த்தமாகெய சிவஞானவுண்மை யடிமை யருபூதி 
யாற்‌ கண்ட அடியாருடைய கண்ணுக்‌ கெளிதாகச்‌ சகளி 
கரித்‌ தெழுந்தருளி கண்கள்‌ தம்மால்‌ பெறும்‌ பயனான . 


1. சிவபுராணம்‌ 273 


கடாட்சமுள்ள நாதனெனக்‌ காண்க. “உணர்ரந்தார்க்‌ 
குணர்வரியேன்‌ ' என்ற வேதச்‌ சருதிப்‌ பயன்‌ (௪ - ௧). 
76. நூணுக்கரிய நுண்‌ ணுணர்வே ! 

(ஏ-ன) முற்பத விநியோகப்படி. மலையிலக்காய்‌ அறு 
பூதி பெறாத நுட்பத்துக்கு நுட்பமாய்‌, அகல விஞ்ஞான 
யூகமுடைய வேறு அடியார்கட்கும்‌ ஊ௫க்கண்ணில்‌ ஆகா 
சந்தகோன்‌ றல்போல்‌ அரிதாகவே இருக்கும்‌ (எ - ௧). 

77. போக்கும்‌ வரவும்‌ புணர்வுமிலாப்‌ புண்ணியனே ! 

(எ- ன) என்னைப்‌ போல அச்சு மாறிப்‌ புவன போக 


வரவும்‌ அவையிர்‌ ற்பிர இபக்தப்படா கமையமுடைய புண்ணிய 
சொரூபசா கதன்‌ எனக்‌ காண்க. *கின்மலனீதுன்‌ மலனான ' 


என்ற சாத்திர நுட்பங்‌ காண்க, 
78. காக்குமெங்‌ காவலனே | 

(எ -ன) எனதுயிசை மலவசத்தாக்காது அருள்‌ வழி 
செலுத்தும்‌ எனது ஆன்ம நாதனே ! (௪-௧). 
காண்பரிய பேரொளியே ! 

(எ-ன) திருவடி ஞானமில்லாதார்‌ காணுதற்கு எட்‌ 
டாத சருவ வியாபகப்‌ பிரகாச மாதனே ! (௭-௧). 
79. அற்றின்ப வெள்ளமே ! 

(எ - ன) கருணை வழியொழுகும்‌ அடியார்கட்கு இன்பம்‌ 
அருளும்‌ நாதனே ! (௪-௧). 
அத்தா / 

(எ-ன) “அப்பனி .அம்மைநீ? (திருநாவுக்‌: 6: 95 : 1) 
என்‌ ற உண்மை காண்க. 
மிக்காய்‌ ! 

(எ- ன) எல்லாவற்றிற்கும்‌ மேற்பட்ட கிலைமையுடையு 
நாதனே! (௪-௮. 

இரு--18 


014 திருவாசக வியாக்கியானம்‌ 
79-80. நின்ற, 
தோற்றச்‌ சுடரொளியாய்‌ | 

(எ - ன) சிவனடியார்கட்கு உணர்வு நேர்பெற, எழும்‌ 
தருளிய சுடர்க்கொழுந்தான காதனே ! (௭-௧). 
சொல்லாத நுண்‌ ணுணர்வாய்‌ ! 

(எ -ன) வாக்கெந்த வாச்சியகாதன்‌ எனக்‌ காண்க. 
“வாய்‌ திறப்பதில்லை ; சும்மாவிரு * என்ற பயன்‌ காண்க. 
81. மாற்றமாம்‌ வையகத்தின்‌ வெவ்வேறே வந்து 

(எ -ன) இந்த ஞான பூமியிலே ௮ம்த அந்த பரிபாகத்‌ 


திற்குத்‌ தக்க வேறு வேறு இருமேனி கொண்டு மூன்‌ 
இடத்தும்‌ எழுந்தருளி, (௭-௧). 


81-82. அறிவாம்‌, 
தேற்றனே ! 
(எ- ன) என்‌ வெவ்வேறு அறிவிலே அறிவான 
தெருட்சிப்‌ பொருளான நாதனே ! (௭-௧). 
82. தேற்றத்‌ தெளிவே ! 
(எ - ன) முற்பதத்‌ தெருட்சியில்‌ தெளிவாயெ நாதனே! 
(௭-௧). 
82-68. என்‌ சிந்தையுள்‌, 
ஊற்றான உண்ணா ரமுதே ! 
(எ-ன) எனது உளத்தில்‌ சிவஞான ஊற்றானாலும்‌ 
பிறராற்‌ புசிக்கப்படாத அமிர்தமே! (௭-௧). 


3. உடையானே |! 


(எ-ன) அமாதி சிவனுடைமையாதலால்‌ உடைப்‌ 
பொருள்‌ நாதனே ! (௭-௧). 


1, சிவபுராணம்‌ ‘275 


64-60. வேற்று விகார விடக்குடம்பின்‌ உட்டெப்ப 
ஆற்றேன்‌ 
(எ-ன) திருவடி. ஞான மில்லாத பிரதிபந்த விடக்‌ 
கூட்டினுள்‌ காராக்கிரக்‌ கலியும்‌ துன்பமும்‌ இனிப்‌ 
பொழறுக்கதில்லேன்‌ (௭-௧). 
85-88. எம்‌ மையா! அ௮ரனேஓ | என்றென்று 
போற்றிப்‌ புகழ்ந்திருந்து பொய்கெட்டு 
[ மெய்யானார்‌ 
மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே 
கள்ளப்‌ புலக்குரம்பைக்‌ கட்டழிக்க வல்லானே! 
(எ-ன) “ அப்பனி அம்மைநீ ஜயனுமீ ” (திருநாவுக்‌:6:95:1) 
என இடைவிடாது திருமாமத்‌ திருப்புகழோதித தேக 
பாசம்‌ நீக்கித்‌ திருவடி சாரும்‌ அடியார்கட்கு இருவினைதீ 
தொடக்கறுத்து மாயா தேகக்‌ கட்டை அழித்து அருள்‌ 
செய்யும்‌ நாதனே ! (௭&௧). 


89. நள்ளிருளில்‌ நட்டம்‌ பயின்றாடும்‌ நாதனே | 

(ஏஎ- ன) மகா கேவலத்துள்ளிரும்து சூட்சும நடஞ்‌ 
செய்யும்‌ காதனே (௭ - ௧. 
90. தில்லையுட்‌ கூத்தனே ! 

(எ - ன) ஆரண உருவாம்‌ தில்லையிலே சகள கிர்த்தம்‌ 
செய்யும்‌ சுவாமியே! (௭-௧), 
தென்பாண்டி தாட்டானே ! 

(எ -ன) த௯ஷிண திருப்பாண்டிய தேசத்து இராசனே ! 
(௭ - ௧). 
91. அல்லற்‌ பிறவி அஅப்பானே ஓவென்று 

(எ-ன) என்‌ துன்பப்‌ பிறவி யறுக்குமோ? காதனே | 
என ஓலமிட்டு, அதிப்பதே (௭-௧). 


216 திருவாசக வியாக்கியானம்‌ 


92. சொல்லற்‌ கரியானைச்‌ சொல்லி, 

(எ - ன) கூவும்‌ தொழிற்கெட்டாத நாதனைத்‌ துதித்து 
(௭ - ௧). 
திருவடி கீழ்‌, 

(எ-ன) சர்வ வியாபக சத்தி மெய்கண்ட குஞ்சுத 
பாதத்தின்‌ கழ்‌ வியாப்பிய அபேத அத்துவித அடிமை 
யான நிட்டை கூடாமற்கூடி (௪ - ௧). 

08. சொல்லிய பாட்டின்‌ பொருளுணர்ந்து சொல்லு 
வார்‌ 

(எ- ன) இப்போது அருளிய மகாவாக்கியப்‌ பொருளை 
ஜயமின்‌ ஜித்‌ திருவருளால்‌ அதிப்பவர்கள்‌ (௪ - ௯). 

94. செல்வர்‌ சிவபுரத்தி னுள்ளார்‌ 
(எ-ன) இம்மையே சீவன்‌ முத்கராய்‌ சஞ்சரிப்பார்கள்‌ 
(௭ - ௧). 
94-95. சிவனடிக்‌ $ழ்ப்‌, 
பல்லோரு மேத்தப்‌ பணிந்து. 
(ஏ- ன) சஞ்சரிப்பவர்களான சீவன்‌ முத்தர்கள்‌ குஞ்‌ 


சிதபாதத்தின்‌&ழ்ப்‌ பரமுத்தர்களாய்‌ இப்போதே யாவரும்‌ 
தொழச்‌ சிவானுபூதி பெற்றிருப்பார்கள்‌ (௭-௧). 


பசுகரணமே சிவகரணமாகிய சிவபுராணம்‌ முற்றிற்று. 


2. கீர்த்தித்‌ திருவகவல்‌ 
(தில்லையில்‌ அருளியது) 
சிவனுடைய அருளின்‌ முறைமை 
(நிலைமண்டில ஆசிரியப்பா) 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
தில்லை மூது ராடிய திருவடி 
பல்லுயி ரெல்லாம்‌ பயின்‌ றன: னா 
எண்ணில்‌ பல்குண மெழில்பெற விளங்கி 
மண்ணும்‌ விண்ணும்‌ வானே ருலகும்‌ 
துன்னிய கல்வி தோற்றியு மழித்தும்‌ 
என்னுடை யிருளை யேறத துரந்தும்‌ 
அடியா ருள்ளத்‌ தன்புமீ தூரக்‌ 
குடியாக்‌ கொண்ட கொள்கையுஞ்‌ சிறப்பும்‌ 
மன்‌ னு மாமலை மகேந்திர மதனிற்‌ 
சொன்ன ஆகமம்‌ தோற்றுவித்‌ தருளியும்‌ 
கல்லா டதீதுக்‌ கலந்தினி தருளி 
நல்லா ளோடு நயப்புற வெய்தியும்‌ 
பஞ்சப்‌ பள்ளியிற்‌ பான்மொழி தன்னொடும்‌ 
எஞ்சா தீண்டு மின்னருள்‌ விளை த்தும்‌ 
இராத வேடமொடு கிஞ்சுக வாயவள்‌ 
விராவு கொங்கை நற்றடம்‌ படிந்தும்‌ 
கேவேட ராகிக்‌ கெளிறது படுத்து 
மாவேட்‌ டாகெய ஆகமம்‌ வாங்கியும்‌ 
மற்றவை தம்மை மகேந்தி ரத்திரும்‌ 
து. ற்றவைம்‌ முகங்க ளாற்பணித்‌ தருளியும்‌ 
நந்தம்‌ பாடியி னன்மறை யோனாய்‌ 
அந்தமி லாரிய னாயமாக்‌ தருளியும்‌ 
வேறுவே அுருவும்‌ வேறுவே றியற்கையும்‌ 
தூறு.நா ரூயிர மியல்பின தாகி 
ஏறுடை யீசனிப்‌ புவனியை உய்யக்‌ 
கூறுடை மங்கையும்‌ தானும்வக்‌ தருளிக்‌ 
குதிரையைக்‌ கொண்டு குடகா டதன்மிசைச்‌ 


10 


15 


20 


25 


278 திருவாசக வியாக்யொனம்‌ 


சதுர்படச்‌ சாதீதாய்த்‌ தானெழும்‌ தருளியும்‌ 
வேலம்‌ புத்தூர்‌ விட்டே றருளிக்‌ 
கோலம்‌ பொலிவு காட்டிய கொள்கையும்‌ 
தர்ப்பண மதனிற்‌ சாந்தம்‌ புத்தூர்‌ 
விற்பொரு வேடற்‌ திந்த விளைவும்‌ 
மொக்கணி யருளிய முழுத்தழன்‌ மேனி 
சொக்க தாகக்‌ காட்டிய தொன்மையும்‌ 
அரியொடு பிரமற்‌ களவறி யொண்ணான்‌ 
நரியைக்‌ குதிரை யாக்கிய நன்மையும்‌ 
ஆண்டுகொண்‌ டருள அழகுறு திருவடி. 
பாண்டி யன்றனக்‌ குப்பரி மாவிற்‌ 
நீண்டு கனக மிசையப்‌ பெறா௮ 
தாண்டா னெங்கோ னருள்வழி யிருப்பத 
தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும்‌ 
அம்தணனாட யாண்டுகொண்‌ டருளி 
*இந்திர ஞாலங்‌ காட்டிய இயல்பும்‌ 
மதுரைப்‌ பெருகன்‌ மாஈக ரிருக்து 
குதிரைச்‌ சேவக னாகிய கொள்கையும்‌ 
ஆங்கது தன்னி லடியவட்‌ காகப்‌ 
பாங்காய்‌ மண்சுமந்‌ தருளிய பரிசும்‌ 
உத்தர கோச மங்கையு ளிருக்து 

வித்தக வேடங்‌ காட்டிய இயல்பும்‌ 
பூவண மதனிற்‌ பொலிக்திருக்‌ தருளித 
தூவண மேனி காட்டிய தொன்மையும்‌ 
வாத வூரினில்‌ வந்தினி தருளிப்‌ 

பாதச்‌ சிலம்பொலி காட்டிய பண்பும்‌ 
திருவார்‌ பெருந்துறைச்‌ செல்வ னாகிக்‌ 
கருவார்‌ சோதியிற்‌ கரந்த கள்ளமும்‌ 
பூவல மதனிழ்‌ பொலிந்தினி தருளிப்‌ 
பாவ காச மாக்கிய பரிசும்‌ 

தண்ணீர்ப்‌ பந்தர்‌ சயம்பெற வைத்து 
நன்னீர்ச்‌ சேவக யெ நன்மையும்‌ 
விருக்தின னாகி வெண்கா டதனில்‌ 


.... *இர்திர சாலம்‌ இச்திர ஞாலமெனத்‌ இிரிச்சத..'. 


90 


௦௦ 


40 


45 


௦0 


௦5 


2, இர்த்தித்‌ இருவகவல்‌ 
குருந்தின்‌ நீழன்‌ றிருந்த கொள்கையும்‌ 
பட்ட மங்கையிற்‌ பாங்கா யிருந்தங்‌ 
கட்டமா சித்தி யருளிய அதுவும்‌ 
வேடுவ னாகி வேண்டுருக்‌ கொண்டு 
காடது தன்னிற்‌ கரந்த கள்ளமும்‌ 
மெய்க்காட்‌ டிட்டு வேண்டுருக்‌ கொண்டு 
கக்கா னொருவ னாகிய தன்மையும்‌ 
ஓரி யூரி னுகந்தினி தருளிப்‌ 
பாரிரும்‌ பாலக னாகிய பரிசும்‌ 
பாண்டூர்‌ கன்னி லீண்ட இருந்தும்‌ 
தேவூர்த்‌ தென்பாற்‌ றிகழ்தரு தீவிற்‌ 
கோவார்‌ கோலங்‌ கொண்ட கொள்கையும்‌ 
தேனமர்‌ சோலைத்‌ திருவா ரூரில்‌ 
ஞானம்‌ தன்னை நல்கிய நன்மையும்‌ 
இடைமரு ததனி லீண்ட விருந்து 
படிமப்‌ பாதம்‌ வைத்தவப்‌ பரிசும்‌ 
ஏகம்‌ பததி னியல்பா யிருக்து 
பாகம்‌ பெண்ணோ டாயின பரிசும்‌ 
இருவாஞ்‌ சயத்திற்‌ €ர்பெற இருந்து 
மருவார்‌ குழலியொடு மகிழ்ச்த வண்ணமும்‌ 
சேவக னித திண்சிலை யேந்திப்‌ 
பரவகம்‌ பலபல காட்டிய பரிசும்‌ 
கடம்பூர்‌ தன்னி லிடம்பெற இருந்தும்‌ 
ஈங்கோய்‌ மலையி லெழிலது காட்டியும்‌ 
ஜயா றதனிற்‌ சைவ னஃயும்‌ 
துருத்தி தன்னி லிருத்தியோ டிருக்தும்‌ 
திருப்பனை யூரில்‌ விருப்ப னகியும்‌ 
கழுமல மதனிம்‌ காட்சி கொடுததும்‌ 
கழுக்குன்‌ றதனில்‌ வழுக்கா திருந்தும்‌ 
புறம்பய மதனி லறம்பல அருளியும்‌ 
குற்றா லத்துக்‌ குறியா யிருந்தும்‌ 
அந்தமில்‌ பெருமை அழலுருக்‌ கரந்து 
சுந்தர வேடத்‌ கொருமுத லுருவுகொண 


2109 


65 


70 


75 


9b 


90 


280 திருவாசக வியாக்யானம்‌ 


டி.5இர ஞாலம்‌ போலவவம்‌ தருளி 

எவ்வெவர்‌ தன்மையும்‌ தன்வயிற்‌ படுத்துத்‌ 95 
தானே யாகிய தயாபர னெம்மிறை 

சந்திர தீபத்துச்‌ சாத்திர னாடு 

அம்தரது தஇழிந்துவந்‌ தழகமர்‌ பாலையுட்‌ 

சு௩தரத்‌ தன்மையொடு துதைந்திரும்‌ தருளியும்‌ 

மந்திர மாமலை மகேந்திர வெற்பன்‌ 100 
அந்தமில்‌ பெருமை ௮ருளுடை யண்ணல்‌ 

எந்தமை யாண்ட பரிசது பகரின்‌ 

ஆற்ற லதுவுடை அழகமர்‌ திருவுரு 

நீற்றுக்‌ கோடி. நிமிர்க்து காட்டியும்‌ 

ஊனம்‌ தன்னை யொருங்குட னறுக்கும்‌ 105 
ஆன்‌ தம்மே யாரா அருளியும்‌ 

மாதிற்‌ கூறுடை மாப்பெருங்‌ கருணையன்‌ 

நாதப்‌ பெரும்பறை நவின்று கறங்கவும்‌ 

அழுக்கடை யாம லாண்டுகொண்‌ டருள்பவன்‌ 

கழுக்கடை தன்னைக்‌ கைக்கொண்‌ டருளியும்‌ 110 
மூல மாகிய மும்மல மறுக்கும்‌ 

தூய மேனிச்‌ சடராவிடு சோதி 

காதல னாகிக்‌ கழுநீர்‌ மாலை 

ஏலுடைத்‌ தாக எழில்பெற அணிச்தும்‌ 

அரியொடு பிரமற்‌ களவறி யாதவன்‌ 115 
பரிமா வின்மிசைப்‌ பயின்ற வண்ணமும்‌ 

மீண்டு வாரா வழியருள்‌ புரிபவன்‌ 

பாண்டி. நாடே பழம்பதி யாகவும்‌ 

பத்திசெய்‌ யடியரைப்‌ பரம்பரத துய்ப்பவன்‌ 

உத்தர கோச மங்கையூ ராகவும்‌ 120 
ஆதி மூரத்திகட்‌ கருள்புரிக தருளிய 

தேவ தேவன்‌ திருப்பெய ராகவும்‌ 

இருள்கடிம்‌ தருளிய இன்ப வூர்தி 

அருளிய பெருமை யருண்மலை யாகவும்‌ 

எப்பெரும்‌ தன்மையும்‌ எவ்வெவர்‌ திறமும்‌ 125 


2. இர்தீதித்‌ இருவகவல்‌ 
அப்பரி சதனா லாண்டுகொண்‌ டருளி 
காயி னேனை நலமலி தில்லையுட்‌ 
கோல மார்கரு பொதுவினீல்‌ வருகென 
ஏல வென்னை மீங்கொழித தருளி 
அன்றுடன்‌ சென்ற அருள்பெறு மடியவர்‌ 
ஒன்‌ ற வொன்ற உடன்கலம்‌ தருளியும்‌ 
எய்தவம்‌ திலாதா ரெரியிற்‌ பாயவும்‌ 
மாலது வாடு மயக்க மெய்தியும்‌ 
பூதல மதனிற்‌ புரண்டுவீழ்க்‌ கலியும்‌ 
கால்விசைத்‌ தோடிக்‌ கடல்புக மண்டி 
நாக நாத என்றழு தரற்றிப்‌ 
பாத மெய்தினர்‌ பாத மெய்தவும்‌ 
பதஞ்சலிக்‌ கருளிய பரமநா டகவென்‌ 
றிதஞ்சலிப்‌ பெய்ககின்‌ றேங்னெ ரேங்கவும்‌ 
எழில்பெறும்‌ இம௰யத்‌ தியல்புடை யம்பொழ்‌ 
பொலிதரு புலியூர்ப்‌ பொதுவினில்‌ ஈடநவில்‌ 
கனிதரு செவ்வா யுமையொடு காளிக்‌ 
கருளிய திருமுகத்‌ தழகுறு சிறுகை 
இறைவ னீண்டிய அடியவ ரோடும்‌ 
பொலிதரு புலியூர்ப்‌ புக்கினி கருளினன்‌ 
ஒலிதரு கைலை யுயர்கிழ வோனே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


281 


130 


136 


140 


145 


டெ 
இரண்டாவது 
கர்த்தித்‌ திருவகவல்‌ 

திர்த்தித்‌ தருவகவலான திருவருள்‌ விநியோகம்‌ ௮ரு 
ளிச்‌ செய்யப்‌ புகுகின்‌றதாவன : இத்திருப்பா நிலைமண்‌ 
டிலமாக, சகல தத்துவ நடுவெளியான தில்லைத்‌ திருச்சிற்‌ 
றம்பலத்துள்‌ ஆடும்‌ திருவடியைத்‌ துதிக்கததெனக்‌ காண்க. 
முன்‌ சொன்ன சிவபுராணத்தில்‌ ௮சாதி முறைமையான 
நிட்கள சொரூப வியாபக சிவஞான போதப்‌ பன்னிரண்டு 
சூதீதிரக்‌ கருத்தின்‌ பழைமையை அருளி, இப்பாவில்‌, சகள 
மயமாய்‌ உலகின்கண்‌ எழுந்தருளிய தடத்த தரிசன முறைமை அனுக்‌ 

கிரகம்‌ அருளியது. அவையாவன :-- 


அகத்திய சூத்திர மூர்த்தமாவன :--* சிவனுடைய 
அருளின்‌ முறைமை ”' 


இதன்‌ பொழிப்புரைக்‌ கருதீதநுபூதி, 


தடத்தமாவது :--சுத்தான்மாக்களுக்குப்‌ புலப்படுத்தல்‌ 
தடத்தமே ; அவையே, கிட்கள சொருபம்‌. எப்படி யென்‌ 
னில்‌, உருக கெய்‌ உறைந்தால்‌, கூடின குணமாமே ; 
அது மெய்யன்றி வேறல்லவே! சுத்த பரசிவமே வடி 
வெடுத்தால்‌ மாயை காரணமல்லவே | மாயை காரணமாலனால்‌, 
திருவுரு காரியமாமே! ஆகையால்‌, மாயா வடிவன்று ; 
௮காதியாகிய பரையே அனுக்கிரக வடிவுகளாகப்‌ பக்குவ 
ஆன்மாக்களுக்குத தக்கபடி குருவடிவாய்‌ எழுந்தருளி, 
மற்றொன்றைச்‌ சொல்லாது தற்சொருபமாகிய சிவப்‌ 
பேறான சிவாகந்த உண்மையை அனழுக்ரக முறைமை 
களாகப்‌ பல பிரகார விரிவாய்ச்‌ சொல்லும்போது, சொரு 


இது தில்லையிஃல அருளப்பெற்தது.' (திருவாதவூரர்புசாணம்‌ : இரு 
வம்பலச்‌ சருக்கம்‌ : 02,) 


2. இர்த்தித்‌ இருவகவல்‌ 285 


பமே நாம்‌ என்பது தோன்ற, அநுபவப்பட, பெருங்கருணை 
யைத்‌ துதிக்கும்போது, ' எவ்வுரு எடுத்து, எவ்விடத்து, எவ்வான்‌ 
மாக்களுக்கு அநுக்கிரகம்‌ பண்ணினதெனச்‌ சுவாநுபவப்படும்படி சுருதி 
குரு வாக்குடன்‌ கூறியதெனக்‌ காண்க. 


1. தில்லை மூதா ராடிய திருவடி 


(ஏ - ன) முன்‌ சொன்ன நாதன்றுளான பரம்பொருளுக்கே 
பெயர்‌ திருவடி. அத்திருவடியான து "மூவகை யான்மாக்‌ 
களுக்கும்‌ உணரும்‌ முறைமைகளாக, குணங்களாக, விளங்‌ 
கயதெனச்‌ காண்க. இறைவரல்லாத குணங்களின்றே 
என்றமை காண்க. 


2. பல்லுயிர்‌ எல்லாம்‌ பயின்றனன்‌ ஆகி, 

(எ - ன) முன்‌ சொன்ன ஆன்மாக்களுக்கு ஆதார 
மான இடமாகிய நாதன்றாளே பசுவுக்கடமான பதி (௪ - ௧). 
9, எண்ணில்‌ பல்குணம்‌ எழில்பெற விளங்கி 

(எ - ன) ஆன்மாக்களை இரக்ஷிக்கும்‌ பொருட்டு “மூன்று 
மாயா புவனங்களிலும்‌ அளவிடப்படாத சக்தி சவ சொரூப 


"சாட்குணியப்‌ பேரழகாய்க்‌ கண்ணை விட்டு நீங்காத காட்‌ 
சிப்‌ பொருளெனக்‌ காண்க. 


2. பயின்றனன்‌ - உதைர்தவன்‌. இடைவிடாது ஆடவானாகி ; 
இவ்வடியின்‌ பொகுள்‌ * எல்லா உயிர்களிடமும்‌ அவனே நின்று பஞ்ச 
இருத் தியம்‌ செய்கின்றான்‌ ? என்பதாகும்‌. 


1. விஞ்ஞானகலர்‌, பிரளயாசலர்‌, சகலர்‌, 


9. மூன்று மாயா புவனங்கள்‌ : சுத்தமாயை, அசத்தமாயை, பிர 
ச்ருதி மாயை, 


9. சாட்குணியம்‌ - ஆஅகுணம்‌, 


294 இருவாசக வியாக்யொனம்‌ 
4-5, மண்ணும்‌ விண்ணும்‌ வானோ ருலகும்‌ 
துன்னிய கல்வி தோற்றியும்‌ அழித்தும்‌ 
(எ -ன) ஆறத்துவாவிற்‌ கட்டுப்பட்ட எல்லா உயிர்கட்‌ 
கும்‌ !பிரேரககரண வாக்கானது திடமாக எல்லாத்‌ துணைக்‌ 
கருவித்‌ தத்துவத்தோற்ற ஒடுக்கப்‌ பஞ்ச இருத்தியம்‌ செய்த 
திருவடி. (௭-௧). 
0. என்னுடை யிருளை ஏறத்‌ அரந்தும்‌ 
(எ-ன) அநாதியாய்‌ என்னை விட்டு நீங்காத மலபோத 
இருளை அகல்விக்கும்‌ நாதன்றாளே (௪ - க) 
7-8. அடியா ருள்ளத்‌ தன்பு மீதாரக்‌ 
குடியாக்‌ கொண்ட கொள்கையுஞ்‌ சிறப்பும்‌ 
(எ - ன) சிவனடியார்‌ உள்ளததின்கண்‌ அன்பு மேன்‌ 


மேலும்‌ பெருகக்‌ கலந்தபின்‌ பிரிவில்லாது குடியாக அடி 


- அனகை வகைதுவன்‌ பணக வைதளைவை க்‌ யய ஆ அயவையய்‌ ப டடம வவைைணவகைகயாவ ப பணக, 


4-5. “மண்ணும்‌ விண்ணும்‌ வானோறாலகும்‌ உள்ளாரிற்‌ சதாசிவர்‌ 
அ௮சர்தர்‌ முதலரயினார்க்கு உள்நின்றும்‌, கண்ட ருத்ரர்க்கு சேர்நின்றும்‌, 
திருமால்‌ முதல்‌ மண்ணுவகலுள்ள மக்களீறான மற்றையோர்க்கெல்லாம்‌ 
குருவடி.வில்‌ நின்றும்‌ இறைவன்‌ ஒருவனே எல்லார்க்கும்‌ கல்வியறிவினை த 
தோத்றுவிப்பான்‌ என்பது, 

நன்னெறிவிஞ்‌ ஞானகலர்‌ நாடுமலம்‌ ஒன்றினையும்‌ 
அச்கிலையே உண்ணின்‌ தறுச்தருளிப்‌--பின்னன்பு 

மேவா விளங்கும்‌ பிரளயா கலருக்குத்‌ 

தேவாய்‌ மலகன்மம்‌ தீர்த்தமுளிப்‌--பூவலயர்‌ 

தன்னின்று நீங்கரச்‌ சகலர்க்‌ சவர்போல 

முன்னின்று மும்மலந்திர்த்‌ தாட்கொள்கை- அன்னவனுச்‌ 
காதிகுண மசதலினால்‌ 

என்னும்‌ போற்றிப்பகறொடை (00-08) திருமொழியால்‌ இனிது விளக்‌ 
கப்பட்டமை கண்டு கொள்க, I த 


(மழைமலையடிகள்‌. திருவாச. விரிவுசை பக்‌, 7/7) 
6. ஏத-முழுதும்‌, அறர்தும்‌ - ஒழித்தும்‌. 


1, பிரேசககரணம்‌ - தூண்டும்‌ கருவி, 


2, இர்த்தித்‌ இருவகவல்‌ 985 


மைப்படுததி ஆண்ட திருவுளச்‌ : சிறப்பாயெ திருவருள்‌ 
அரண்‌ புவன போகச்‌ சிவாறுபூதியாவன கன்‌ 


சுத்தம்‌ 

முதல்‌ இடம்‌ குடிலை. 1 
சிவமாவது: லயபோக வதிகாரமாயெ நிட்கள சகள 
௪களாகளங்களாயெ சம்பு பட்ச நவந்தர பேதமாயெ எழு 
வகைப்‌ பெயரும்‌, அவர்க்குள்‌ வினளைவாயெ அட்ட வித்‌ 
தீசுவரர்கள்‌, அட்ட மூர்த்தங்கள்‌, பஞ்சவிம்சதி மூர்த்தி 
களாக எழுவகையும்‌ காற்பத்தொரு பேதமாக விருக்கும்‌. 2 
... சத்தியாவது : இச்சா, ஞான, இரியை மூன்று, பிரேரக 
சத்திகள்‌ ஏழு, இச்சக்திகளுக்குள்‌ விளவாடிய வாமாதி 
சத்திகள்‌ ஒன்பது. பஞ்ச விம்சதி சத்தி இருபத்தைந்து. 
அட்டமூர்தீத சத்தி எட்டு. தொகை ஜம்பத்திரண்டு, 3 
ஆன்மாவது : விஞ்ஞான கலராயெ மந்திர, மக்தரேசுவரர்‌ 
கள்‌, அஅுசதாசிவர்‌. 4 


மலமாவது: வசப்பட்டுப்‌ பேரின்பத்தைக்‌ கொடுக்க 
ஆணவ மலம்‌ ஒன்று. 9 


சத்திநிபாதமாவது : சுட்ட பஞ்சிற்‌ றிப்போலத்‌ தீவிரம்‌ 
என்ற பெயரையுடைய ஞானமேயாய்‌ நிற்கும்‌ முறைமை. 6 


குருவாவது : சீகண்ட பரமசிவனாய மகாசதா௫வன்‌ ; 


அறுபத்துமூன்று நாயன்மார்கள்‌. 7 
தீட்சையாவது : உண்ணின்‌ அ பேகமற ஒன்றாக கின்று 
“அறிவிக்கும்‌ விஞ்ஞான தீட்சை. 8 
அபிஷேகமாவது : *சிவதருமனி. 9 


1. சிவதருமணி - சபீச திக யின்‌ ஒருவகை, இதற்கு நைட்டிக 
நிஷை என்பது பரியாயப்‌ பெயர்‌, இது, முக்தி காமிகட்குச்‌ திரோதான 
சுத்தி ரூபமாகிய கொச சேதத்தோடு செய்வது (சைவசமயரசெறி ஆசா 
ரியரிலச்சணம்‌ சூ, 02 உரை), 


296 திருவாசக வியாக்யொனம்‌ 


பூசையாவது : சிவாகந்த சுவாநுபூதிகமாகிய காலவரை 
யறையின்‌ றிப்‌ பிரியாதிருக்கலான அன்பாகிய இன்ப ௬௧ 
பூசை. 10 
நிட்டையாவது : உண்மையில்‌ இரண்டறக்‌ கலந்திருத்தல்‌ 
தோன்றுமையாயிருந்தும்‌ அடிமைத்‌ திறமான அஅபூதிகம்‌, 
தேகமாவது : திருவடி ஞானமாஇய சிவதத்துவங்கள்‌. 12 


புசிப்பாவது : பேரின்ப சுகம்‌. 13 
அனுட்டானமாவது : பஞ்சகிருத்திய சாட்குணியப்‌ பெருங்‌ 
கருணேயைத்‌ தளை த்தல்‌. 14 
ஞானமாவது : ஞாதுரு, ஞான, ஜேய மூன்றுமின்‌ றி 
ஒன்றி நிற்றல்‌. 15 
குணமாவது : சிவசாட்குணியமின்றி வேறு குணம்‌ 
பொருந்தாது நிற்றல்‌. 16 


அவத்தைய।வது : தலைவனுமாய்‌ அருளுமாய்ச்‌ செயலு 
மாய்‌ அருளேயாய்ப்‌ பரசிவமாதல்‌. 17 
அத்துவாவது : மந்திரம்‌ 5. பதம்‌ 12. வன்னம்‌ 19, 
புவனம்‌ 83. தத்துவம்‌ 5. கலை 2. அதிதேவதை 1, 19 


ஆகத்‌ தொகை 18. 


இவைக்குத்‌ தலமாவன :-—௮அ௩நாதி நித்திய வியாபக 
மாய்‌, சைதந்றியமாய்‌, விந்து சத்தி என்ற பெயருடையதாய்‌, 
திரிபதார்ததததில்‌ பதி சொரூபத்‌ தானமாய்‌, காத விந்து 
சகத்‌ சொரூபத்தில்‌ சகத சொரூப விசுவலிங்கத்‌ தானமாய்‌, 
(அவன்‌ நான்‌ அது ' என்கிற மகாவாக்கியததின்‌ தன்மை 
முன்னிலை வாக்கியப்‌ பொருளாய்‌,(2) சுத்த சாக்கிரத்தான 
மாய்‌, சர்வ சங்கார மகாச்மசான உத்தம அதி சூட்சும 
நடன ததானமாய்‌, சததிவதத உதைய கங்காதரண உத்த 
மரங்க சிவகாசிபர்‌ பத சிவலோக மகாமேரு மகாரசத மகா 
கயிலாச லயததானமான தலமெனக்‌ காண்க. 


2, ீர்த்தித்‌ திருவகவல்‌ . 287 

சுத்தாசுத்தம்‌ 
முன்‌ சொன்ன குடிலை யிடத்தில்‌ பிரிவற நின்ற 
இரண்டாமிடமாகிய மோகினி என்று பெயருடைய சுத்தா 
சுத்தங்களாகிய மிசிராத்துவாவாகிய சதசதீதரன மாயை, ] 


சிவமாவது : அநுபட்ச நவந்தரபேதம்‌ ஏழு; ருதீதிரர்கள்‌ 
பதினோரு கோடியே பதினெட்டு. 9 
சத்தியாவது : பிரேரக சத்திகள்‌ ஏழு ; மற்றத்‌ தொகை 
யும்‌ அப்படியே, 3 
ஆன்மாவது : சதசத்தாயெ மூவர்களிற்‌ பிரகாயாகலர்‌. 4 


மலமாவது : அறிவறியாமையாகிய ஆணவமலமும்‌ 
சுத்தாசுத்தங்களாயய கன்ம மலமும்‌, ர. 

தத்துவமாவது : போக்ய காண்டம்‌ ஏழு. 

சத்திநிபாதமாவது : பஞ்சுத்‌ தீப்போலும்‌ உபயத்திலும்‌ 
சார்க்த பக்குவம்‌. 6 

குருவாவது : சகூஷிணாமூர்த்தம்‌ சற்குரு, பர௩ந்தி, சனற்‌ 


குமரர்‌ எழுவர்‌. 7 
தீட்சையாவது : சாம்பவி தீட்சை ; யோக தீட்சை, 8 
அபிஷேகமாவது : சாசகாபிஷேகம்‌, 9 
பூசையாவது : அறுக்ரக குருவை யர்ச்சித்தல்‌. 10 
நிட்டையாவது : பரசிவ சொரூபதயானம்‌. 11 
தேகமாவது : அபரஞானமாதிய கலாதி தததுவங்கள்‌. 19 
புசிப்பாவது : சிவயோக ஆநந்த அமிர்தம்‌. 13 
அநுட்டானமாவது : முக்காலமுமொரு சந்தியாக இரண்டற 

நிற்றல்‌. 14 
ஞானமாவது : பரஞானம்‌ அபரஞானம்‌ இரணடிலு 

முடிப்பு. 15 
குணமாவது : பற்றின தத்துவங்களாய்‌ நிற்றல்‌. 16 


அவத்தையாவது : சுத்தாசுத்த தத்வ மதயாலவத்தையு 
மாக அடங்கியும்‌ அடங்காக்‌ கருவிகளாகவிருக்கும்‌. 17 


289 திருவாசக வியாக்கியானம்‌ 


அத்துவாவது : மந்திரம்‌ இரண்டு; பதம்‌ இருபது) வன்‌ 
னம்‌ ஏழு; புவனம்‌ இருபத்தேழு ; தத்துவம்‌ ஏழு; போக 
காண்டம்‌ ஏழு; அதிதெய்வம்‌ ஒன்று ; கலை ஒன்று. 18 
ஆகத்‌ தொகை 19, 
்‌ தத்துவத்தையும்‌ கூட்டினால்‌ தொகை எண்‌ 19 ஆகும்‌. 


தலமாவன லன்‌ 


அகராதி நித்ய வியாபக சேதன சேதன மொகினி 
யென்ற மாயா சத்திப்‌ பெயராய்‌, பசு சொருப தடத்ததீ 
தானமாய்‌, விக்துவாய்‌, பரமானந்த சுத்த பஞ்ச இர்த்திய 
கடன த தானமாய்‌, * தானவன்‌ என்ற முன்னிலை வாக்‌ 
இயப்‌ பொருளாய்‌, சுத்த சுழுத்தித்‌ தானமாய்‌, சருவ ரட்ச 
மகாரகசிய சிதாகாச சூட்ச்மானந்த நிருத்த சத்தியான்மிக 
தரிசன, ஞான மோட்ச விசுவ விருதைய சத்திசிவாலயச்‌ 
சிவ சிகம்பரமெனக்‌ காண்க, 


அசுத்தம்‌ 
முன்னிடத்திற்‌ பிரிவற நின்ற மூன்றுமிடமானதா௫யே 
அ௮சுத்தமென்றும்‌ பிரரருதியென்‌ அம்‌ ஆன்மதத்துவமென்‌ 
அம்‌ 'போககாண்டமென்றும்‌ பெயருடைய அசத்தாகிய 
பிரகிருதி. 
சிவமாவது : விட்டுணு, பிரமா, இந்திராதி எட்டு. 2 


சத்தியாவது : லட்ஈமி. சரசுவதி, இந்திராணி முதலெட்டு: 
துர்க்கை, பத்திரகாளி, ரொமதேவகை முதலான சத்திகள்‌ 
பதினெட்டு, உஷாதேவி சத்தி முப்பதுகாலு. லோபா 
முத்திரை முதலெண்மர்‌ துருவசத்தி, சாயையொன்று. 
கன்மயோக இரியா சத்தி மூன்‌ று கோடி. 3 


ஆன்மாவாவது : சகலர்‌ மூன்றுக்குள்‌ சகலரில்‌ விஞ்ஞான 
கலர்‌ முப்பத்துமுன்று கோடி, சகலரிற்‌ பிரளயாகலர்‌ அட்‌ 
டமா சித்தியாலும்‌ அட்டாங்க யோகத்தாலும்‌ யோககாண்‌ 
டத்துக்குச்‌ சொன்ன விதிகளாலும்‌ முற்றுப்‌ பெற்ற தவத்‌ 


கல்‌ 


1. “ போக்யெ காண்டம்‌ ' என்று வெப்பிரகாசச்சட்டளை கூறும்‌, 


2. கீர்த்தித்‌ இருவகவல்‌ 289 


தையுடைய தேவராஜ மனுஷபூத ரிஷிகள்‌. சகலரில்‌ சகலர்‌ 
எண்பத்துகான்கு நாறாயிரம்‌ யோனி பேததீதுள்‌, மானிடர்‌ 
ஒன்பது லட்சதீதுள்‌, புறச்சமய பேதங்களன்றி, உட்சமயம்‌ 
ஆனுக்குள்‌ சைவமொன்றில்‌ வேதாகம அ௮நுட்டானம்‌ 
பெற்ற நால்வகைச்‌ சத்திகிபாதங்களாகய சரியை இரியை 
யோக ஞானங்களை அ .நுட்டிக்கும்‌ சுத்தான்மாக்கள்‌. 4 
மலமாவது : வசப்படுத்தும்‌ தொழிலையுடைய ஆணவமல 
மும்‌, ஒன்றை யொன்றாய்‌ மயக்கும்‌ மாயா மலமும்‌, முக்‌ 
காலங்களிலுள்ள கன்ம மலமும்‌ இவைகளின்‌ காரியமாயெ 
இருபத்தொரு மலமுமுள தாக விருக்கும்‌. 5 
தத்துவமாவது : பிருதிவி முதல்‌ காதம்‌ வரை 96. 
சத்திநிபாதமாவது : வாழைத்தண்டு, ஈரவிறகு, உலரீக்த 
விறகு, செத்தை இவையிற்‌ பற்றுதல்‌ போல, மக்தம்‌ மந்த 
தரம்‌, தீவ்ரம்‌, தீவ்ரகரமாகப்‌ பக்குவபேத அமேக இட்‌ 
டாந்தங்கள்‌ உள. சரியை முதல்‌ அநுட்டித்தல்‌. 
குருவாவது : சமயாச்சாரிமார்‌ நால்வர்‌; சந்தானாச்சாரிமார்‌ 
எழுவர்‌ ; பக்குவான்மாக்களுடைய சுயகுரு. 7 
தீட்சையாவது : சமய விசேட நிர்வாணம்‌ ; இதிலடங்கெ 
எண்வகையும்‌ ; ஞானவுகத்திரி, கிரியாவுததிரி, நிர்ப்பீச, சபீச 
தீட்சை இவையிலடங்கும்‌. 8 
அபிஷேகமாவது : சாதக, போதக, லோக வெதருமணி. 
சுத்காத்துவர்‌ சாட்குணிய சங்காபிஷேகம்‌. 9 
பூசையாவது : சிவாகம விதிப்படி. உண்மைச்‌ சரியாபாதம்‌ 
முதல்‌ விதிப்படி ஆன்மதான, திரவிய லிங்க சுத்தி, பஞ்ச 
இருத்திய, பஞ்ச யே€ேகே ரணமாக பரமவெத்கை மெய்யன்‌ 
புடன்‌ சர்வ வியாபக வடிவான சிவலிங்கப்‌ பெருமானிடத்து 
அன்பே உபகரணமாக, முக்காலமும்‌ ஒரு காலமான முப்‌ 
பொழுதாக, “பததி மலர்‌ தாவு 'வதே பூசை; 
இச்சையுடன்‌ தரிசனமர்வது : தன்‌ பொருட்டு கியமஞ்‌ 
செய்வதை ஒப்புக்கொண்ட நாதன்‌, பிறர்‌ பொருட்டுச்‌ 
சர்வத்திர சாதாரணமாகச்‌ சர்வ உயிர்கட்கும்‌ தரிசனமே 
பூசையாமென்பதை அறிவிக்க வேண்டி ௮கேக சிவதலங்‌ 
திரு--19 


290 திருவாசக வியாக்யொனம்‌ 


களில்‌ ௮காதி சவயம்பு அகராதி பிரதிட்டையாக எழுந்தரு 
ளிய சுவாமியைத்‌ திருக்கோவில்‌ நியமமாக விதிப்படி திரி 
விக கரணத்தாலும்‌ வழிபடுதல்‌ பூசையோடொக்கும்‌. 10 

நிட்டையாவது : நால்வகைச்‌ சததிஙிபாதததாலும்‌ கேட்‌ 
டல்‌, சிக்கனை, தெளிதலான ஞானகுரு உபதேசப்படி சதா 
காலம்‌ அநுபோகம்‌ பிரியாதிருத்தல்‌. 11 


தேகமாவது : பிரேரக போக்கிய காண்டங்களாம்‌ பெற்ற 
பிரகிருதியின்‌ காரியமான இருபத்துகான்கு தத்துவங்களும்‌, 
அவற்றின்‌ காரியமான அறுபது புறக்கருவிகளும்‌ கூடிச்‌ 
இவகரண தீட்சையால்‌ யோக்கியம்‌ பெற்று அநுட்டிப்பே 
இியமதேகம்‌. 

புசிப்பாவது : பஞ்சபூத பரிணாம காரிய தேகமானபடி 
மனாலே, பஞ்சபூதத்திலும்‌ பரிணமித்து ஓரறிவுடைய காவர 
பேத கேகங்களாமிருக்கிற புண்ணிய சொரூபங்களில்‌ 
றக்க சிவாகமத்தில்‌ விதித்த பகரர்ததங்களைக்‌ கொண்ட 
விரதத்துக்குத்‌ தக்கதாகப்‌ பிருதிவியிற்‌ பிறக்து அப்புவிற்‌ 
கலந்து அக்கினி வாயுவினாலே பக்குவப்பட்ட பதார்த்‌ 
தத்தை நியமப்படி சிவாக்கினிக்கு ஆகுதி பூசையாகப்‌ புசித்‌ 
தலே புசிப்பு. 13 


அநுட்டானமாவது: ஞானாச்சாரியார்‌ அஅக்ரகததால்‌ சமயா 
சாரம்‌ பெற்று விசேட சமக்காரமடைந்து, நிருவாண கலர 
சுத்தி பொருந்தி, சாதகாதி அபிஷேகம்‌ பொருந்திக்‌ குரு 
வுபதேச வரன்முறை விதிகள்‌, அநுட்டானக்கிரமம்‌ பலவித 
மாக விரி்திருர்தா லும்‌, ஒரு பொருளாகக்‌ குவித்துத்‌ திரி 
வித தப்பத்‌ கருவியாக்க நாலு பாகத்துடன்‌ விடாது 
உண்மை யநுபோகமாக கின்று செய்வதே அநுட்டானம்‌. 


ஞானமாவது : உண்மையார௫ய நால்வகைச்‌ சத்திநிபாதம்‌ 
அத்ன்‌ முன்சொன்ன லயபோக விடங்களுக்‌ 
குள்ள தெல்லாம்‌ பிரகிருதி அநுட்டான தீதிலே வெளிப்பட்டு 
விளங்கும்‌; அர்தீதவபிறயமாக முழுதும்‌ முதலந்தமின்‌ றி 
ஒன்றாகவே சாதித்தொன்‌ அவதெல்லாம்‌ சிவமெனத்‌ திருத்‌ 
தொண்டின்‌ அழுந்திப்‌ பிரியாதிருக்தலே ஞானம்‌, 15 


2. நிர்ததித திருவகவல்‌ 291 


குணமாவது: பிர௫ருதியின்‌ அர்த்தத்துவாரகத்த ஏழ்‌ 
புண்ணிய பாபக்‌ கிரியை முக்குண பேதத்தால்‌ சீவிப்பதைத 
திருவருளால்‌ சிவகரணமாயிருத்தல்‌. 16 
அவத்தையாவது : கேவல சகல சுத்தம்‌ மூன்று. சகலத 
தில்‌ கேவலமாகிய இிழூாலவத்தை ஜம்தும்‌ அதோடு கூடிய 
மதீதியாலவத்தை ஜக்தும்‌, சகலததிற்‌ சகலமாயெ மேலால 
வததை ஜர்தும்‌, சகலத்திற்‌ சுததமாகிய சுத்தாவத்தை 
ஜூர்தும்‌ உபதேசப்படி அஅுக்ரக சம்பிரதாய (கவர்‌ கள்வன்‌” 
என்‌ ற முதல்‌ மொழியநுபூதுப்படி. பெற்றிருப்பது. 17 
அத்துவாவது : மந்திரம்‌ கான்கு; பதம்‌ ஈாற்பதகொன்‌ 
பது ; வன்னம்‌ இருபத்தைந்து ; புவனம்‌ நூற்றிருபத்தாறு; 
சத்துவம்‌ எட்டு; அதிதெய்வம்‌ இரண்டு; கலை இரண்டு. 18 
இவைக்குத தலமாவது :-- 
அநாதி நித்திய வியாபக அசேதன மான்‌ என்ற 
டிரகிருதியான பரச்‌ சொரூப தடத்ீதததானமாய்‌, நாத 
மாகிய குண்டலிபுர அசபாரிர்த்த உற்பத்தி மோட்ச மூலா 
கார சிற்பிருதிவித்‌ தானமாய்‌, படர்க்கை மகாவாக்கிய 
ஸ்ரீவித்யாபீட சொற்பன பராசக்தி செல்வத்‌ திருவாரூர்‌ ஒளி 
வளர்‌ புற்றிடமெனக்‌ காண்க, 
அடியாருள்ளமும்‌ அன்பும்‌ குடியும்‌ கொள்கையும்‌. சிறப்பும்‌ இவ்‌ 
வறுபூதி யெனக்‌ காண்க. 


இனிச்‌ சிவாகமம்‌ அருளிய பரம்பரையாவன :-- 


9-11. மன்னு மாமலை மகேந்திர மதனிற்‌ 
சொன்ன ஆகமந்‌ தோற்றுவித்‌ 
தருளிய 
(எ - ன) ஆன்மப்‌ பொருட்டுப்‌ பரோபகார பஞ்ச கிருத 
தியம்‌ அகாதியிலே செய்யும்போது, காலாந்தரங்களில்‌ ஒரு 
மகாசங்கார கற்பங்‌ கழித்து மகா சிருட்டியாகும்போது, 
வேதாகமங்கள்‌ விந்துவில்‌ உண்டானாலும்‌, குருவடிவு 
9-11. திருவிளையாடற்புராணம்‌ சிவபிரான்‌ ஆகமங்களை அம்பிகைக்கு 
உபதேசித்த இடம்‌ உத்தரகோச மங்கை என்று கூறும்‌, (திருவால £ 
திருவிளையாடல்‌ ; 22 ; 21). 


292 திருவாசக வியாக்கியானம்‌ 


கொண்டு எழுந்தருளி அவரவர்களுக்குத்‌ தக்கபடி அறுக 
ரகம்‌ பண்ணிலைன்றிச்‌ சுத்தான்மாக்களுக்குப்‌ புலப்‌ 
படாதே! புலப்படும்‌ வண்ணம்‌ 'திருமயேந்திரமென்கிற தக்ஷிண 
கைலாசத்தில்‌ முன்‌ தான்‌ அநுக்கிரகம்‌ பண்ணின ஆகமங்‌ 
களெல்லாம்‌ தேவிக்கு எடுத்துச்‌ சிந்தனை பண்ணும்போது 
(௭ - ௧). 


11-12. கல்லா டத்துக்‌ கலந்தினி தருளி 
நல்லா ளோடு நயப்புற வெயதியும்‌ 
(எ - ன) முன்‌, சிந்தனை செய்யும்‌ ஆகமங்களைத்‌ தேவி 
ய்டன்‌ கல்லாடம்‌ என்கிற திருப்பதியிலே கலந்து இனமாக 
உபதேசிததகெனக்‌ காண்க, 


18-14. பஞ்சப்‌ பள்ளியிற்‌ பான்மொழி தன்னொடும்‌ 
எஞ்சா தீண்டும்‌ இன்னருள்‌ விளைத்தும்‌ 
(எ- ன) பஞ்சப்பள்ளி என்னும்‌ தலத்திலே ஞானப்பால்‌ 
மொழியாளான பராசத்தியுடன்‌ குணகுணிபாவமாகக்‌ 
கலந்து இவ்வுலக உயிர்‌ பிழைப்பதாகச்‌ சிவாகமக்‌ காட்சி 
யால்‌ திருவருள்‌ விளைத்ததெனக்‌ காண்க. 


15-16. கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள்‌ 
விராவு கொங்கை நற்றடம்‌ படிந்தும்‌ 

மூற்பத விநியோக தலங்களிலேதானே, பரமசிவன்‌ 
வேடத்‌ திருவுருவாடி, தேவியும்‌ எத்திறம்‌ கின்றான்‌ ஈசன்‌ 
அத்திறம்‌ அவளுமாக, கெளிமொழியாளின்‌ முதிராவிள 
மூலை கைவந்து நெருடவே, எல்லா உயிர்கட்கும்‌ சிவானந்த 
போகம்‌ அளித்த, பெருங்கருணைக்‌ குருமணிபாற்‌ பெற்‌ 
மழுக்தி ஒன்றானாற்கு ஈது விளங்கும்‌; என்ற அறுபூதி 
காணக. 

11-12. ஈல்லாள்‌ - உமாதேவி. சயப்புறவு - இன்பம்‌, சயப்புற 
எய்தியும்‌ என்றும்‌ பிரித்தலாம, 

18-14. எஞ்சாது - குறையாது. ஈண்டும்‌ - மிகுச்த, 

15-16. இராதன்‌ - வேடன்‌, இஞ்சுகம்‌- முருக்கம்பூ. விராவு- 
செரும்கிய, சிவபிரான்‌ ரொத வேடமெடுத்தது அருச்சுனன்‌ பொருட்டு, 


2. இர்த்தித்‌ திருவகவல்‌ 293 
17-18. கேவேட ராகிக்‌ கெளிறது படுத்தும்‌ 


மாவேட்‌ டாகிய வாகமம்‌ வாங்கியும்‌ 


(எ -ன) சுவாமி பரத வேடரான திருவுருக்கொண்டு 
முன்னாலே கயிலையங்குரி.யில்‌ கிவாகமததைக்‌ இழித்துச்‌ 
சமுத்திரத்தில்‌ இறைத்ததை அதுக்கெகஞ்‌ செய்து, ஆகம 
மெல்லாம்‌ சேர்ந்து வரும்படி நந்திநாயனாரைக்‌ கெளிறு 
என்ற மச்சமாக்கு அதைத்‌ தான்‌ பிடித்து ஆகமங்களெல் 
லாம்‌ ஏட்டுடன்‌ சேர்தீதுக்‌ கொடுக்க வாங்கியும்‌ எனக்‌ 
காண்க. 


19-20. மற்றவை தம்மை மயேந்திரத்‌ திருந்து 
உற்றவைம்‌ முகங்க ளாற்பணித்‌ தருளியும்‌ 

(எ- ன) முற்பத விநியோகத்தில்‌ வாங்கிய ஆகமங்களை 
முன்‌ அருள்வதான திருமயேந்திரம்‌ என்கிற திருப்பதியிலே 
சதாசிவ வடிவாக வெழுக்தருளி, எந்த எந்த முகத்திலிருந்து 
எந்த எந்த ஆகமங்கள்‌ பிற்தனவோ அப்படியே அம்மைக்‌ 
கும்‌ சத்தான்மாக்களுக்கும்‌ உபதேசம்‌ செய்ததெனக்‌ 
காண்க. 


ஐந்து முகங்களிலும்‌ பிறந்த சிவாகம விவரமாவன :-- 


1. சத்தியோசாத முகத்தில்‌, 
(1) *காமிகாகமம்‌, பரார்த்தம்‌; (2) யோகஜம்‌, லட்‌ 
சம்‌; (8) *சிந்திதம்‌, 10 கோடி; (4) ௮சிதம்‌, 16 ஆயிரம்‌ ; 


(5) “காரணம்‌. 


17-18. கேவேடமர்‌ - வலையர்‌ ; கேவர்த்த : என்னும்‌ வடமொழியின்‌ 
இதைவு என்பர்‌. கெளிறு - ஒருவகைமீன்‌, மாவேட்டு ஆகிய - பெரிய 
விருப்பத்தைத்தருகற, இவ்வாலாறு திருவிளையாடலில்‌ வலைகீரனபட 
லத்திற்‌ சாணப்படும்‌, 

1. காமிகாகமம்‌ பரார்த்தத்தொகையுள்ளது (அபிதானரிர்‌ தாமணி 
பக்‌, 117) பரார்த்தம்‌ - ஒரு பேரெண. 

2. (பி-ம்‌) த்தியம்‌, 

8, காரணத்தை சான்சாவதாகக்‌ கூறுவர்‌ பிறர்‌ (அபிதானரிச்தா 
மணி பசு, 117). அரிதத்தை ஒர்தாவதாசச்‌ கூ௮வர்‌ பிதர்‌, 


204 திருவாசக வியாக்கியானம்‌ 


2. வாம முகத்தில்‌, 
(6) தீப்தம்‌ வதம்‌, 226 ஆயிரம்‌ ; (1) சூட்ச்மம்‌, பரமம்‌ 
சகத்திரம்‌ ; (8) சதாக்கஇிரம்‌, (சஹஸ்ரம்‌) சங்கமம்‌ ; (9) அம்சு 
மான்‌, 6 லக்ஷம்‌ ; (10) 'சுப்ரபேதம்‌, 3 கோடி ; 


3. அகோரத்தில்‌, 
(11) விசயம்‌, 3 கோடி; (12) (சைவ)கிச்வாசம்‌, கோடி 
(13) சுவாயம்பூ, 3 கோடி; (14) *அகலம்‌ 48 ஆயிரம்‌) 
(15) வீரம்‌, 26 ஆயிரம்‌; 


4. தற்புருடத்தில்‌, 
(16) மாரெளரவம்‌ 8; (17) மகுடம்‌, 100 ஆயிரம்‌ ; 
(18) விமலம்‌, 300 ஆயிரம்‌ ; (19) சந்திரஞானம்‌, 3 கோடி ; 
(20) முகவிம்பம்‌, 85 ஆயிரம்‌ ; 


5. ஈசானத்தில்‌, 
(21) புரோத்கிதம்‌, 800 ஆயிரம்‌; (22) லளிதம்‌, 
8 ஆயிரம்‌; (23) சித்தம்‌, 500 ஆயிரம்‌ ; (24) சந்தானம்‌ ; 
(25) சர்வோத்தமம்‌, 6 ஆயிரம்‌ ; சாரோதீதம்‌, 200 ஆயிரம்‌ ; 
(26) பாரமேச்சுரம்‌, 88 நூறாயிரம்‌; (27) கிரணம்‌, 500 
ஆயிரம்‌ ; (28) வாதுளம்‌, 100 ஆயிரம்‌ ; 
பேதம்‌ இவை இருபத்தெட்டு மூலாகம கிரம்தம்‌. 


21-22. நந்தம்‌ பாடியில்‌ நான்மறை யோனாய்‌ 
அந்தமி லாரிய னாய்‌ அமர்ந்‌ தருளியும்‌ 
(எ-ன) திருநந்தம்பாடி என்ற தலத்திலே பிராமணத்‌ 
திருவருவாகி அளவிலாத சிவஞான உபதேச ஆச்சாரிய 
சாக ன்‌ ரகஞ்‌ செய்க பரமகுருவென க்‌ காண்க. 


21 22. ன்‌ அச்சாரியன்‌, 


1. 1 முதல்‌ 10 வரையிலிள்ள அஃ மற்கள்‌ வெபேசம்‌, 
2. இதன மறுபெயர்‌ ஆச்னேயம்‌, 


2. இர்த்தித்‌ திருவகவல்‌ 295 


28-26. வேறுவே அருவும்‌ வேறுவே றியற்கையும்‌ 
நூறு நா முயிர மியல்பின தாகி 
ஏறுடை மீசனிப்‌ புவனியை உய்யக்‌ 
கூறுடை மங்கையுந்‌ தானும்‌ வந்தருளி 


(எ-ன) ஞாலத்து ஆமிரகோடி ஈற்றானமான விடதீ 
தும்‌ மற்றும்‌ மூன்று புவனங்களிலும்‌ மூவகை யணுக்களுக்‌ 
கும்‌ அவரவாகள்‌ பக்குவ தாரதம்யம்‌ திருவுளத்தடைத்த 
படி, பரமசிவனும்‌ பார்ப்பதியும்‌ வெவ்வேறு திருவுருக்‌ 
காட்சியும்‌ அனுக்கரகமளவிலாக கருணையைக்‌ காட்டப்‌ 
புண்ணியவிடையேறி எழுந்தருளி இரட்சித்த பெருமையை 
வேதாகம புராண சுருதியினும்‌ சாங்குசித்தாளிடமாயும்‌ உப 
தேசததாற்‌ காண்க, 


21-28. குதிரையைக்‌ கொண்டு குடநாட தன்மிசைச்‌ 
சதுர்படச்‌ சாத்தாய்த்‌ தானெழுந்‌ தருளியும்‌ 


(எ-ன) திருப்பெருந்துறையிலே திருவுளப்படி திருப்பணி 
செய்த இரவியம்‌ குதிரைக்காகக்‌ சொண்டு வர்ததாதலால்‌, 
பாண்டியவிராசனுக்குத்‌ திருவடி தரிசனம்‌ காட்ட, சிவ 
புண்ணிய சொரூப வடிவான அமேகங்‌ குதிரைகள்‌ சூழத்‌ 
தான்‌ என்‌ போதப்‌ புரவிமேல்‌ எழுச்தருளி, கிழ்ததிசை 
மேற்றிசையேயாகத்‌ தோன்றிய சாத்தா என்ற சிவஞான 
உருவான சதுரனெனக்‌ காண்க. 


ce 


27-28. குடசாடு- மேற்கிலுள்ள சாடு, இருப்பெருச்‌ துறைக்கு 
மேறகே உள்ளது மதுரை, சாத்தாய்‌- குதிரைவீரனாய்‌ என்றும்‌ வணிகச்‌ 
கூட்டத்துடன்‌ என்றும்‌ பிறர்‌ கொள்வர்‌. திநவாலவாயுடையர்‌ திருவினை 
யாடலும்‌ £ வழுதில்லாச சாத்தவர்கள்‌ “சூழ, ஆலவாய்‌ அமுதவாயன்‌ 
செழியன்முன்‌ குதிரையிட்டனன்‌ ? என்று கூறும்‌, (27: ஞாஜேப 
தேசம்‌ : 1) பகுதியையும்‌ சான்றாகச்‌ காட்டுவர்‌, 


296 திருவாசக வியாக்கியானம்‌ 
29.30. வேலம்‌ புத்‌.தார்‌ விட்டே றருளிக்‌ 


கோலம்‌ பொலிவு காட்டிய கொள்கையும்‌ 


(எ-ன) திருவேலம்புத்தூர்‌ என்ற தலத்திலே சிவனடி 
யரர்க்குப்‌ பிரத்தியட்சமாக விடையடி தோன்ற கடத்து 
திருவருள்‌ அழகு பொருந்திய திருவுருக்காட்சிப்‌ பொரு 
ளான சிவனே யெனக்‌ காண்க. 


81-88. தர்ப்பண மதனிற்‌ சாந்தம்‌ புத்தர்‌ 
விற்பொரு வேடற்‌ கந்த பொருளும்‌ 


(எ-ன) திலதர்ப்பணம்‌ முதலான தீட்சா அம்தரட்சை 
யான வேதாகமப்‌ பொருளைத்‌ திருச்சாந்தம்புத்தூரிலே கொலைத்‌ 
தொழில்‌ வில்லாற்‌ செய்யும்‌ கிராதர்களுக்குத்‌ திருவடிபெற 
அ.நுக்கரகஞ்‌ செய்த சிவஞான விளைவெனக்‌ காண்க. 


29-30. விட்டேறு என்றது ஏறுவிட்டு என்று சொண்டு, எருது 
விடுத்தருளி, என்று பொருள்‌ கொள்வாரும்‌, விட்டேறு - வேற்படை 
[சக்தி, எஃசம்‌, உடம்பிடி, குர்தம்‌ விட்டேறு, அரணம்‌, ஞாங்கர்‌ அயில்‌ 
வேல்‌ (திவாகரம்‌)] என்று கொண்டு இறைவர்‌ உச்சரகுமாரருச்கு வேற்‌ 
படை சல்யெ வரலாற்றைச்‌ சட்வொரும்‌ உளர்‌, (திருவாலவாயுடையார்‌ 
திருவிளையாடல்‌ 11. 2. ஐப்பார்க்க), 


81-82, தர்ப்பணம்‌ அதனில்‌ என்பதற்கு கண்ணாடியில்‌ என்று பிறர்‌ 
பொருள்கொண்டு, ' வேடனொறாவனுக்கு அவன்‌ வேண்டிய வாள்படை 
முதலியவற்றைக்‌ கண்ணாடியின்‌ வாயிலாக அளிப்பித்த வரலாற்றைச்‌ 


கூறும்‌ என்பர்‌, 


2, ஒர்த்தித்‌ இருவகவல்‌ 207 
9௦.54, மொக்கணி யருளிய முழுத்தழல்‌ மேனி 


சொக்க தாகக்‌ காட்டிய தொன்மையும்‌ 


(எ-ன) குதிரைத்‌ தோப்பறாவினிடமே சிவனடியாரன்‌ 
பின்‌ பொருட்டு அவர்கள்‌ சர்தனைப்படியே தழற்‌ பிழம்‌ 
பாகிய சொக்கலிங்கமானதெனக்‌ காண்க. 


85-80. அ௮ரியொடு பிரமற்‌ களவறி யொண்ணான்‌ 


நரியைக்‌ குதிரை யாக்கிய நன்மையும்‌ 


(எ -ன) பசுவர்க்கமாகிய அரியாலும்‌ பிரமனாலும்‌ அள 
விடப்படாத சோமசுந்தரசுவாமி, அடியேன்‌ பொருட்டுக்‌ 
காட்டு ஈரிகளைத்‌ தசமாட்டு ௮சுவங்களாக்யெ இருபையை 
அன்பாற்‌ காண்க. 


80-34, மொக்கணி- தோற்பை; தோற்பை என்ற சொல்லே 
தோப்பறா என்று மருவியது, “கழுவிய பயறுங்‌ கொள்ளும்‌ சடலையுக்‌? 
துவரையோடு, முழுவதுஞ்‌ சிறச்ச விட்டே மோகச்சணி முட்டச்சட்டி 
என்று கூறும்‌ (திருவால்‌. 29 : 6) பகுதியைக்‌ காண்க. சிவபெருமானே 
மொக்கணி கட்டித்‌ தன்‌ கழல்மேனியை ௮ழூய குதிரைவீர மேனியாகக்‌ 
காட்டியருளினார்‌ என்ன இவவடிகளுக்குச்‌ லர்‌ பொருள்‌ கொள்வர்‌. 


கொங்கு மண்டல்‌ சதகம்‌ செய்யுள்‌ 24 ஐக்சொண்டு (௫ இறைவழி 
பாட்டின்‌ பின்னரே உணவு அருர் தும்‌ நியமம்‌ பூண்ட ஒரு வணிக அன்‌ 
பரைப்‌ பரிசசித்தற்பொருட்டு அவரது மைத்துனர்‌ சொள்ளுப்பையில்‌ 
மணலை நிரப்பி, இலிங்கம்போல அமைத்து, மாலை முதலியன சாத்தி 
அவ்‌ அன்பரை வழிபடச்செய்து, பின்‌ உண்மையுரைத்து கைத்து, அவர்‌ 
முன்பேயே அக்கொள்ளுப்பையை அசைத்தார்‌, அது பாதளம்‌ வரையில்‌ 
ஊடுருவிச்‌ வெலிங்கமே ஆகிவிட்டது. அதுமுதல்‌ பெருமானும்‌ மொக்‌ 
கணீசர்‌ (தருமபுர ஆதினம்‌) எனப்பெயர்‌ பெற்றார்‌ என்று திரு. கா, சுப்பிர 
மணியப்பிள்ளை கூறுவர்‌ (திருவாசகம்‌ பக்‌, 13), இச்சருத்தையே இவ 
வுரையாசிரியரும்‌ சொண்டனர்‌ போலும்‌, 


208 திருவாசக வியாக்யானம்‌ 


97-41. ஆண்டுகொண்‌ டருள அழகு திருடி 

பாண்டி யன்‌ றனக்குப்‌ பரிமா விற்று 

ஈண்டு கனக மிசையப்‌ பெரு ௮து 

ஆண்டா னெங்கோன்‌ அருள்வழி யிருப்பத்‌ 

தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும்‌ 

(எ- ன) திருவருளழகு பொருக்திய காதனருளே 

என்னை யடிமையாகச்‌ செய்வதே நியமமாகப்‌ பாண்டிய 
இராசாவுக்கு முற்பத நரியான குதிரைகளை விற்கும்‌ விலை 
மேல்‌ அதிகப்‌ பொருளாகக்‌ காட்டிய கருணேயை, இவ்விடத்‌ 
திலே இராசனும்‌ சம்மதி பொருச்தியிருததலைக்‌ கண்டு, வாக 
ஷாடிகளும்‌ இல்வ பூதி தெரிச்து, தன்னை யாண்ட திருப்‌ 
பெருந்துறைப்‌ பரமகுருவான சோமசுந்தரனுடைய திரு 
வருளே பொருளென, திருவிளையாடலை உன்னி, திருவடியே 
பரமென; அரசனும்‌ ஈசனருள்‌ வழியென ஏவொானக்த 
நிட்டை கூடிய காலம்‌, தன்‌ பொருட்டு நாதன்‌ எழுந்தருளி 
அதுக்ரகம்‌ செய்ததெனக்‌ காண்க. 


42-43. அந்தண னாகி யாண்டுகொண்‌் டருளி 
இந்திர ஞாலங்‌ காட்டிய வியல்பும்‌ 
(எ-ன) முற்பகச்‌ சோதியான நாதன்‌ பிராமண வடிவ 
மான பரமகுருவாய்‌ எழுந்தருளி அநுக்ரகஞ்‌ செய்யுங்‌ 
காலம்‌, * இந்திரசாலம்‌ புரிவோரின்‌ யாவரையும்‌ தாமயக்கும்‌ 
அத்தந்திரதீதிற்‌ சாராது சார்வது போல்‌ ' அத்திருவிளை 
யாடல்‌ செய்தருளிய சுவாமி எனக்‌ காண்க. 


ன அண, 


97-41. ஈண்டு கனகம்‌ இரையப்‌ பெறாது என்பதற்கு உரையாசிரி 
யர காட்டும்‌ ஈயம்‌ குறித்தற்பாலது, ( பாண்டியன்‌ குதிரைக்காசச்‌ 
கொடுத்த பெரும்‌ பொருளைப்‌ பெறுதற்கு உடன்படாது ? என்று பொருள்‌ 
கூறுவர்‌ பிறர்‌, 


42, முன்னே எனையாண்ட, பார்ப்பானே எம்பரமா - (புணர்ச்சிப்‌ 
பத்து 10) இர்திரஞாலம்‌ - இர்‌ திரஜாலம்‌, சீர்த்தி 94 அடியையும்‌ 


பராக்க, 


9, இர்த்தித்‌ திருவகவல்‌ 299 
44-45. மதுரைப்‌ பெருநன்‌ மாநக ரிருந்து 


குதிரைச்‌ சேவக னாய கொள்கையும்‌ 
(ஏ -ன) தன்‌ பொருட்டு மதுரைத்‌ திருப்பதியின்கண்‌ எல்‌ 
லாருங்‌ காணச்‌ சோமசுக்தரகாதன்‌ பரிச்‌ சேவகனாக எழும்‌ 


கருளி அஅக்கிரகம்‌ செய்ததே திருவுளக்‌ கொள்கையெனக்‌ 
காண்க. | 


40.47, ஆங்கது தன்னில்‌ அடியவட்‌ காகப்‌ 


பாங்காய்‌ மண்சுமந்‌ தருளிய பரிசும்‌ 


முற்பதத தலத்திலே வந்தியம்மை அன்பும்‌ வெளிப்பட 
அவ்வம்மை வீதக்‌ கரை அடைக்கக்‌ கூலியாட்போலத்‌ திரு 
மேனி கொண்டெழும்‌ தருளி; இன்பப்‌ பிட்டுண்டு, திருமுடி 
யில்‌ மண்சுமந்து திருவிளையாடல்‌ செய்கதைப்‌ பாண்டிய 
ராசன்‌ கண்டு மாறோச்ச, ஓச்சினவன்‌ தேக முதலாய்‌ எங்‌ 
கும்‌ பட அருளிய சிவஞானப்‌ பரிசே எனக்‌ காண்க. 


48-49. உத்தர கோச மங்கையுள்‌ ளிருந்து 
வித்தக வேடங்‌ காட்டிய இயல்பும்‌ 


(௭ - ன) திருவுத்தரகோச மங்கையான தலத்தில்‌ எழுந்தரு 
ளிப்‌ பரமகுருவடிவு பயகலக கனக்‌ காண்க. 


48-49, வித்தக வடிவு - ஞான வடிவு. 


உததரகோசமம்கையில்‌ பரமன்‌ ஞானோபதேசம்‌ செய்த வரலாறு 
திருவலாவாயுடையார்ப்‌ புராணத்திலும்‌ சரணப்படுரெது :-- 
அரு தவம்‌ புரியா முன்ன ரறுபத்து சால்வ ரங்கட்‌ 
பொருர்தல்கண்‌ டெமக்கு ஞானம்‌ புசன்றுருச்‌ காட்டென்‌ ழேத்தத்‌ 
இருர்துப தேச சோக்காற்‌ செய்துமா முனிவ ருய்யப்‌ 
பெரும்பொரு ரூரைத்தான்‌ மன்றம்‌ பேதையோ டுருவக்‌ சாட்டி, 
(வலைவீசன : 22) 


அத்தலத்தில்‌ தவம்புரிர்தவர்‌ ஆயிரவர்‌ என்று உத்தரகோசமங்கைந்‌ 
தவப்புராணம்‌ கூ௮ம்‌, 


300 திருவாசக வியாக்கியானம்‌ 


50-51. பூவண மதனில்‌ பொலிந்திருந்‌ தருளித்‌ 
தூவண மேனி காட்டிய தொன்மையும்‌ 


(எ-ன) திருப்பவணமான தலததிலே பொன்னனை 
யென்ற அடியவட்காக அவ்வம்மை திருவுருக்கண்டு முத்த 
மிட்டருள ௮நுக்ரகம்‌ செய்ததெனக்‌ காண்க. 


52-53. வாத வூரினில்‌ வந்தினி தருளிப்‌ 


பாதச்‌ சிலம்பொலி காட்டிய பண்பும்‌ 


(எ - ன) திருவாதவூரில்‌ எழுந்தருளித்‌ திருச்சிலம்பின்‌ 
ஒசைவழியே திருநடனங்காண அநுக்கரகஞ்‌ செய்த சிவ 
ஞானப்பண்பே எனக்‌ காண்க. 


50-51. இதன்‌ வரலாற்றைப்‌ பொன்னணையாளுக்கு அருள்புரிந்த 
திருவிளையாடலிற்‌ (45) காண்க, 
பொன்னணையாள்‌ முத்தமிட வரலாறு :_ 
பணிபவ எழகு கண்டே பரவுமெம்‌ பெருமா னுக்கில்‌ 
கணிபொலி வடிவ மச்சோ வழயெ வாவென்‌ தன்பி 
னிணையிலா வருங்க போலத்‌ திருகையான்‌ மாறி யள்ளித்‌ 
தணிவற முத்த முண்டாள்‌ சம்புவி னருளை வாழ்த்தி, 
(திருவால்வா : 45. பொன்னணையாள்‌ 15) 


இருப்பூவணமுடை யாரின்‌ திருகாமம்‌ அழயெ பெருமான்‌ என்றாயிற்று 
(டே செய்யுள்‌ 17) 


62-53. ஆதர வடியார்‌ முற்று மடிபணிச்‌ தேத்தப்‌ போந்து 
வாதையம்‌ புரத்து மண்ணி மணிசரிலம்‌ போசை காட்டத்‌ 
தீதற வாண்ட வெர்தை திருச்‌சிலப்‌ போசை யென்றே 
யேதமா முனிவர்‌ தேறி யிசைப_த்‌ துதிக்க லுற்றார்‌. 

(திருவால : நரிகுதிரையான திருவிளையாடல்‌ : 14) 


2. கீர்த்தித்‌ திருவகவல்‌ 301 


04-95. திருவார்‌ பெருற்துறைச்‌ செல்வ னாகிக்‌ 
கருவார்‌ சோதியிற்‌ கரந்த கள்ளமும்‌ 
(எ-ன) திருப்பெருந்துறையான தலத்திலே சிவ 
ஞானச்‌ செல்வனாக எழும்தருளி, என்‌ உள்ளங்‌ கவர்‌ கள்‌ 
வனை'ப்‌ போல இருந்தபடி. கானிருப்ப, என்‌ கருவில்‌ ஒளித்த 
கருணைச்‌ சோதியே எனக்‌ காண்க, 


இவை, சுத்தாவத்தை : முதல்‌ மொழிக்கு முதல்‌ வேத 
மொழிப்பாவின்‌ (பக்‌. 52) அஅபூதியுரையிற்‌ காண்க. 


௦0-57. பூவல மதனிற்‌ பொலிந்தினி தருளிப்‌ 
பாவ நாச மாக்கிய பரிசும்‌ 


(௭ -ன) இந்தப்‌ பிரகிருதி மாயையான பூலோகத்திலே 
பார்ப்பதியும்‌ பரமசிவனுமாக அகேகம்‌ இருத்தலங்களிலே 
சுததான்மாக்களைத்‌ திருவுருக்கொண்டு எல்லாப்‌ பாவமுந்‌ 
தீர்ப்பதே சியமமெனக்‌ கொண்ட கருணைப்‌ பொருளெனக்‌ 
காண்க, 


௦/-58. தண்ணீர்ப்‌ பந்தர்‌ சயம்பெற வைத்து 
தனனீர்ச்‌ சேவக னாயெ நன்மையும்‌ 
(எ - ன) ஆன்மாக்களுடைய பிறவிக்‌ இலேசத்‌ தாகம்‌ 
தீர்தற்பொருட்டுத்‌ திருவடி நிழலும்‌, திருஞான சலமும்‌ 
புசிப்பிக்க நீராளனாயிருக்க திருவிளையாடலான நலத்தை 
௮ன்பாற்‌ காண்க. 


௦4-50, கரு ஆர்‌ சோதி- எல்லாப்‌ பொருட்கும்‌ மூலமான 
பேரொளி; என்றும்‌ பொருள்‌ கொள்வர்‌; கரு என்பதற்குப்‌ பரமாணு 
என்௮ பொருள்‌ கொண்டு, ' பசமானுவுருவாய்‌ விளங்கும்‌ ஒளி” என்றும்‌ 
பொருள்‌ கூறலாம்‌ என்பர்‌ ஆசிரியர்‌ மறைமலையடிகள்‌. 


56-67. பூவலம்‌, பிறர்‌ இதனை ஒரு திறாப்பதி என்பர்‌, 


57-58. இங்குச்‌ கூறிய வரலாற்தைத்‌ தண்ணீர்ப்பந்தர்‌ வைத்த 
திருயிளையாடலிற்‌ காண்க. 


302 திருவாசக வியாக்கியானம்‌ 
60-61. விருத்தின னாகி வெண்கா டதனிற்‌ 
குருநீதின்‌ ழேன்‌ றிருந்த கொள்கையும்‌ 
(எ- ன) சிவனடியாரை இரட்சிக்கும்‌ பொருட்டு விருந்து 
வந்தவாகளைப்‌ போலத்‌ திருவெண்காட்டில்‌ எழுக்தருளிப்‌ புதிய 
காட்சியருளிக்‌ குருந்த விருட்சத்தின்‌ கீழ்ப்‌ பரமகுருவாய்க்‌ 
கண்டதே திருவருட்‌ கொள்கை யெனக்‌ காண்க. 


02-08. பட்ட மங்கையிற்‌ பாங்கா யிருந்தங்‌ 
கட்டமா சித்தி யருளிய வதுவும்‌ 
(எ - ன) இருப்பட்டமங்கையென்னும்‌ தலத்திலே இருடி 
கட்கு அட்டமாதி ததி அருளிய கருணை யெனக்‌ காண்க. 


05-05. வேடுவ னாக வேண்டுருக்‌ கொண்டு 
காடது தன்னிற்‌ கரந்த கள்ளமும்‌ 
(எ-ன) மிருக சஞ்சாரக்‌ காட்டிலே அருச்சுனனாகய 


அடியார்‌ பொருட்டு வேடத்திருவுருவாடு மறைந்திருந்து 
அநுக்கரகஞ்‌ செய்த சுவாமி யெனக்‌ காண்க. 


62-63. இதன்‌ வரலாற்றை அட்டமாசித்தி பகர்ந்த திருவிளையாடலிற்‌ 
காண்க, 
பட்டமங்கை, பட்டமங்கலம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌, இவ்வூர்‌ 
சிவகங்கையைச சார்ர்தது, இத்தி அருளப்பெற்றவர்‌ அறுமுகனுக்குப்‌ 
பால்கொடுத்த இயச்சமாதர்‌ அறுவர்‌, 


அட்டமாசிததி கூறிய வரலாறு 
அணிமா மகிமா இரிமா லமொ 
ஈணு? சுத்துவம்‌ வித்துவ சன்குள 
விணைசேர்‌ பிராதீதிப்‌ பிராகா மியமெண்‌ 
குணமா சத்தஇிக டுளங்கக்‌ கூறினான்‌ 


(திருலால்‌ 3 அட்டமாசித்திபகர்ந்த திருவிளையாடல்‌ ; 15) 


2. இர்த்தித்‌ இருவகவல்‌ 803 


00-07. மெய்க்காட்‌ டிட்டு வேண்டுருக்‌ கொண்டு 
தக்கா னொருவ னாகிய தன்மையும்‌ 
(எ - ன) தன திருவுள இச்சைப்படி, அடியார்‌ இரட்சை 
ஙிமிதீகம்‌ வேண்டிய திருவுருக்கொண்டதன்‌ றியும்‌, பாண்டிய 
விராசாவுக்கு மெய்க்காட்டிட்ட திருவிளையாடற்‌ பெரு 


மையை அன்பாற்‌ காண்க. 


08-09. ஓரி யூரி லுவந்தினி தருளிப்‌ 
பாரிரும்‌ பாலக னாயெ பரிசும்‌ 
(௭. ன) ஓரியூர்‌ என்ற தலததிலே அடியவட்காகச்‌ சிவ 
ஞானச்‌ செல்வப்‌ பாலகனாக அறுக்இரகம்‌ செய்த மெய்ப்‌ 
பரிசுடைய நாதன்‌ எனக்‌ காண்க. 


70. பாண்டூர்‌ தன்னி லீண்ட விருந்தும்‌ 
(எ - ன) திருப்பாண்டூர்த்‌ தலத்திலே இதுவே ஈமதிடமென 
எழுந்தருளிய கருணையைக்‌ காண்க. 


cc ட டைடல்‌ டைட்டான டை 


மெய்க்காட்டிடுதல்‌ - (படைகளின்‌) உண்மையைக்‌ காட்டுதல்‌. 


68-69. 'சவகோடி சவலிக்கத்‌ திருவுராவா ... இலய ......... தோன 
உபதேசம்‌ செய்யும்சால்‌ அவள்‌ புருடனான இராவணன்‌ வர ஓரியூர்‌ என்ற 
தலத்திலே குருவடிவாக வண்டோதரி அடியவட்காகச்‌ சிவஞானச்‌ செல்‌ 
லப்‌ பாலனாக அறுக்ரகம்‌ செய்த மெய்ப்பரிசடைய சாதனெனச்‌ காண்க? 


என்௮ ஒரு பிளப்பு வரியில்‌ காணப்படுகிறது, 


இவ்வரலாறு திருவிளையாடலில்‌ காணப்பெறும்‌ விருத்தகுமாரபாலரான 
திருவிளை யாடலைக்‌ குறிச்குமென்பர்‌ சிலர்‌, 


304 திருவாசக வியாக்க்யோனம்‌ 
71-72. தேவூர்த்‌ தென்பாற்‌ றிகழ்தரு தவிற்‌ 


கோவார்‌ கோலங்‌ கொண்ட கொள்கையும்‌ 
(எ-ன) திருத்தேவர்‌ என்ற தலததுத தென்பாரிசச்‌ 
சோலையிடத்தில்‌ பசுபதியாக அடியார்க்கருளிய திருவுருவை 
அன்பாற்‌ காண்க. 


73-74. தேனமர்‌ சோலைத்‌ திருவா ரூரின்‌ 
ஞானந்‌ தன்னை நல்கிய நன்மையும்‌ 
(எ - ன) திருவாருரென்ற தலத்திலே பரமுத்தி அடியார்‌ 
அடையும்‌ பொருட்டுச்‌ சிவஞானப்‌ பிறப்பே பொரு 
ளென அசபை நிருத்தம்‌ காட்டிய காதன்‌ எனக்‌ கொள்க. 


75-706. இடைமரு ததனி லீண்ட விருந்து 
படிமப்‌ பாதம்‌ வைத்தவப்‌ பரிசும்‌ 
(எ- ன) சுழிமுனா மார்க்க மத்தியார்ச்சுனமான திருப்பதி 


யிலே “ மது இடம்‌? என வெழுக்தருளித்‌ திருவடி சாட்டி 
யருளிய மெய்ப்பரிசை அன்பாற்‌ காண்க. 


17-08. ஏகம்‌ பத்தி னியல்பா யிருந்து 
பாகம்‌ பெண்ணோ டாயின பரிசும்‌ 
(ஏ. - ன) திருவேகம்பமான தலத்திலே அபேதமாக எழுச்‌ 
கருளி அம்மையை கோக்கு, ‘உன்‌ பூசை என்பால்‌ முடி 
யாது? எனச்‌ சிவபூசை யருமை காட்ட, நதி பெருக, அணை 
முலை யழுந்தித்‌ திருமேனியிற்‌ காட்டிய அன்பு கொண்டு 
அர்த்தநாரிசுவரம்‌ அளித்த கருணையை அன்பாற்‌ காண்க. 


71-72, கோவார்‌ கோலம்‌ என்பதற்கு ௮.ரசத்தன்மை நிதைச்த 
திருவுருவென்பர்‌ பிறர்‌, 


77-78. இவவரலாத்தைச்‌ காஞ்சிப்புராணம்‌ தழுவக்குழைந்த படலத்திற்‌ 


காண்க, 


2. இர்த்தித்‌ இருவகவல்‌ 305 


79-80. திருவாஞ்‌ சியத்திற்‌ சீர்பெற விருந்த 
மருவார்‌ குழலியொடு மகிழ்ந்த வண்ணமும்‌ 

(௭ - ன) திருவாஞ்சியம்‌ என்‌ ற தலத்திலெழுக்தருளிப்‌ பரா 
சத்தியும்‌ பரமசிவனும்‌ குண குணிப்‌ பொருளான பெரிய 
வாழ்வைக்‌ காட்டி அம்மையும்‌ அடியாரும்‌ மடழச்‌ செய்த 
கெனக்‌ காண்க. 

வண்ணம்‌ என்றது, “கண்ட வண்ணம்‌ என்‌ வண்‌ 
ணமே”? என அளவையுரை முன்மொழியிலே காட்டிய 
திட்டாக்தர அநுபூதி (பக்‌. 120-148) காண்க. 


51-82, சேவக னாதித்‌ இண்டுலை யேற்திப்‌ 
பாவகம்‌ பலபல காட்டிய பரிசும்‌ 
(எ-ன) மதுரைத்‌ திருப்பதியிலே பரியாளனாகியும்‌; 
மற்ற திவ்ய தலங்களிலே வேடத்‌ திருவுருவாய்‌ வில்லாளனாகி 
யும்‌, எவ்வுருவில்‌ யாரொருவர்‌ உள்குவார்‌ அவருள்ள த்து 
விரைந்து சேரலான அமேகம்‌ அடியார்க்கு அகேகம்‌ இரு 
வுருக்‌ காட்டிய காதன்‌ எனக்‌ காண்க. 


: கல்லிற்‌ கமரிற்‌ கதிர்வாளில்‌ ' (திருக்களிற்றுப்‌ : 50) என்ற 
சாத்திர நுட்பங்‌ காண்க. 


68. கடம்பூர்‌ தன்னி லிடம்பெற விருந்தும்‌ 
(எ - ன) திருக்கட்ம்பமான தலததிலே எல்லாப்புவனமும்‌ 


தமது வியாபகம்‌ எனக்‌ காட்டி யெழும்தருளிய சுவாமியென 
அன்பாற்‌ காண்க. 
54, ஈங்கோய்‌ மலையி லெழில து 
(எ -ன) திருவீங்கோய்மலை என்ற தலத்திலே, குறுமுனி 
யடிகள்‌ ஈயுருவாடி ஈயறியாப்‌ பசுந்தேனான நாதன்‌ திருவடி 
யில்‌ தேன பிடேகப்‌ பூசை அநுக்கிரகம்‌ பெற்றது (௭-௧). 
81-82, “இது பாண்டியன்‌ பொருட்டுப்‌ போரிற்‌ >றோன்றிப்‌ பல 


தோற்றங்களைச்‌ சாட்டிய இறைவன்‌ தன்மையைச்‌ கூறியது” என்பர்‌ 
மறைமலையடிகள்‌ (பக்‌, 111), 


திரு--20 


௦06 திருவாசக வியாக்கியானம்‌ 


85. ஐயா றதனிற்‌ சைவ னாகியும்‌ 

(எ - ன) திருப்பஞ்சநதியான அம்மை திருப்பால்‌ முத 
லாக அபிடேகங்‌ கொண்டருளி, அடியார்கட்கு முதன்மை 
யான நந்திகாயனார்க்குச்‌ சிவசம்பக்தமே அடிமையெனக்‌ 
காட்டியருளும்‌ சைவ சம்பிரதாயப்‌ பொருளைத திருவருளாற்‌ 
காண்க. 


60. துருத்தி தன்னி லருத்தியோ டிருந்தும்‌ 

(எ-ன) திருத்துருத்தியான தலத்திலே மணவாளக்கோலம்‌ 
காட்டிச்‌ சிவஞான லாபங்‌ காட்டிய அன்பை இன்பாற்‌ 
காண்க. 


51... திருப்பனை யூரில்‌ விருப்ப னாகியும்‌ 

(எ - ன) திருப்பனையூரென்ற தலத்திலே தேவிக்கு விருப்ப 
திப்‌ பஞ்சாக்கர முபதே௫ித்ததெனக்‌ காண்க. 
88. கழுமல மதனிற்‌ காட்சி கொடுத்தும்‌ 


(எ-ன) திருக்கழுமமமான தலத்திலே பிரணவத திருத்‌ 
கோணிமே லெழுக்தருளி மூவுருவும்‌ ஒருருவெனச்‌ சகல 
பக்குவ தேவா அடியார்க்குப்‌ பரமகுருவாய்‌ ஒன்றாகக்‌ 
கண்ணில்‌ இன்புறக்‌ காட்சியருளும்‌ பெருங்‌ கருணையை 
யன்பாற்‌ காண்க. 


89. கழுக்குன்‌ றதனில்‌ வழுக்கா திருத்‌ தும்‌ 


(௭ - ன) திருக்கழுக்குன்ற மென்ற தலத்தில்‌ வேதத்திற்கும்‌ 
பட்சிக்கும்‌, “ நாதனுக்கே நீங்கள்‌ கள ” யென வழு 
வாது சுருதி காட்டும்‌ பரம்‌ பொருளே (௭-௧). 


வன்கண்‌ 


85. ' இதற்குத்‌ திருவையாற்றுப்‌ புராணத்திலுள்ள அவ்வ்‌ 
பார்ப்பனர்‌ இருவர்க்குள்‌ கிசழ்ர்த மாறுபாட்டைச்குறிச்கும்‌ என்பர்‌ மறை 
மலையடிகளும்‌ சுப்பிரமணியப்பிள்ளை அவர்களும்‌ 

86, ருத்தி; இருத்‌ துருத்தி ; குத்றாலம்‌ (சோழசாடு) 

88. திறுச்சமுமலம்‌ - ீசாழி 


2. திர்த்தித திருவகவல்‌ 307 
90. புறம்பிய மதனி லறம்பல வருளியும்‌ 


(௭ - ன) திருப்புறம்பியம்‌ என்ற தலத்திலே அம்மைக்கு 
ஆன்மாக்களை இரட்சிக்கும்‌ பொருட்டுச்‌ சகல பசு புண்ணி 
யத்துக்கும்‌ மேலான புண்ணியம்‌ சிவபுண்ணியமென அனு 
பூதி காட டியருளும்‌ சாட்சிப்‌ பொருளெனக்‌ காண்க. 


91. குற்று லத்தக்‌ குறியா யிருந்தும்‌ 


(எ-ன) திருக்குற்றலம்‌ என்ற தலத்திலே பொதியாசல 
அடிகட்காகக்‌ .“ குறிகளும்‌ அடையாளமும்‌ கோவிலும்‌ 
நெறிகளும்‌ அவர்‌ கின்றதோர்‌ நேர்மை "யாக எழுந்தருளி 
௮. நுக்கிரகம்‌ செய்ததெனக்‌ காண்க. 


92-96. அந்தமில்‌ பெருமை யழலுருக்‌ கரந்து 
சுந்தர வேடத்‌ தொருமுத லுருவுகொண் 
டி.ந்திர ஞாலம்‌ போலவதந்‌ தருளி 
எவ்வெவர்‌ தன்மையுந்‌ தன்வயிற்‌ படுத்தும்‌ 
தானே யாகிய தயாபர னெம்மிறை 


(ஏ - ன) ஒரு காலமும்‌ காசமில்லாத திருவருட்‌ பெருமை 
யனான சிவன்‌ தழற்‌ பிழம்பான திருமேனி தானே அன்புப்‌ 
பிழம்பாய்‌ அழகு பொரும்திய திருவருளான சுந்தர வேட 
மணிக்து, ஏக பரப்பிரும்ம வத்துவே, இந்திரஜால வித்தை 
செய்வோன்‌ அதிற்‌ சாராது நின்றது போலவே, தான்‌ 
தோயாது சகல பிரபஞ்சத்தும்‌ தான்‌ தோன்றி, அதில்‌ பக்கு 
வான்மாக்களுக்கனுக்கிரகதி திருவிளையாடலுஞ்‌ செய்து, 
முக்குண பேத சர்வ உயிர்க்குணமும்‌ தன்வசமாக்கித 
கானே பரமென வருளுங்‌ கடவுளெனத்‌ தோன்றும்‌ பெருக்‌ 
கருணேயுடைய எனது உயிர்ப்‌ பொருளான காயகன்‌ 
(எ - ௧). 


91. குற்றாலம்‌ ; தென்பாண்டி சாட்டிலுள்ளது, 


308 திருவாசக வியாக்யொனம்‌ 


97-99. சந்திர இபத்தூச்‌ சாத்திர னாகி 
அந்தரத்‌ இழிந்து வந்தழகமர்‌ பாலையுட்‌ 
சுந்தரத்‌ தன்மையொடு அதைந்திருந்‌ தருளியும்‌ 
(எ-ன) சிற்பர ஞானாகாசப்‌ பொருளே திருவுருவாகி; 
சந்திரதீப, ஞானுகமதீபச்‌ சாததிரப்‌ பொருளை, திருவருளழகு 
போன்ற திருக்கழிப்பால என்ற தலததிலே பராசதீதிக்கு 
அநுக்கரகஞ்‌ செய்து, அவளும்‌ தானும்‌ கலந்திருக்து அறுக 
இரகம்‌ செய்தது (௭-௧. 


100-101. மந்திர மாமலை மயேற்திர வெற்பன்‌ 
அந்தமில்‌ பெருமை யருளுடை யண்ணல்‌ 
எற்தமை யாண்ட பரிசது பகரில்‌ 

(எ-ன) பிரணவ சொரூப வடிவான திருமயேந்திர வெய்‌ 
புக்‌ இறைவனாக அளவில்லாத பெருமையனான சுவாமி எனை 
யாண்ட பெருங்கருணை யின்பஞ்‌ சொல்லக்‌ கேண்மின்‌ 
என்ற தசாங்க அனுக்கிரகம்‌ வருவதை அஅபூதியாற்‌ 
காண்க. 

* தசாங்கம்‌ 

103.104. ஆற்ற லதுவுடை யழகமா திருவுரு 
நிற்றுக்‌ கோடி நிமிர்ந்து காட்டியும்‌ 

(எ - ன) அடியேனை இரட்சிக்கும்‌ பொருட்டுச்‌ சர்வ 
தேவர்கள்‌ பலத்துக்கு மேம்பட்ட திருவருட்பலமான இரு 
வுருவிலே, தழற்பொடி போலத்‌ திருவருட்பரையே நீறாக 

விளங்கிய ஊர்த்த தாண்டவ வெற்றிக்கொடி (௭ - ௧), 


97-99. சர்திரதிபம்‌ என்பதை ஒரு திருப்பதி என்பர்‌ பிறர்‌, 

* தசாங்கம்‌ ; ஆறு மலையும்‌ யானையும்‌ குதிரையும்‌, சாடு ஞூருங்‌ கொடி 
யும்‌, முரசும்‌, தாரும்‌ படையும்‌ தசாங்கமெனப்படும்‌. (சூடாமணி நிகண்டு), 
அடிகள்‌ கூறிய தசாங்க உறுப்புக்கள்‌ சிறிதளவு மாறுபட்டுள்ளமை கரண்ச, 

108-104, கீற்துக்சோடி. திருநீற்று வரிகள்‌ என்பர்‌ மறைமலை 


யடிகள்‌, 


2. இிர்த்தித்‌ திருவகவல்‌ ௦09 


105-106. ஊனந்‌ தன்னை யொருங்குட னுக்கும்‌ 
ஆனந்‌ தம்மே யாரு வருளியும்‌ 
(எ-ன) எனது மல போதப்‌ பிறவியை வேரோடு 
களையுஞ்‌ சிவஞான வின்‌ பமே ஆருக அடியேனுள்ளத்திற்‌ 
பெருகச்‌ செய்தது (௭-௧). 


10/-108. மாதிற்‌ கூ அடை மாப்பெருங்‌ கருணேயன்‌ 
நாதப்‌ பெரும்பறை நவின்று கறங்கவும்‌ 
(எ - ன) பராசத்தியை வாமபாகமுடைய பெருங்கருணை 
யாளனான நாதன்‌ என்னை இரட்சிக்கும்‌ பொருட்டு, தத்து 
வத தோற்றப்‌ பொருளான நாதத்தை அதிட்டிக்கும்போ து, 
சத்தமே பிறப்பகான ஒளி வளர்‌ மாதத்தொலிப்பெரு 
முழக்கப்‌ பறை யெனக்‌ காண்க. 


109-110. அழுக்கடை யாம லாண்டுகொண் 
[டருள்‌ வன்‌ 
கழுக்கடை தன்னைக்‌ கைக்கொண்‌ டருளியும்‌ 
(எ-ன) அடியேன்‌ உயிரில்‌ மலவழுக்குச்‌ சேராமல்‌ 
அடியேனை ஆண்டு கொண்டருளிய நாதன்‌ படைக்கலம்‌ ஞான 
மேயாகத்‌ திருக்கையில்‌ தரித்ததெனக்‌ காண்க. 


111-114, மூல மாகிய மும்மல மறுக்குந்‌ 
தூய மேனிச்‌ சுடர்விடு சோதி 
காதல னாகிக்‌ கழுநீர்‌ மாலை 
எல்புடைத்‌ தாக வெழில்பெற வணித்தும்‌ 
(ஏ. - ன) எனதுண்மைப்‌ பொருளான அழியாத மல 
சததியடங்கலையும்‌ அழித்து, அழியாத மூலமும்‌ மலத்தை 
யும்‌ திருவடியிலடக்கி, ஞானமே எனது உயிரிற்‌ பிரகாசிக்‌ 
கும்‌ பொருட்டுத்‌ திருவுளத்திச்சை கொண்டு, கலைஞானிகள்‌ 
109-110. கழுர்சடை - முத்தலை வேல்‌, 


111-114. குலமும்மலம்‌ - பிறவிக்குச்‌ சாரணமான சூன்று மலக்‌ 
கள்‌ ; ஆணவம்‌, மாயை, கன்மம்‌, 


310 திருவாசக வியாக்கயொனம்‌ 
காதலனாகத்‌ திரோதான சத்தி வடிவாகிய செங்கருநீர்மாலை 


யைச்‌ சுபாவத்‌ திருமேனியில்‌ திருவருளழகு பெற அணிந்த 
தெனக்‌ காண்க. 


115-116. அரியொடு பிரமற்‌ களவறி யாதவன்‌ 
பரிமா வின்மிசை பயின்ற வண்ணமும்‌ 
(எ - ன) இருவரும்‌ அளவினாற்‌ காணாத நாதன்‌, அடி 
யேன்‌ பொருட்டு என்‌ போதப்‌ புரவிமேல்‌ எழும்‌ தருளி என்‌ 
னைத்‌ திருவடி சேரப்‌ பிரேரித்த கெனக்‌ காண்க. 


117-118. மீண்டு வாரா வழியருள்‌ புரிபவன்‌ 
பாண்டி. நாடே பழம்பதி யாகவும்‌ 
(எ-ன) :பெற்றார்‌ போக்கற்றாரே ' என, மறந்தாலும்‌ 
இனி இங்கு வாரா வழி அருள்வதான என்னுயிர்‌ காதனுக்‌ 
குப்‌ பதி வினவில்‌, அருட்பூமியான தமிழ்ச்சுவை பிறக்கும்‌ 
பாண்டிய தேசமெனக்‌ காண்க. 


119-120. பத்திசெய்‌ யடியரைப்‌ பரம்பாத்‌ துய்ப்பவன்‌ 
உத்தர கோச மங்கையூ ராகவும்‌ 
(எ- ன) காதன்‌ திருவடியிற்‌ பததி மலர்‌ தாவும்‌ வழித்‌ 
தொண்டடிகளைப்‌ பரமுத்தியிலும்‌ அடிமையென இரட்சிக்‌ 
கும்‌ சுவாமியின்‌ ஊர்‌ வினவில்‌, அநாதியே சிவஞானம்‌ 
அருள்வதான திரு உத்தரகோச மங்கையெனக்‌ காண்க. 


121-122. ஆதி மூர்த்திகட்‌ கருள்புரிந்‌ தருளிய 
தேவ தேவன்‌ றிருப்பெய ராகவும்‌ 


(எ-ன) அணு சதாசிவ அட்டமூர்தீதிகட்கும்‌ இரு 
வருள்‌ கொடுப்பகான நாதனுக்குத்‌ திருப்பெயர்‌ வினவில்‌, 
மகாதேவன்‌ என க்‌ காண்க, 


115-116. இருவரும்‌ - பிரமனும்‌ அரியும்‌. 


2. கீர்த்தித்‌ இருவகவல்‌ 511 


123.124. இருள்கடிந்‌ தருளிய வின்ப வூர்தி 
அருளிய பெருமை யருண்மலை யாகவும்‌ 
(எ - ன) ஆணவ விருட்டைத்‌ துரக்கும்‌ அருளின்ப 
அங்கமுடைய சகாதனுக்கு மலை இிருவருண்மலையெனக்‌ 
காண்க. 


இத தசாங்கமும்‌ தற்பொருட்டு அறுக்ரரெகமென அநு 
பூதி பெறத்தக்க து. 

இனி, சிதம்பரம்‌ வரக்‌ கூவியாண்ட்‌ திருவருட்‌ பெருமை 
யாவன :- 


125-126. எப்பெருந்‌ தன்மையு மெவ்வெவர்‌ திறமும்‌ 
அப்பரி சகனா லாண்டுகொண்‌ டருளி 
(ஏ - ன) இன்னும்‌, அ௮கேக சுத்தான்மாக்களுக்காக 
எழுந்தருளி அஅக்ரெகம்‌ செய்ததும்‌, அவர்கள்‌ பேறும்‌ 
அடியேனை ஆளுவதற்‌ பொருட்டன்‌ றி வேறில்லையான தால்‌, 


127-1.29. நாயி னேனை நலமலி தில்லையுட்‌ 
கோல மார்தரு பொதுவினில்‌ வருகென 
ஏல வென்னை யீங்கொழித்‌ தருளி 


(எ - ன) கடைச்‌ சன்மமான நாயடியேனைத்‌ “இருவருள்‌ 
நலம்‌ பொலிவதான தில்லையின்‌ கண்‌ என்‌ வண்ணமான சிற்‌ 


125-126. எப்பெரறார்தன்மையும்‌ எவ்வெவர்‌ திறமும்‌ என்றது 
விஞ்ஞானகலர்‌, பிரளயாகலர்‌ சகலர்‌ என்ற மூவசையினரையும்‌ அவரவர்‌ 
திறத்தையும்‌ சோக்க்‌ கூறியது. 
மெய்ஞ்ஞானர்‌ தானே விளையும்விஞ்‌ ஞானசலர்க்‌ 
கஞ்ஞான வச்சகலர்க்‌ கக்குமுவாய்‌_— மெய்ஞ்ஞானம்‌ 
பின்னுணர்த்து மன்றிப்‌ பிரளயா கலருக்கு 
முன்னுணர்த்துர்‌ தான்குருவாய்‌ முன்‌ 

என்ற வவெஞானபோதம்‌ 8ஆம்‌ சூத்‌. 8ஆம்‌ செய்யுளையும்‌ கரண்க, 

127-181. திறம்‌ கூறுபாடு, இவ்வாலாத்றினைத்‌ இருவாலவா 
யுடையார்‌ திருவிளையாடலில்‌ காண்க. 

எல - பொருர்‌ தீ. 


219 திருவாசக வியாக்கியானம்‌ 


சபையிலே வா” எனத திருவாய்‌ மலரீந்தருளி எனது 
அஞ்ஞானம்‌ முழுதும்‌ ஒழித்து இத்தேகததிலேதானே, 
இம்மை கின்தாளை என்‌ கெஞ்சதீது வைத்த காதன்‌? எனக்‌ 
காண்க. 


130-131. அன்டன்‌ சென்ற வருள்பெறு மடியவர்‌ 
ஒன்ற வொன்ற வுடன்கலந்‌ தருளியும்‌ 
(எ-ன) காதனருளால்‌ அநாதியே குஞ்சிதபாத பர 
முத்தி பெற்ற அடியார்கள்‌, £ கலந்தபின்‌ பிரிவதில்லை ' 
(திருநாவுக்‌: 4:40: 4) என, அன்பாலின்புற்று அவர்கட்கு 
அன்றே பேராநந்தம்‌ அருளியதெனக்‌ காண்க. 


132.  எய்தவந்‌ திலாதா ரெரியிற்‌ பாயவும்‌ 

(எ - ன) இப்பேறான திருவடி ஞானவுண்மை யடிமைத்‌ 
திறப்பணி பெருதவர்கள்‌ நரக வேதனையில்‌ ஆர்ந்தவுமானார்‌ 
களெனக்‌ காணக. 


133. மாலது வாகி மயக்க மெய்தியும்‌ 


(எ -ன) சிவராகமோகமுடையார்கள்‌ அந்தத்‌ தரு 
வடியே கதியான மயக்கமுற்றிருப்பார்களெனக்‌ காண்க. 


134.187. 'பூவல மதனிற்‌ புரண்டு வீழ்ந்தலறிக்‌ 
கால்விசைத்‌ தொடிக்‌ கடல்புக மண்டி 
நாத நாத வென்றழு தரற்றிப்‌ 
பாத மெய்தினர்‌ பாத மெய்தவும்‌ 
(௭ -ன) திருவடி பெறப்‌ பாரில்‌ அழுநதும்படி. புரண்டு 
நின்‌ றபடி வீழ்ந்து, அலறி அலறி விசை கொண்டோடிக்‌ 
கடலிலே விழப்போ, அழுத, காமுற்று, அரற்றி, 
: நாதனே ! உனைக்‌ காணேனே !' என ஓலமிட்டு, குஞ்சித 


192, எய்த வச்திலாதார்‌ - தன்னைக்கலக்க வராதவர்‌ ; தன்‌ அருளை 
அடையாசதவர்‌ 

194. (பி-ம்‌) 1. பூதலம்‌ 

198-129, இதம்‌- இதயம்‌ ; ஹ்ருதயம்‌ 


2. கீர்த்தித்‌ இருவகவல்‌ 218 


பாதமே பொருளெனப்‌ பரமுத்தி பெறுவதான அடியார்‌, 
பேறு இம்மையிலே பெற்றுக்‌ கொண்டிருப்பர்‌ எனக்‌ 
காண்க. 


138-139, பதஞ்சலிக்‌ கருளிய பரம நாடகவென்‌ 
றிதஞ்சலிப்‌ பெய்த வேங்னெ ரேங்கவும்‌ 
(௭ -ன) வியாக்கிர, பதஞ்சலி யென்னும்‌ திருநாமம்‌ 
பெற்ற அடியார்க்கு, இரண்டு சிவ சத்தி சொரூபமாதலால்‌-, 
அவர்கள்‌ கண்காணச்‌ செய்யும்‌ பரமானந்த நிருத்தம்‌ ஈமது 
அன்பினாற்‌ டைப்பது எப்போவோ என ஏங்கு அடியார்‌ 
களும்‌ நிற்பர்‌ எனக்‌ காண்க. 


140-144, எழில்பெ௮ு மிமயத்‌ இயல்புடை யம்பொற்‌ 
பொலிதரு புலியூர்ப்‌ பொதுவினில்‌ நடநவில்‌ 
கனிதரு செவ்வா யுமையொடு காளிக்‌ 
கருளிய திருமுகத்‌ தழகுறு சிறுநகை 
யிறைவன்‌ 

(ஏ -ன) அழகு பொரும்திய இமயாசலம்‌ போன்ற 
ஒள்ளிய நின்மலத்‌ திருவருளழகான பெரும்பற்றப்‌ புலி 
யூரின்கண்‌ விளங்யெ சிற்றம்பலத்திலே நன்னடனமாடுங்‌ 
குஞ்சிதபாத சேவையை மாயாவடிவான பததிரகாளிக்கும்‌ 
அருள்வடிவான இவகாமிக்கும்‌ தரிசனங்‌ காட்டுவதான 
திருமுக மண்டலமும்‌ அதனிடமான குமிண்சிரிப்பும்‌ ௮ரு 
ளும்‌ கஈடராசனெனக்‌ காண்க. 


144-140, ஈண்டிய வடியவ ரோடும்‌ 
பொலிதரு புலியூர்ப்‌ புக்கினி தருளினன்‌ 
ஒலிதரு கயிலை யுயர்கிழ வோனே. 


(எ-ன) சிவனடியார்‌ தோத்திரம்‌ செய்யும்‌ திருநாம 
ஒலியும்‌ அருவி பாயுமொலியும்‌ பெருகாகின்‌ ற கயிலையைப்‌ 


138-139. இதம்‌ - இதயம்‌ ; ஹ்ருதயம்‌, 


314 திருவாசக வியாக்கியானம்‌ 


டிரத்தியங்கமாகக்‌ கொண்டெழுந்தருளிய பரமசிவன்‌ இப்‌ 
புவன வாச அடியாரோடும்‌ அழகு பொருந்திய தில்லைத்‌ 
இிருச்சிற்றம்பலத்திலே பேரானந்தவின்ப நடனம்‌ அதுக்‌ 
இரகம்‌ செய்து கொண்டி ராகின்ற நாதன்‌ எனக்‌ காண்க. 


இத்திருவகவலிலே திருதீதலக்‌ கீர்த்தயே பொருளென 
வருளியதால்‌ அவைக்கு முழுவதும்‌ அநுபூதி காண, 
வேத்த்தில்‌, 
 ஈசணிடமாம்‌ ' 
என்றும்‌, 
ஆகமத்தில்‌, 
மண்ணும்‌ தலமுமாம்‌ ? 
என்றும, 
புராணத்தில்‌, 
்‌ சற்முனமூள து * 
என்றும, 
சாத்திரத்தில்‌, 
 அருட்டுறையுறையும்‌ ' 


என்‌ அம்‌ வருவனவற்றாம்‌ காண்க. 


கீர்த்தித்‌ திருவகவல்‌ முற்றிற்று. 


9. திருவண்டப்‌ பகுதி 
(தில்லையில்‌ அருளியது) 
சிவனது தூலசூக்குமத்தை வியந்தது 
(இணைக்குறளாரிரியப்பா) 
திருச்சிற்றம்பலம்‌ 

அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறச்கம்‌ 
அளப்பரும்‌ தன்மை வளப்பெருங்‌ காட்சி 
ஒன்றனுக கொன்று நின்றெழில்‌ பகரின்‌ 
மாற்றொரு கோடியின்‌ மேற்பட விரிந்தன 
இன்னுழை கதிரின்‌ அன்னணுப்‌ புரையச்‌ 
சிறிய வாகப்‌ பெரியோன்‌ றெரியின்‌ 
வேதியன்‌ ரொகையொடு மாலவன்‌ மிகுதியும்‌ 
கோற்றமுஞ்‌ சிறப்பு மீற்றொடு புணரிய 
மாப்பே ரூழியு நீக்கமு நிலையும்‌ 
சூக்கமொடு தூலத்துச்‌ சூறை மாருதத்‌ 
தெறியது வளியிற்‌ 
கொட்கப்‌ பெயர்க்குங்‌ குழகன்‌ முழுவதும்‌ 
படைப்போற்‌ படைக்கும்‌ பழையோன்‌ படைத்தவை 
காப்போற்‌ காக்குங்‌ கடவுள்‌ கரப்பவை 
கரப்போன்‌ கரப்பவை கருதாக்‌ 
கருதீதுடைக்‌ கடவுள்‌ திருத்தகும்‌ 
அறவகைச சமயத்‌ தறுவகை யோர்க்கும்‌ 
வீடுபே ராய்கின்‌.ற விண்ணோர்‌ பகுதி 
கீடம்‌ புரையுங்‌ மெவோ னாடொறும்‌ 
அருக்கனிற்‌ சோதி யமைத்தோன்‌ றிருத்தகு 
மதியிற்‌ றண்மை வைத்கோன்‌ நறிண்டிறல்‌ 
தீயின்‌ வெம்மை செய்தோன்‌ பொய்தீர்‌ 
வானிற்‌ கலப்பு வைததோன்‌ மேதகு 
காலி னூக்கங்‌ கண்டோ னிழல்திகழ்‌ 
நீரி லின்‌சுவை நிகழ்க்தோன்‌ வெளிப்பட 
மண்ணிற்‌ றிண்மை வைத்தோ னென்றென்‌ 
றெனைப்பல கோடி யெனைப்பல பிறவும்‌ 
அனைத்தனைத்‌ தவ்வயி னடைத்தோ னஃகான்று 


10 


15 


20) 


29 


516 திருவாசக வியாக்கியானம்‌ 


முன்னோன்‌ காண்க முழுதோன்‌ காண்க 
தன்னே ரில்லோன்‌ ருனே காண்க 

ஏனத்‌ தொல்லெயி றணிக்தோன்‌ காண்க 
கானப்‌ புலியுரி பரையோன்‌ காண்க 
நீற்றேன்‌ காண்க கினைதொறு கினைதொறும்‌ 
ஆற்றேன்‌ காண்க அந்தோ கெடுவேன்‌ 
இன்னிசை வீணையி லிசைந்தோன்‌ காண்க 
அன்னதொன்‌ றவ்வயினறிக்‌ே சான்‌ காண்க 
பரமன்‌ காண்க பழையோன்‌ காண்க 
பிரமன்மால்‌ காணாப்‌ பெரியோன்‌ காண்க 
அற்புதன்‌ காண்க அகேகன்‌ காண்க 
சொற்பதங்‌ கடக்க தொல்லோன்‌ காண்க 
ஈத்கமுஞ்‌ செல்லாச்‌ சேட்சுயன்‌ காண்க 
பத்தி வலை.ிற்‌ படுவோன்‌ காண்க 

ஒருவ னென்னு மொருவன்‌ காண்க 
விரிபொழின்‌ முழுதாய்‌ விரிந்தோன்‌ காண்க 
அணுத்தரும்‌ தன்மை யிலையோன்‌ காண்க 
இணைப்பரும்‌ பெருமையி லீசன்‌ காண்க 
அரியதி லரிய அரியோன்‌ காண்க 
மருவியெப்‌ பொருளும்‌ வளர்ப்போன்‌ காண்க 
நாலுணர்‌ வணரா நுண்ணியோன்‌ காண்க 
மேலொடு கீழாய்‌ விரிந்தோன்‌ காண்க 
அந்தமு மாதியும்‌ அகன்றேன்‌ காண்க 
பந்தமும்‌ வீடும்‌ படைப்போன்‌ காண்க 
நிற்பதுஞ்‌ செல்வது மானோன்‌ காண்க 
கற்பமு மிறுதியு கண்டோன்‌ காண்க 
யாவரும்‌ பெறவுறு மீசன்‌ காண்க 

தேவரு மறியாச்‌ சிவனே காண்க 

பெண்ணா ணலியெனும்‌ பெற்றியன்‌ சாண்க 
கண்ணா லியானுங்‌ கண்டேன்‌ காண்க 
அருணனி சரக்கு மமுதே காண்க 
கருணையின்‌ பெருமை கண்டேன்‌ காண்க 
புவனியிற்‌ சேவடி தீண்டினன்‌ காண்க 
சிவனேன யானும்‌ தேறினன்‌ காண்க 


30 


35 


40 


4b 


௦0 


015. 


60 


9. திருவண்டப்‌ பகுதி 


அவனெனை யாட்கொண்‌ டருளினன்‌ காண்க 
குவளைக்‌ கண்ணி கூறன்‌ காண்க 

அவளும்‌ தானு முடனே காண்க 

ப. ரமா னநதப்‌ பழங்கட லதுவே 

கருமா முகிலிற்‌ ரோன்‌ றித்‌ 

திருவார்‌ பெருந்துறை வரையி லேறித 
திருத்தகு மின்னொளி திசைதிசை விரிய 
ஜம்புலப்‌ பந்தனை வாளர விரிய 

வெட்துயர்க்‌ கோடை மாத்தலை கரப்ப 
நீடெழிற்‌ றேன்றி வாளொளி மிளிர 

எந்தம்‌ பிறவியிற்‌ கோப மிகுத்து 
மூரசெறிர்து மாப்பெருங்‌ கருணையின்‌ முழங்கப்‌ 
பூப்புரை அஞ்சலி காந்தள்‌ காட்ட 

எஞ்சா வின்னருள்‌ அண்டுளி கொள்ளச்‌ 
செஞ்சுடர்‌ வெள்ளம்‌ திசைதிசை தெவிட்ட வரையுறக்‌ 
கேதக்‌ குட்டங்‌ கையற ஓங்கி 

இருமுச்‌ சமயத்‌ தொருபேய்த கேரினை 
நீர்கசை தரவரு நெடுங்கண்‌ மான்கணம்‌ 
தவப்பெரு வாயிடைப்‌ பருகத்‌ களர்வொடும்‌ 
அவப்பெரும்‌ தாப நீங்கா தசைந்தன 
ஆயிடை வானப்‌ பேரியாற்‌ றகவயிற்‌ 
பாய்க்தெழும்‌ தின்பப்‌ பெருஞ்சுழி கொழித்துச்‌ 
சுழித்தெம்‌ பந்தமாக்‌ கரைபொரு தலைத்திடித்‌ 
தூமூ ழோங்கயெ நங்கள்‌ 

இருவினை மாமரம்‌ வேர்ப றித்தெழும்‌ 

துருவ வருணீர்‌ ஓட்டா அருவரைச்‌ 

சந்தின்‌ வான்‌ சிறை கட்டி மட்டவிழ்‌ 
வெறிமலர்க்‌ குளவாய்‌ கோலி நிறையகில்‌ 
மாப்புகைக்‌ கரைசேர்‌ வண்டுடைக்‌ குளத்தின்‌ 
மீக்கொள மேன்மேன்‌ மகிழ்தலி னோக்கி 
அருச்சனை வயலுள்‌ அன்புவித்‌ திட்டுத்‌ 
தொண்ட வவ ராரதீ தந்த 

அண்டத்‌ தரும்பெ றன்‌ மேகன்‌ வாழ்க 
கரும்பணக்‌ கச்சைக்‌.கடவுள்‌ வாழ்க 


517 


10 


75 


80 


90 


318 திருவாசக வியாக்கியானம்‌ 


அருந்தவர்க்‌ கருளு மாதி வாழ்க 

அச்சம்‌ தவிர்த்த சேவகன்‌ வாழ்க 

நிச்சலு மீர்த்தாட்‌ கொள்வோன்‌ வாழ்க 
சூமிரும்‌ துன்பச்‌ துடைப்போன்‌ வாழ்க 
எய்தினர்க்‌ காரமு களிப்போன்‌ வாழ்க 
கூரிருட்‌ கூ த்தொடு குனிப்போன்‌ வாழ்க 
பேரமைத்‌ தோளி காதலன்‌ வாழ்க 
ஏதிலர்க்‌ கேதிலெம்‌ மிறைவன்‌ வாழ்க 
காதலர்க்‌ கெய்ப்பினில்‌ வைப்பு வாழ்க 
நச்சர வாட்டிய நம்பன்‌ போற்றி 
டிச்செமை ஏற்றிய பெரியோன்‌ போற்றி 
நீற்றொடு தோற்ற வல்லோன்‌ போற்‌?) சாற்றிசை 
நடப்பன ஈடாஅய்க்‌ கடப்பன இடாஅய்‌ 
நிற்பன நிறீஇச்‌ 

சொற்பதங்‌ கடக்க தொல்லோன்‌ 

உள்ளத்‌ துணர்ச்சியிற்‌ கொள்ளவும்‌ படாஅன்‌ 
கண்முதற்‌ புலனாம்‌ காட்சியு மில்லோன்‌ 
விண்முதற்‌ பூதம்‌ வெளிப்பட வகுத்தோன்‌ 
பூவி னற்றம்‌ போன்றுயர்ம்‌ தெங்கும்‌ 
ஒழிவற நிறைந்து மேவிய பெருமை 
இன்றெனக்‌ கெளிவம்‌ தருளி 


அழிதரும்‌ ஆக்கை யொழியச்‌ செய்த ஒண்பொருள்‌ 


இன்றெனக்‌ கெளிவம்‌ திரும்தனன்‌ போற்றி 
அளிதரும்‌ ஆக்கை செய்தோன்‌ போற்றி 
ஊற்றிரும்‌ துள்ளங்‌ களிப்போன்‌ போற்றி 
ஆற்று இன்பம்‌ அலர்க்தலை செய்யப்‌ 

போற்று ஆக்கையைப்‌ பொறுத்தல்‌ புகலேன்‌ 
மரகதக்‌ குவாஅன்‌ மாமணிப்‌ பிறக்கம்‌ 
மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழத்‌ 
திசைமுகன்‌ சென்று கேடினர்க்‌ கொளித்தும்‌ 
முறையுளி யொற்றி முயன்‌ றவர்க்‌ கொளித்தும்‌ 
ஒற்றுமை கொண்டு மோக்கும்‌ உள்ளத்‌ 
துற்றவர்‌ வருந்த உறைப்பவர்க்‌ கொளித்தும்‌. 
மறைத்திற னேக்கி வருக்தினர்க்‌ கொளித்தும்‌ 


100 


105 


110 


115 


120 


125 


130 


3. திருவண்டப்‌ பகுதி 
இத்தம்‌ திரத்திற்‌ காண்டுமென்‌ நிருந்தோர்க்‌ 
கத்தம்‌ திரத்தி னவ்வயி னெளித்தும்‌ 
முனிவற நோக்கி ஈனிவரக்‌ கெளவி 
ஆணெனத்‌ தோன்‌ றி யலியெனப்‌ பெயர்ந்து 
வாணுதற்‌ பெண்ணென வொளித்துஞ்‌ சேண்வயின்‌ 
ஐம்புலன்‌ செலவிடுத்‌ தருவரை தொறும்போய்த்‌ 
துற்றவை துறந்த வெற்றுயி ராக்கை 
அருந்தவர்‌ காட்சியுள்‌ இருந்த வொளித்தும்‌ 
ஒன்‌ அண்‌ டில்லை யென்றறி வொளித்தும்‌ 
பண்டே பயில்தகொறும்‌ இன்றே பயில்கொறும்‌ 
ஒளிக்கு சோரனைக்‌ கண்டனம்‌ 
ஆர்மின்‌ ஆர்மின்‌ கரண்மலர்ப்‌ பிணையலின்‌ 
காள்‌ களை யிடுமின்‌ 
சுற்றுமின்‌ சூழ்மின்‌ ரொடர்மின்‌ விடேன்மின்‌ 
பற்றுமினென்‌ றவர்‌ பற்றுமுற்‌ ரொளித்தும்‌ 
தன்னே ரில்லோன்‌ முனேயான தன்மை 
என்னே ரனையோர்‌ கேட்கவம்‌ தியம்பி 
அறைகூவி யாட்கொண டருளி 
மறையோர்‌ கோலங்‌ காட்டி யருளலும்‌ 
உளையா அன்பென்‌ புருக வோலமிட்‌ 
டலைகடற் றிரையி னார்த்தார்த்‌ கோங்கித்‌ 
தலைதடு மாறா வீழ்க்துபுரண்‌ டலறிப்‌ 
பித்தரின்‌ மயங்கி மத்தரின்‌ மதித்து 
நாட்டவர்‌ மருளவுங்‌ கேட்டவர்‌ வியப்பவும்‌ 
கடக்களி றேற்றாத்‌ தடப்பெரு மதத்தின்‌ 
ஆற்றே னக அவயவஞ்‌ சுவைதரு 
கோற்றேன்‌ கொண்டு செய்தனன்‌ 
ஏற்றார்‌ மூதூர்‌ எழில்ககை யெரியின்‌ 
வீழ்விதீ தாங்கன்‌ 
றருட்பெரும்‌ தீயின்‌ அடியோம்‌ அடிக்குடில்‌ 
ஒருத்தரும்‌ வழாமை யொடுக்னென்‌ 
தடக்கையி னெல்லிக்‌ கனியெனக்‌ காயினன்‌ 
சொல்லுவ தறியேன்‌ வாழி முறையோ 


316 


158 


14( 


15( 


15t 


16( 


320 திருவாசக வியாக்கியானம்‌ 


கரியே யேன்‌ ருனெனைச்‌ செய்தது 
தெரியே னவா செத்தே னடியேற்‌ 

கருளிய தறியேன்‌ பருகியு மாரேன்‌ 
விமழுங்கயும்‌ ஒல்ல இல்லேன்‌ 

செழுந்தண்‌ பாற்கடற்‌ றிரைபுரைவித்‌ 
அவாக்கடல்‌ ஈள்ளுகீ ர௬ுள்ளகந ததும்ப 
வாக்திறம்‌ கருத மயிர்க்கால்‌ தோறும்‌ 
கக்கிடச்‌ செய்தனன்‌ கொடியே னான்‌ றழை 
குரம்பை கோது நாயுட லகத்தே 
குரம்பைகொண்‌ டின்றேன்‌ பரய்த்தி நிரம்பிய 
அற்புத மான அமக தாரைகள்‌ 

எற்புத்‌ அளைகொலு மேற்றின னுருகுவ 
துள்ளங்‌ கொண்டோ ருருச்செய்‌ தாங்கெனக்‌ 
கள்ளூ ரூக்கை யமைத்தன னெள்ளிய 
கன்னம்‌ களிதேர்‌ களிறெனக்‌ கடைமுறை 
என்னையு மிருப்ப நாக்கின்‌ னென்னிற்‌ 
கருணை வான்தேன்‌ கலக்க 

அருளொடு பராவமு தாக்கனன்‌ 

பிரமன்மா லறியாப்‌ பெற்றி யோனே. 


திருச்‌ 5] ம்‌ றம்பலம்‌ 


165 


110 


175 


180 


மூன்றுவது 
திருவண்டப்‌ பகுதி 
திருவண்டப்‌ பகுதியான திருவருள்‌ விநியோகம்‌ ௮௬ 
ளிச்‌ செய்யப்‌ புகுகின்றதாவன :-- 

!இவ்வகவல்‌ இணேக்குறளாசிரியப்பா தில்லையிலே 
அதிததது. இவைக்குக்‌ குற௮ுமுனியடிகள்‌ அநுபூதிச்‌ சூத்திர 
மவையாவன :_ 

சிவனுடைய தூல விரிவையும்‌ சூக்கும மேன்மையை பும்‌ 
வியந்தது 
இவைக்குப்‌ பொழிப்புரையாவன :-- 

முன்‌ சிவபுராணத்தில்‌ சொரூபத்தைச்‌ சொல்லி, பின்‌ 
இர்த்தித்‌ இருவகவலில்‌ தடத்தத்தைச்‌ சொல்லி, இலையில்‌ 
அந்தச்‌ சொரூப தடத்தததின்‌ பெருமையும்‌ நுட்பழும்‌ பெருங்‌ 
கருணையும்‌ பெறுதற்கருமையும்‌ தால சூக்குமங்களில்‌ வைத்தது. 

அண்டமும்‌ பிண்டமும்‌ ஒன்றாகவே யிருக்கும்‌ ; தூல 

சூக்கும வியாபக வியாப்பியதீதாற்‌ காண்பதாவன :-- 

உண்டை போலுமிருக்கிற அண்டத்தினது முடியடி 
களை விசாரிக்கும்போது, அளத்தற்கரிய தன்மைகளும்‌ 
வளத்திற்‌ சிறந்த காட்சிகளும்‌ மிகுந்திருக்கிற ஒவ்வோரண்‌ 
டத்திற்குத்‌ தொகையளவு சொல்லுமிடதீது நாறுகோடி. 
யோசனை அளவாக விருக்கும்‌. அப்படி அளவில்லாத 
அண்டங்களும்‌ பல உண்டு. அவ்வண்டங்களெல்லாம்‌ 
சிவனது பெருமைக்கும்‌ அண்டங்களின்‌ பெருமைக்கும்‌ அளவைப்‌ 
பிரமாணம்‌ சொல்லுமிடத்து ஓர்‌ அண்டத்தின்‌, ஓர்‌ உலகத்‌ 
தின்‌, ஒரு தேசத்தின்‌, ஒரு காட்டின்‌; ஒரு வீட்டில்‌, ஓரோட்‌ 
டையின்கண்‌ சூரியகிரணம்‌ ஓடும்போது அதற்குள்ளே 
கண்ணுக்குத்‌ தெரிகிற பலவணுக்கள்‌ கூட்டத்தில்‌ ஓர்‌ 
அணுவென்று சொல்லலாம்‌. அஃதன்றியும்‌, நுட்பத்தைச்‌ 
சொல்லுமிடத்து விட்டுணு பிரமா ஈராயுள்ளவர்கள்‌ தால 
1. இவவகவல்‌ ஸ்ரீமாணிச்சவாசகரால்‌ தில்லையிலே பாடப்பெற்‌ 
ததி. (திருவாதவூரர்‌ புராணம்‌ : திருவம்பலச்சருக்கம்‌ : 62). 

இரு--21 


322 திருவாசக வியாக்கியானம்‌ 


சூக்கும உடல்களில்‌ அதற்கும்‌ சூட்சுமமாக இருப்பர்‌ என்‌ 
பது அதற்குப்‌ பிரமாண அநுபவம்‌. ஊழிக்‌ காலங்கள்‌ 
தோறும்‌ இவ்வணுக்கள்‌ தேகங்கள்‌ போக்குவரவு எப்படி 
யென்றால்‌, சூறாவளிக்‌ காற்றில்‌ அகப்படுகற அணுக்கள்‌ 
போல விரைவாகவிருக்குக்‌ தன்மைக்குள்ளே யிருந்து 
பிரேரித்தலால்‌ நுட்பமென்று திருவுளம்‌ பற்றின ௮. 
பெருங்கருணையாவது, மகத்துவம்‌ முதல்‌ அணுவரையி 
௮ள்ள ஆன்மாக்கள்‌ மலத்தைப்‌ பரிபாகப்படுத்துகிற 
பெருங்கருணை: அது, *: முழுதும்‌ படைப்போன்‌ படைக்கும்‌ பழை 
யோன்‌ ?? (வரி 12-18) என்பது முதல்‌ :: அனைத்தனைத்தவ்வயி 
னடைத்தோன்‌ ?' (வரி 28) என்பது வரை காண்க. 
அப்பால்‌ ““ முன்றேன்‌ ”' (வரி 29) என்பது முதல்‌ *: பிரமன்‌ 
மாலறியாப்‌ பெற்றியோன்‌ ?' (வரி 38) என்பது வரை, பெறுதற்‌ 
கருமையை உணர்த்தின து. 
இனி, பதப்பொருளாவன :-- 
பெருமையும்‌ நுட்பமும்‌ 
1. அண்டப்‌ பகுதியி னுண்டைப்‌ பிறக்கம்‌ 
(எ-ன) திரட்சி உருட்சியாய்‌ உண்டை போலும்‌ 
அண்ட பிண்டம்‌ சமமாக விருக்கிற அண்டம்‌ பூமண்டலம்‌ 
1, உண்டைப்பிறச்சம்‌ - கோளத்தின்‌ விளக்கம்‌, அண்டம்‌ என்பது 
முட்டை வடிவமானதைக்‌ குறிக்கும்‌ ; ௮சவே உண்டை என்றார்‌, 
பஞ்சாசத்‌ சோடி - ஐம்பது கோடி :_— 
எழுதரறா யிரத்துடனே யிருபது.நா ரூயிரத்தை த்‌ 
தழுவியுறு மொருகோடி. சத்தசமுத்‌ திரவிரிவு 
மெழுகிலமு மைம்ப தினா யிரற்குறைய விவ்வளவே 
குழுமியுறும்‌ பஞ்சாசத்‌ சோடிபெருக்‌ குன்றிறுவாய்‌ 
(சிவதருமோத்‌ : கோபுர : 77) 
மேலேழு உலசக்கள்‌ ; பூமி, புவர்லோசம்‌, சவர்லோகம்‌, மகாலோசம்‌, 
சனலோகம்‌, தபோலோகம்‌, சதயலோதம்‌, 
சழமேமு உலசங்கள்‌ : அதல, விதல, சுதல, தராதல, மகாதல, 
இரசாதல, பாதலம்‌ என்பன. 
திவு வழு: காவல்‌ திவு, இதலித்திவு, இலவர்திவு, கிரெளஞ்சத்திவு, 
குசைத்திவு, தேக்கர்‌ திவு, புட்கரத்திவு. 
பிறவாது கூறுவாறும்‌ உளர்‌ 
பித்திகை - ௮ண்டச்சுவர்‌, 


3. திருவண்டப்‌ பகுதி 223 


பஞ்சாசத்கோடி, மேலேழு இகீழேழுலகம்‌; தீவு ஏழு) 
இவற்றைச்‌ சுற்றியிருக்கிற சக்கிரவாளூரி; அதைச்‌ சுற்றி 
யிருக்கிற பெரும்புறக்கடல்‌, அவைக்குமேல்‌ பித்திகை ; 
இவை பதினாறு கூடினது பிரக்கிரியை யண்டமென்று 
கூறப்படும்‌. அவைக்கு மேலுள அண்ட பேரண்டங்கள்‌: 
அவை, விசுவ விராட்புருடனுடைய ரோமத்துவாரங்களில்‌ 
தொங்கலாகவே யிருக்கும்‌. அவையும்‌ நாதன்‌ தாளில்‌ 
வியாப்பியமாகவே யிருக்கும்‌. அவற்றின்‌ விரிவை அண்ட 
கோசம்‌ சொல்லிய சிவாகமபுராணத்திற்‌ காண்க. 


2. அளப்பருந்‌ தன்மை வளப்பெருங்‌ காட்சி 
(எ-ன) முற்பக அண்டங்களும்‌ அவைகளில்‌ உள 

வாகிய லோகாலோகங்களும்‌ ஆன்மாக்களுக்குத்‌ தேக 

போக ஆயுளும்‌ அளவில்லாத பெருமைக்‌ காட்சியாயிருக்கு 


மெனக்‌ காண்க. 


9-4,  ஒன்றனுக்‌ கொன்று நின்றெழில்‌ பகரின்‌ 
நூற்றொரு கோடி. மேற்பட விரிந்தன. 
(எ-ன) முற்பத அண்டகோடிகளும்‌ அக்காட்சிகளும்‌ 
ஒன்‌. றினுக்கொன்று வளப்பக்‌ காட்சி வினவில்‌, நாறு 
கோடிக்கு மேன்மேலும்‌ அளவு; காட்சி, வியாபக வியாப்‌ 
பியமாகவே விளங்குமென க்‌ காண்க. 


5-0. இன்னுழை கதிரின்‌ அன்னணுப்‌ புரையச்‌ 
சிறிய வாகப்‌ பெரியோன்‌ ; தெரியில்‌ 

(எ- ன) முற்பத அண்டங்களின அ பெருமைக்கும்‌ 
பரமசிவனது பெருமைக்கும்‌ ஓர்‌ அளவுப்‌ பிரமாணம்‌ 
தெரிய வினவில்‌, ஆகாசத்தினது நிறைந்த அணுவில்‌ ஓர்‌ 

1-2. 4: அண்டப்பகுப்பினையுடைய கோளத்தின்‌ விளக்கம்‌ அளத்தற்‌ 
கரிய தன்மையையுடைய வளமாடிெய பெறருங்காட்‌யையுடையது ;”” என்‌ 
பது பதப்பொருள்‌, 

5-6, இல்‌ நுழை - இன்னுழை,. துன்‌ அனு. செருங்கிய அணு, 
புரைய - ஒப்ப. ரிறியவாகப்‌ பெரியோன்‌ - அண்டம்‌ அணுப்போலச்‌ 
சறியதாகப்‌ பரமசிவன்‌ பெரியோன்‌ என்க, 


024 திருவாசக வியாக்யொனம்‌ 


௮ணு கண்ணுக்குத்‌ தனியே புலப்படாதது வீட்டின்‌ 
ஓட்டையிலும்‌ பல அணுவாய்க்‌ காணும்‌. அவ்வணுவில்‌ 
ஓரணுப்போல நாதன்றாளில்‌ அவையெல்லாம்‌ அடங்கு 
யிருக்குமெனக்‌ காண்க. 

முற்பத அண்டகர்த்தாக்கள்‌ ஆகியோர்‌ :-- 
7.8. வேதியன்‌ ரொகையொடு மாலவன்‌ மிகுதியும்‌ 

தோற்றமும்‌ சிறப்பு மீற்றொடு புணரிய 

(எ- ன) அநேகம்‌ பிரமா விட்டுணுக்களுடைய தூல 
சூக்கும தேகங்களிற்‌ பஞ்சூர்த்தியஞ்‌ செய்வதற்‌ பொருட்டு 
அக்கர்த்தாக்களிலும்‌ சூட்சுமமாக உள்ளிருந்து பிரிப்‌ 
பின்‌ றி ஈடாத்துமெனக்‌ காண்க. 


9-12. மாப்பே ரூழியு நீக்கமற நிலையுஞ்‌ 
சூக்கமொடு தாலத்துச்‌ சூறை மாருதத்‌ 
தெறிய த வளியிற்‌ 
கொட்கப்‌ பெயர்க்குங்‌ குழகன்‌ 

(எ - ன) முற்பத அண்டபுவன கர்த்தாக்களை ஊழிக்‌ 
காலங்கடோறும்‌ அவர்கள்‌ பரிபாகப்‌ பொருட்டு அவர்கள்‌ 
தேகங்களின்‌ போக்கு வரவுக்குத்‌ இட்டாக்கரம்‌ வினவில்‌, 
சூறாவளிக்‌ காற்றில்‌ முன்சொன்ன அணுவொன்று 
தனித்து அகப்படுங்கால்‌ என்ன விரைவாக ஓடுமோ, அதி 
லும்‌ அதிகமாய்‌ நடத்தும்‌ குழகன்‌ எனக்‌ காண்க. 

7-8, வேதியன்‌ - பிரமன்‌, தோற்றமும்‌ இறப்பும்‌, வேதியன்‌ 
தொகையுடனும்‌ மாலவன்‌ மிகு தியோடும்‌ தனித்தனியே கூட்டிப்பொருள்‌ 
காணலும்‌ ஆம்‌. ஈற்றொடுபுணரிய மாப்பேர்‌ ஊழியும்‌ என்று கூட்டிப்‌ 
பொருள்‌ காண்பதும்‌ உண்டு, ஈற்றொடு புணரிய- இறு தியடைய என்றும்‌ 
பொருள்‌ கொள்வர்‌. 

9-12. மாப்பேர்‌ ஊழி - மகாசற்சாரகாலம்‌ ; நீக்கம்‌ - அழிவு : நிலை- 
இருப்பு, எறி-வீசசு; வளி-றுகாற்று, கொட்க- சுழல, பெயர்க்‌ 
கும்‌- நிலேபெயர்க்னெற ; திரிக்கும்‌. குழகன்‌ . அழகன்‌ ; இளையோன்‌, 

இறைவனது காலநிலை 1-6 வரிகளிலும்‌ சூக்குமமிலை 7-12 வரி 
களிலும்‌ கூறப்பட்டுள்ளன. பெரியோன்‌ வேதியன்‌ மால்‌ முதலிய 
கடவுளரைப்‌ பெயர்ப்பன்‌ என்பது கருத்த, 


3. திருவண்டப்‌ பகுதி 325 
பேருங்கருணை 
12-13. முழுவதும்‌ 


படைப்போற்‌ படைக்கும்‌ பழையோன்‌ 


(எ-ன) முற்பத புவன உயிர்களை உண்டுபண்ணுவ்‌ 
கான பிரம இருத்தியத்தை அகாதியே தனது சத்தியால்‌ 
நடத்துவகொழிய, அக்கர்த்தாக்களுக்குச்‌ செயலில்லை எனக்‌ 
காண்க. 


13-14. படைத்தவை 
காப்போற்‌ காக்குங்‌ கடவுள்‌ காப்பவை 
(எ-ன) முற்பதக்‌ கர்த்தா படைத்த சகத்தை வைட்‌ 
டுணவி (வைஷ்ணவி) என்ற கனது சததியாலே இரட்சிப்ப 
கெனக்‌ காண்க. 


15. காப்போன்‌ கரப்பவை 


(௭ - ன) ருத்திரியாக விருந்து தானொழிய மற்றவை 
யழிக்கும்‌ திருவருட்‌ சத்தி சொருபனெனக்‌ காண்க. 


15-16. கருதாக்‌ 
கருத்‌துடைக்‌ கடவுள்‌ திருத்தகும்‌ 

(எ- ன) முற்பத சிவசத்தியான பராசத்தி ஆன்மாக்‌ 
களை இரட்சிக்கும்‌ பொருட்டுத்‌ திருவுளங்‌ கருதாத இரோ 

12-13. படைப்போன்‌ - பிரமன்‌; அவனைப்‌ படைக்கும்‌ பழை 
யோன்‌ என்றபடி, 

13-14. காப்போன்‌ - திருமால்‌, காப்பவை என்பதைக்‌ காப்போன்‌ 
என்பதுடன்‌ கூட்டிப்‌ பொருள்‌ காணலும்‌ ஒன்னு, படைத்தவை சாப்‌ 
பவை காப்போன்‌ காக்கும்‌ கடவுள்‌ என்று கொண்டு இக்கு உரை கூறப்‌ 
பட்டிருக்கிறது. 

15-16. கரப்பவை கரப்போன்‌ என்று மாறுக, கரப்போன்‌ - 
அழிப்பவன்‌ ; ஒடுக்க மறைப்பவன்‌ என்றும்‌ ஆம்‌, அன்றி, கரப்பவை 
என்பதை அடுத்து வரும்‌ சொற்களோடு கூட்டிப்‌ பொருள்‌ காணலும்‌ ஆம்‌. 
திருத்தகும்‌ கடவுள்‌ என்க. கரப்பவை கருதாக்‌ கருத் துடைக்கடவுள்‌ 
என்பதற்கு, மறைக்கப்பட்ட வத்றைச்‌ சிலகரலம்‌ நினையாமலிருர்‌ அ பின்னர்‌ 
நினைக்கும்‌ கடவுள்‌, என்றும்‌ பொருள்‌ காண்பர்‌, 


௦20 திருவாசக வியாக்கியானம்‌ 


தான சத்தியால்‌ மறைப்பித்து, அவ்வருளே திருவுளட்‌ 
பிரசாதப்படி மலபரிபாக நிமித்தம்‌ ௮றுக்குிரகஞ்‌ செய்த 
பஞ்சசதீதியெனக்‌ காண்க. 


17-19. அஅவகைச்‌ சமயத்‌ தறுவகை யோர்க்கும்‌ 

வீடுபேறாய்‌ நின்ற விண்ணோர்‌ பகுதி 

டேம்‌ புரையுங்‌ கிழவோன்‌ 

(எ-ன) முற்பதப்‌ பஞ்ச இருத்தியய்‌ பொருளான 

நாகன்‌ தன்னாலருளிய வேதாகமப்படி பரிபாகதாக த்‌ 
காந்தத்தே சிவன்றான்‌ திருக்கடைக்கண்‌ சாத்திய சைவ 
சமய முதல்‌ அறுவர்க்கும்‌, அவைக்குள்‌ பேத வபேதாபேத 
வபேத பக்குவ அவர்க்கும்‌, தனது திருவடியான பரம 
முத்தி யருள்வதன்றிச்‌ சந்நிதானத்தில்‌ அன்பிலாது நிற்‌ 
இன்ற தேவகூட்டங்களை என்பில்லாக புழுவிலும்‌ கடை 
யாய்த திருவளத்தடைதீதுத்‌ தன்‌ அடியாராக்கி இவர்களை 
வணங்கிப்‌ பணிசெய்ய அஅக்கிரகம்‌ செய்யும்‌ உரித்தான 
நாதன்‌ எனக்‌ காண்க. இழிவும்மை யெனக்‌ கொள்க. 


19-20. நாடொறும்‌ 
அருக்கனிற்‌. சோதி யமைத்தோன்‌ 
(எ-ன) முற்பத நாதனான சிவன்‌ அநாதியே உல 
கத்தை இரட்சிக்கும்‌ பொருட்டுத்‌ தனது சததியாற்‌ 
சோதியை அருக்கனிடத்து வைத்து ௮கற்குள்ளடங்கிய, 


20-21. திருத்தகு 
மதியில்‌ தண்மை வைத்தோன்‌ 

(எ-ன) சகல ஓடெதிகளைப்‌ பக்குவப்படுத்திச்‌ சிவத்‌ 
துவம்‌ அளிக்கும்‌ சத்தியைச்‌ சந்திரனிட த்தருளியும்‌, 

17-19, இடம்‌ புரையும்‌ - புழுவை ஓக்கும்‌, 

19-20. அருக்சன்‌- குரியன்‌: சரடொலறும்‌ சோதியமைத்தல்‌ ; 
இதனிலமைர்த மட்பப்பொருளைச்‌ சாண்க, 

20-21, திருத்தகு மதி; வெபிரானின்‌ இருமுடியை அழகு செய்‌ 
யும்‌ பெருமை பெற்றிநுத்தலால்‌, 


3. திருவண்டப்‌ பகுதி 321 
21-22. திண்டிறல்‌ 
தீயின்‌ வெம்மை செய்தோன்‌ 
(எ-ன) சகல வத்துக்களையும்‌ அடக்குவதான அக 
கினிக்கு வெப்பம்‌ தான்‌ அளித்தும்‌, 
வானிற்‌ கலப்பு வைக்தோன்‌ 
(எ-ன) மலபோதம்‌ உயிர்கட்குதி தீரும்‌ பொருட்டு 
வானை ஞானாசாசமாக நிரந்தர சத்தியை அருளியும்‌, 
28 24, . மேதகு 
காலி னூக்கங்‌ கண்டோன்‌ 
(எ-ன) வாயுவினிடத்து மேம்பட்ட வலிமை யளிக்கும்‌ 
சததியை யருளியும்‌, 
24-25. நிழறிகழ்‌ 
நீரி லின்சுவை நிகழ்ந்தோன்‌ 
(எ-ன) சர்வ உயிர்க்கும்‌ துப்பாய சலதீதில்‌ இனி 
சுவைச்‌ சத்தியை யருளியும்‌, 
25:20. வெளிப்பட 
மண்ணிற்‌ றிண்மை வைத்தோன்‌ 
(எ-ன) உருவக்‌ கருவியான பிருதுவியிலே வலியை 
யான சத்தியை யருளியும்‌, 


26-28. என்றென்று 
எனைப்பல கோடி எனைப்பல பிறவும்‌ 
அனைத்தனத்‌ தவ்வயின்‌ அடைத்தோன்‌ 

(எ-ன) அகாதியான அண்டகோடிகளில்‌ உளவாடிம 
உயிர்கட்கும்‌ அவைகட்குக்‌ கருவியாகிய அநேக தத்துவ 


22-23. சலப்பு- வியாபிக்கும்‌ தன்மையென்றும்‌, யொருள்கஎ 
கலச்‌ திருக்கும்‌ தன்மையென்றும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, 

24-25. துப்பாய - உணவாயெ, £ துப்பார்க்குத்‌ துப்பாய து 
யாகி (குறள்‌ 12), 


528 திருவாசக வியாக்கயொனம்‌ 
கூட்டங்கட்கும்‌ அவற்றைப்‌ பிரேரிக்கும்‌ சத்தியைத்‌ தரு 
வுளத்தடைத்து அதிட்டுக்கும்‌ அட்ட முகூர்த்த சொரூப 
மெனக்‌ காண்க. 
29. அஃதான்று, 

(௭-ன) இப்போது சொல்லி வநத பரமசிவத்தை 
அ றிதற்கருமையெனக்கூறி இனி, மேலும்‌ திருவடியைத்‌ 
துஇப்ப காவன :-- 

திருவடித்துதி 
அன்பர்க்கு அருளும்‌ விநியோகம்‌ 

29. முன்னோன்‌ காண்க 

(எ-ன) முன்னோன்‌ - அறுவகைப்‌ பொருட்கு முன்‌ 
னமே திருமேனியுடைய நாதன்‌. 

காண்க - வெளிப்பட்டருளுவன்‌ அன்பர்க்கு என்றது 
(ஏ - ௧). 
20. மூழுதோன்‌ காண்க 

(எ-ன) சேட்சித்து எங்கணும்‌ கற்பொருளான நாதன்‌ 
வெளிப்பட்டருள்வன்‌ (௪ - ௧), 
90. தன்னே ரில்லோன்‌ தானே காண்க 

(எ-ன) தனக்குமேல்‌ ஒரு கடவுளும்‌ இலதாதலால்‌ 
தனக்குத்‌ தானே ஒப்புடைய நாதன்‌ வெளிப்பட்டருள்வன்‌ 
(எ - ௧). 
31. எனத்‌ தொல்லெயி றணிந்தோன்‌ காண்க 

(எ - ன) முற்பத விசியோகத்தில்‌ மேலொரு கடவுளு 
மில்லை யென்பதற்கு அடையாளமாக, எவ்வகைத்‌ தேவர்‌ 


த ப 


29. அஃதான்று- - அஃதன்றி, 

91, எனம்‌ பன்றி, எயிறுஃபல்‌. இவ்வரியிலடக்யெ வரலாறு, 
சிவகரசிய காண்டத்தில்‌ தக்சாண்டம்‌ என்னும்‌ பகுதியில்‌ 16ஆவது 
அத்யாயத்தில்‌ கூறப்பட டிறாக்றெது, 


3. திருவண்டப்‌ பகுதி 329 


கட்கும்‌ முதன்மையான மகாவிட்டுணுவானவர்‌ எடுத்த 
வராக முதலான அவதார உருவை நிக்கரகம்‌ செய்து 
பற்களை ஆப. ரணமாகத்‌ தரித்த நாதன்‌ வெளிப்பட்டருள்‌ 
வன்‌ (௭-௧). 


92. கானப்‌ புலியுரி யரையோன்‌ காண்க 


(௭ -ன) முற்பத காதன்‌ அருள்வதான ஞானகாண்‌ 
டம்‌ தெரியாது கருமகாண்டம்‌ பொருளென வன்புடையா 
ராகியவர்களால்‌ அனுப்பின புலியை, ஞானமே சித்தாந்த 
மெனத்‌ கெளியும்படி, காதன்‌ அரையிலே அடையாள 
மாகத்‌ தரித்த சுவாமியே வெளிப்பட்டருள்வன்‌ (எ - ௧). 


80. நீற்றோன்‌ காண்க 


(ஏ -ன) பரையாகிய விபூதியைத்‌ திருமேனியில்‌, வெந்த 
சாம்பல்‌ விரையென அநுபூதி பெறத்‌ கரித்த நாதன்‌ 
வெளிப்பட்டருள்வன்‌ (௭-௧). 


9944. நினைதொறும்‌ நினைதொறும்‌ 
ஆற்றேன்‌ காண்க 


(எ-ன) முற்பக உரை சொல்லிய திருவருட்கோலப்‌ 
பெருமையை அடியேன்‌ ஒருகால்‌ நினைத்து மற்றொரு கால்‌ 
இந்திக்க முற்றுப்‌ பெறாகாகலாலும்‌, வெளிப்பட்டருள்வது 
அன்பர்க்கே என்றமை காண்க, 


டி அந்தோ ! கெடுவேன்‌ ! 


(எ-ன) ஐயையோ! கெட்டுப்‌ போவேனே! நாதனே! 
தேவரீரோ! (௪-௧). 


வவ க்கட cc ர னல ஆிவைதலகளகதைவையை அனகை ட எனன டை 


82. கானம்‌ - தேவதாருவனம்‌. இதன்‌ வாலாறு, கந்தபுராணம்‌ 
ததீசியுத்தரப்‌ படலத்தில்‌ கூதப்‌ பெற்றுள்ள இ. 


83-94, ஆற்றேன்‌ , ச௫யேன்‌, 


௦௦0 திருவாசக வியாக்கியானம்‌ 
88. இன்னிசை வீணையி னிசைந்தோன்‌ காண்க 


(எ-ன) :சிவத்துரோகம்‌ செய்த இராவணன்‌ தன்‌ 
அங்கங்கொண்டு இசைந்த வீணாகானத்‌ தோத்திரஞ்‌ செய்ய 
வெளிப்பட்டருள்வதான நாதனே ! எனை இரட்சிப்பது 
அருமையோ ?' என உள்ளுரை கொள்க. 


80. _அன்னதொன்‌ றவ்வயின்‌ அறிந்தோன்‌ காண்க 
(எ -ன) அந்த அந்த உண்மையும்‌ அவ்வவர்‌ கோட்‌ 

பாடும்‌ திருவுளமறியா தொன்றில்லையே! அப்பொருளின்‌ 

அடியேன்‌ வேறல்லவே ! நரதனே வெளிப்பட்டருள்வதே ! 


(௭ - ௧). 


97. பரமன்‌ காண்க 


(எ-ன) எல்லா வத்துவுக்கும்‌ மேலான பொருளான 
தால்‌, பரமசிவனே வெளிப்பட்டருள்வன்‌ (௪ - ௧). 


பை ழயோன்‌ காண்க 


(எ-ன) அறுவகைப்‌ பொருட்கும்‌ அகாதியான 
பழைமையோனான தால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (௪ - ௧). 


39. பிரமன்மால்‌ காணாப்‌ பெரியோன்‌ காண்க 

(ஏ -ன) அகழ்க்தும்‌ பறந்தும்‌ திருவடியைக்‌ காணாதாத 
லாம்‌ பெரியோனான நாதன்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (எ - ௧). 

90, .விணை சாதமாகவும்‌ விளங்குபவன்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்வர்‌. 

36. இவ்வரிக்கு இவவியல்பதாகிய (இன்னிசை வீணையின்‌ 
இசைச்தோனாய்‌ இருக்கும்‌) தன்மை ஒன்றினை அவ்வீணையில்‌ அறிந்தவன்‌ 
என்று பொருள்‌ கூறி, இதற்குத்‌ திருட்டார்தமாக ' விறதவிற்ற திருவினை 
யாடலை?ச்‌ காட்வெர்‌, 

87. “முன்னைப்‌ பழம்‌ -பொறுட்கும்‌ முன்னைப்‌ பழம்‌ பொருளே ” 
(திருவாச. 163) என்ன பின்னும்‌ கூறுவர்‌. 


96. பிரமன்‌ பதச்தும்‌, மால்‌ ௮சழ்ச்தும்‌ என்று சொள்ச, 


3. திருவண்டப்‌ பகுதி ௨௦1. 

39. அற்புதன்‌ காண்க 

(எ-ன) சுகசொரூபம்‌ சிவனே யாதலால்‌ வெளிப்பட்‌ 
டருள்வன்‌ (௭. ௧). 

அநேகன்‌ காண்க 

(எ-ன) ஆன்மாக்களை இரட்சிக்கும்‌ வண்ணம்‌ அவ்‌ 
வவ்வடிவே சத்தி சொரூபமாதலால்‌ அரேகனான நாதன்‌ 
வெளிப்பட்டருள்வன்‌ (௪ - கி. 
40. சொற்பதங்‌ கடந்த தொல்லோன்‌ காண்க 


(எ-ன) வாசகதீதுக்‌ கெட்டாத வாச்சியப்‌ பொருள்‌ 
நாதனே யாதலால்‌ அப்பழையோன்‌ வெளிப்பட்டருள்வன்‌ 
(ஏ - ௧). 


41. சித்தமுஞ்‌ செல்லாச்‌ சேட்சியன்‌ காண்க 

(எ-ன) பசு ஞானச்‌ சிந்தனைக்‌ கெட்டாத தூரமுள்ள 
வனாதலால்‌ வெளிப்பட்டருள்வதே காதன்‌ (௭-௧). 
42. பத்தி வலையிற்‌ படுவோன்‌ காண்க 


(எ-ன) வன்பர்க்குத்‌ அரப்‌ பொருளாயிருப்பினும்‌ 
அன்பரானவர்கட்கு அவர்களாற்‌ செய்யும்‌ திருத்தொண்‌ 
டான வலையிலே சிக்கும்‌ சிவனான தால்‌ வெளிப்பட்டருள்‌ 
வன (௭-௧). 


43. ஒருவ னென்று மொருவன காண்க 


(ஏ- ன) அறிவே சொரூபமாக ஆன்மாக்களுக்குள்‌ 
ளங்கிய நாதன்‌ ஏக வாக்கியப்‌ பொருள்‌ நாதனே யாத 
லால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (எ - ௧). 
41, சேட்டியன்‌- தூரத்திலுள்ள அன்‌, 
49, ஒருவன்‌ - ஓப்பற்றவன்‌ : தனித்து நிற்பவன்‌, 


552 திருவாசக வியாக்கியானம்‌ 
44, விரிபொழில்‌ முழுதாய்‌ விரிந்தோன்‌ காண்க 


(எ-ன) பார்‌ முழுதும்‌ பரப்பிரம்ம சந்கிதியான சருவ 
வியாபகப்‌ பொருள்‌ நாதனே யாதலால்‌ வெளிப்பட்டருள்‌ 
வன்‌ (௪-௧), 


145. அ ணுத்தருந்‌ தன்மை இலையோன்‌ காண்க 

(எ-ன) தற்சுட்டாகயெ ஆன்மகுணம்‌ போல்‌ காயத்‌ 
கடங்கிய பொருளல்லாத பேரறிவான நாதனே யாதலால்‌ 
வெளிப்பட்டருள்வன்‌ (௭-௧). 


46, இணைப்பரும்‌ பெருமையின்‌ ஈசன்‌ காண்க 

(எ-ன) ஒப்புவமானமாக எத்தேவர்களையும்‌ சொல்லு 
கற்‌ கொண்ணாத ஏக கர்த்தாவாயெ ஈசுவரமாகனே யாக 
லால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (௪ - ௧). 


47. அரியதில்‌ அரிய அரியோன்‌ காண்க 


(எ -ன) எப்பொருளை அருமையாக வேதாகம புராணம்‌ 
பொதுவிற்‌ சொல்லுவதோ அப்பொருட்குச்‌ சிறப்பாக 
விளங்குவது காதனே யாதலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ 
(ஏ - ௧). 


48. மருவியெப்‌ பொருளும்‌ வளர்ப்போன்‌ காண்க 


(ஏஎ -ன) எல்லா வத்துக்களையும்‌ அவர்களைப்‌ போலவே 
உள்ளிருந்து பரிபாகப்‌ படுத்துவது நாதனே யாதலால்‌ 
வெளிப்பட்டருள்வன்‌ (௭ - ௧). 


ட 


41. பொழில்‌ உலகம்‌ : 'ஏழுடையான்‌ பொழில்‌” (நிருநங்கோவை : 7). 


40, அணுத்தரும்‌ தன்மையில்‌ ஐயோன காண்க என்று பிரித்தும்‌ 
பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌. ஐ, என்றதற்கு நுஹுச்கம்‌ என்றும்‌ வியப்பு 
என்றும்‌ பொருள்‌. 


46, ஈசன்‌ - ஈசுவரன்‌; ஜசுவரிய முடையகவன்‌ ; தலைவன்‌, 


3. இருவண்டப்‌ பகுதி 333 


49. அலுணர்‌ வுணரா நூண்ணியோன்‌ காண்க 

(எ-ன) * நாலும்‌ வேண்டா நுண்ணறிவோர்க்கே ' 
என்றமை, பததி கலை ஞானப்‌ பொருள்களுக்‌ கெட்டாத 
பரஞான நுட்பப்பொருள்‌ நாதனே யாதலால்‌ வெளிப்பட்‌ 
டருள்வன்‌ (௪-௧), 


00. மேலோடு கீழாய்‌ விரிந்தோன்‌ காண்க 
(எ-ன) எப்பொருட்கும்‌ மேலாகவும்‌ எப்பொருட்கும்‌ 


கீழாகவும்‌ நிறைந்த சருவ பரிபூரணன்‌ நாதனே யாதலால்‌ 
வெளிப்பட்டருள்வன்‌ (௭ - ௧). 


௦1. அந்தமும்‌ ஆதியும்‌ அகன்றோன்‌ காண்க 

(எ-ன) சகத்தேபோல்‌ உற்பத்தி நாசமில்லாத கிட்‌ 
கள வியாபகப்‌ பொருள்‌ நாதனே யாதலால்‌ வெளிப்பட்‌ 
டருள்வன்‌ (௭-௧). 
92. பந்தமும்‌ வீடும்‌ படைப்போன்‌ காண்க 

(ஏ - ன) ஆன்மாக்களுக்கு அநாதி மலபந்தமும்‌ அவை 
விடுவதும்‌ காதனுடைய பஞ்ச இருத்தியமாதலால்‌ வெளிப்பட்‌ 
டருள்வன (௭-௧). 
௦8. நிற்பதும்‌ செல்வதும்‌ ஆனோன்‌ காண்க 

(ஏ - ன) அலை சராசரமான ஊர்வனவும்‌ நிற்பனவும்‌ 
தானான நாதனாதலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (௭௨௧). 
ஒக்‌. கற்பமும்‌ இறுதியும்‌ கண்டோன்‌ காண்க 

(எ - ன) எத்தேவும்‌ இறுதியான கற்பகாலங்‌ கண்டு 
கொண்டிருப்பது நாதனே யாதலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ 
(எஃ௧). 
55. யாவரும்‌ பெறவுறும்‌ ஈசன்‌ காண்க 

(எ -ன) எல்லா உயிர்க்கும்‌ பக்குவ காலத்தில்‌ திருவடி 
யருள்வது நாதனின்‌ ஈசுவரதீதுவமாதலால்‌ அவன்‌ வெளிப்‌ 
பட்டருளவன்‌ (௭-௧). 


334 திருவாசக வியாக்கியானம்‌ 


56. தேவரும்‌ அறியாச்‌ சிவனே காண்க 

(எ-ன) எதீதேவரும்‌ தம்மறிவதனால்‌ காணும்‌ தகை 
மையனல்லாக நாதனே இவனாதலால்‌ வெளிப்பட்டருள்‌ 
வன்‌ (௭-௧). 
01. பெண்ஆண்‌ அலியெனும்‌ பெற்றியன்‌ காண்க 

(எ-ன) அவன்‌ அவள்‌ அதுவாடகு உபகரிப்பதான 
பெருமையுடையவன்‌ நாதனே யாதலால்‌ வெளிப்பட்டருள்‌ 
வன (௪-௧). 
௦8. கண்ணால்‌ யானும்‌ கண்டேன்‌ காண்க 

(எ -ன) ஒன்றுக்கும்‌ பற்றாக யான்‌ எனது என்னும்‌ 
பசுக்குணமுடைய எனது கண்‌ இன்பறக்‌ கண்டோனான 
நாதனதைலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (௪ - ௧). 
59. அருள்தனி சுரக்கும்‌ அமுதே காண்க 

(எ-ன) தன்னை உள்ளபடி. நம்பின அடியார்கட்குத்‌ 
தேடிய கன்றைக்‌ கண்டவுடன்‌ தாய்‌ முலைப்பால்‌ சுரந்த 
அன்புபோலச்‌ சிவாநந்த அமிர்தம்‌ பெருகுதலைச்‌ செய்யும்‌ 
நாதனாதலாலே வெளிப்பட்டருள்வன்‌ எ - ௧). 
60. கருணையின்‌ பெருமை கண்டோன்‌ காண்க 

(எ -ன) அமாதியே என்னை மலத்தை விட்டுப்‌ பிரிப்ப 
தாக எண்ணிய திருவுளமான கருணையைக்‌ காணும்‌ காத 
னாதலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ (எ - க). 
61. புவனியிற்‌ சேவடி தீண்டினன்‌ காண்க 

(எ- ன) இப்பூமியின்கண்‌ திருவடி தோய அடியேன்‌ 
பொருட்டு எழுந்தருளும்‌ காதனாதலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ 
(௪ - ௧). 
62. சிவனென யானும்‌ தேறினன்‌ காண்க 

(எ-ன) பசுவான என்னைப்‌ பதியாக்கி வைத்த 
தெருட்சயுடைய நாதனதலால்‌ வெளிப்பட்டருள்வன்‌ 
(௭ - ௧). 


3. திருவண்டப்‌ பகுதி 2௦௦ 
63. அவனெனை யாட்கொண்‌ டருளினன்‌ காண்க 


(எ-ன) பெருங்கருணை வழக்கால்‌ என்னை அநாதியே 
அடிமைப்படுத்திய கருணையாளனான ஈாதனாதலால்‌ வெளிப்‌ 


பட்டருள்வன்‌ (௭-௧). 
04. குவளைக்‌ கண்ணி கூறன்‌ காண்க 

(எ- ன) திருவளர்‌ மலர்‌ போன்ற கடாட்சமுடைய 
அம்மைக்குச்‌ சமபாகமளித்த நாதனாதலால்‌ வெளிப்பட, 
டருளவன்‌ (௭-௧). 

௦௦. அவளும்‌ தானும்‌ உடனே காண்க 

(எ - ன) பரமசிவனும்‌ பார்ப்பதியும்‌ குணகுணியான 
அபேதப்‌ பொருளான நாதனாதலால்‌ வெளிப்பட்டருள்‌ வன்‌ 
(எ - ௧). 

4 முன்னோன்‌ காண்க” (29) முதல்‌ இவ்வரை; அன்‌ 
பர்க்குள்‌ வெளிப்படும்‌ விநியோக மருளி, இனி, “பரமா 
னந்தம்‌ ”' (66) முதல்‌, “தொண்ட உழவர்‌” (94) வரை, 
சிவார்ச்சனை மகிமை அருளிச்‌ செய்வதாவன :-- 


சிவார்ச்சனை மகிமை 
66. பரமா னநற்தப்‌ பழங்கட லதுவே 
(எ - ன) பரமானந்த சிவமென்கிற பொருள்தானே 
(௭ - ௧). 
67. கருமா முகிலிற்‌ ரோன்றி, 


(எ-ன) திரோதான சத்தி வடிவாய மாயையிலெ ழும்‌ 


தருளி (௭-௧). 


06. இங்குச்‌ கூறப்பெற்ற “ ஈசுவரனும்‌ உமையும்‌ குணகுணியான 
அபேதப்‌ பொருள்‌ என்னும்‌ கருத்த மழைமலையடிகள்‌ (பக்‌. 209) 
மறுத்து ௮வரிருவரும்‌ தனித்தனிப்‌ பொருள்களே என்று நிறுவுறோர்‌. 


67. மூூலின்‌ தோன்றி - முலைப்‌ போலத்‌ தோன்றி என்றும்‌ ஆம்‌. 


336 திருவாசக வியாக்கியானம்‌ 


08. திருவார்‌ பெருந்துறை வரையி லேறி, 


(எ- ன) திருவருளழகு பொருக்திய திருப்பெருந்துறை 
யான திருவருள்‌ மலைமேல்‌ வியாபகமாூ (௭-௧). 


0). திருத்தகு மின்னொளி திசைதிசை விரிய, 


(எ-ன) முற்பத வியாபகப்‌ பொருளான அறிவா 
னந்த மின்னொளி சருவ ஆன்மாக்களின்‌ பரிபாகப்‌ 
பொருட்டு, £ அங்கிங்கெனுதபடி எங்கும்‌ பிரகாசமாய்‌ 'ப்‌ 
பிரகாசித்தது (எ- ௧). 


70. ஓம்புலப்‌ பந்தனை வாளர விரிய, 
(எ-ன) முற்பதச்‌ சிவானந்தக்‌ கருணை வியாபக 
வொளி பிரகாசிக்கும்போது, பஞ்ச விந்திரியமான புலாதிப்‌ 


பாம்பு கெட்டோட, (௪-௧). 


711. வெந்துலையாக்‌ கோடை மாத்தலை கரப்ப, 

(எ - ன) வெப்பமாயெ இருவினைத்‌ துன்பப்‌ பிறவித்‌ 
துயாக்‌ கடுங்கோடை விருட்ச சாகோபசாகைகள்‌ ஒளித்‌ 
தோட (௭-௧). 


12. நீடெழில்‌ தோன்றி வாளொளி மிளிர, 


(எ-ன) முற்பதக்‌ கருணை மேகமானது தனித்தனி 
யான பரம சிற்சத்தியைப்‌ பிரேரித்து சிவஞான வொளி 
யாகத்‌ திருவருணோக்கம்‌ பாலிக்க (எ - ௧). 


கைக ககக கடகட அம டவைகவககயை கோ அவனில்‌ லைன்ல 


70. வாள்‌ - கொடுமை ; ஒளி, 
அரவு இரிய, 
71. (பி-ம்‌). கெர்துயர்க்‌, மாத்தலை சரப்ப- தன்‌ பெரிய 
தலையை ஒளித்துக்‌ கொள்ள என்றும்‌ பொருள்‌ சொன்வர்‌, சாச உப 


சாகைகள்‌ - களைகளும்‌ சொம்புகளும்‌, 


72, தோன்றி என்பதற்குத்‌ * தோன்றிப்பூ ' என்றும்‌, 


8. திருவண்டப்‌ பகுதி 337 
13. எந்தம்‌ பிறவியிற்‌ கோப மிகுத்து, 


(எ-ன) எனது சனனத்‌ துன்பத்தின்‌ பேரில்‌ பெருங்‌ 
கருணை பொங்கி (௭-௧). 


(ER முரசெறிந் து; 

(எ - ன) நாதப்பறை முழங்கு (௪ - ௧). 

மாப்பெருங்‌ கருணையின்‌ முழங்கி, 

(எ-ன) முற்பத நாத விந்துவான தத்துவங்களை த திரு 
வருளால்‌ பிரேரித்த (எ - ௧). 


75. பூப்புரை யஞ்சலி காந்தள்‌ காட்ட, 
(ஏ - ன) முற்பதப்‌ பிரேோகத்தால்‌ ஒள்ளிய காந்தள்‌ 


மலர்‌ விரிக்தது; அத்திருக்கருணேத்‌ தஇருவருளைக்‌ கண்டு 
அடியேன்‌ அஞ்சலி செய்ய, (௪ - க). 
70. எஞ்சா இன்னருள்‌ நுூண்டுளி கொள்ள, 

(எ- ன) நித்தியானந்தத திருவருள்‌ எனது உளத்தில்‌ 
அதிதப்பட்டு ஆனந்தபாட்ப சிவஞான மழைத்துளி மேன்‌ 
மேலும்‌ பொழிய (௭-௧). 

77. செஞ்சுடர்‌ வெள்ளம்‌ திசைதிசை தெவிட்ட, 

(எ-ன) முற்பத சிவானந்தத்‌ துளி பெருகிச்‌ செம்‌ 
பொருள்‌ காண்பதான சிவானந்தப்‌ பிரகாச வெள்ளம்‌ 
பூரணமாய்‌ கிறழைக்தோடித்‌ தேங்க, (௪ - ௪). 


வரையறு, 

(எ -ன) முற்பதச்‌ வொனந்தமான கருணைப்‌ பெருக்க 
மலையான சமய பேதங்களிலெல்லாம்‌ அறிவாய்‌ இப்பொரு 
ளாய்க்‌ கோட்பாடு கொள்ள, (௭-௧). 

78. “கோபம்‌? என்பதத்கு” இர்திர கோபம்‌ ” என்றும்‌ பொரு 
ளூரைப்பர்‌ பிறர்‌, 

75. “‘ தரமரை மலரை ஒத்த கைகள்‌ கூப்பிக்‌ சாச்தணமலரை 
ஒப்ப நிற்க 2 என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 

77. “வரையுத£ என்றசத்குக்‌ கூறப்பெற்ற இவ்வுரைநுட்பம்‌ சவ 
னிக்கத தக்கது. 

இரு—22 


339 திருவாசக வியாக்கியானம்‌ 


78. கேதக்‌ குட்டங்‌ கையற வோங்கி, 

(எ - ன) முற்பதக்‌ கருணேவெள்ளம்‌ “யான எனது! 
என்ற பொய்ப்போதக்‌ குளமானது திருவருளாற்கெட்டுச்‌ 
சத்தியபோதம்‌ பூணமாயோங்கு, (௪-௧). 


79-82. இருமுச்‌ சமயத்‌ தொருபேய்த்‌ தேரினை 
நீர்தசை தரவரு நெடுங்கண்‌ மான்கணம்‌ 
தவப்பெரு வாயிடைப்‌ பருகிக்‌ தளர்வொடும்‌ 
அவப்பெருந்‌ தாப நீங்கா தசைந்தன 

(எ-ன) முற்பதக்‌ கருணை 'வெள்ளம்‌ எங்கும்‌ பெருகி 
நின்றபோது உலகாயதன்‌ முதல்‌ மாயாவாதி ஈறுக அறு 
வகைச்‌ சமயத்தோர்கள்‌ கானலைச்‌ சலமென்று ஓடித்‌ 
தவிக்கும்‌ மான்‌ கூட்டம்போல்‌ திருவடி. ஞானமின்றி ஐய 
முற்றுங்‌.... அறிவின்‌ றித்‌ திருவருட்‌ சகாயமின்‌ றித தவித்து 
நிற்பச்‌ சிவஞான சமயத்‌ தவத்தின்‌ வழித்தாய்த ததும்பிப்‌ 
பெருகின. (௪-௧). 

88-85. ஆயிடை வானப்‌ பேரியாற்‌ றகவயின்‌ 
பாய்ந்தெழுந்‌ இன்பப்‌ பெருஞ்சுழி கொழித்துச்‌ 
சுழித்து, 

(எ-ன) முற்பகக்‌ கருணை வெள்ளம்‌ ஆகாசம்‌ வரை 
முட்டி, ஞான சக்தியான ஏரிவாய்‌, ஆற்றுவாய்‌, பாய்ம்‌ 
தெழுந்து பேரின்பச்‌ சுழி சுழித்தது (எ- ௧). 

65. எம்‌ பந்தமாக்‌ கரைபொரு தலைத்திடித்து 

(எ-ன) முற்பதச்‌ சிவானம்தக்‌ கருணேவெள்ளம்‌ அதி 
விரைவாய்‌ ஓடி வரும்போது எனது பஞ்சபாசக்‌ கட்டான 
பெருங்கரையை ஞானத்தால்‌ இடிப்பன்‌ என்‌ றபடி இடித்து, 


(எ - ௧). 


ன்‌ ஆவதை 


78, கேதம்‌- துன்பம்‌, 

79-82, தவப்பெரு வாயிடைப்பரு) - மிகப்பெரிய தம்‌ வாயினால்‌ 
குடித்து, என்றும்‌, தவமாகிய பெரிய வாயினால்‌ பருயென்றும்‌ பொருள்‌ 
கொள்வர்‌, கொழித்து - தெளித்து. 

88-85. ஆயிடை - அவ்விடத்தே, கரை பொருது அலைத்து 
இடித்து. பொருத - முட்டி. 


9. திருவண்டப்‌ பகுதி 339 


86-88. ஊழ்ஊழ்‌ ஓங்கிய நங்கள்‌ 
இருவினை மாமரம்‌ வேர்பறித்‌ தெழுந்து 
உருவ, 
(எ-ன) அக்கருணை ஞான வெள்ளம்‌ அமாதியாய 
எனேத்தொடர்க்ததான கன்ம வழியிலுளதாகெய இருவினை 
மாவிருட்சத்தை வேரோடுங்‌ களை சதருவியோட, (எ - ௧). 


86-00. அருள்‌ நீ ரோட்டா அருவரைச்‌ 
சந்தின்‌ வான்சிறை கட்டி, மட்டவிழ்‌ 
வெறிமலர்க்‌ குளவாய்‌ கோலி 

(எ-ன) முற்பத ஞான வெள்ளம்‌ என்னை விட்டுப்‌ 
போகாதபடி அருமை உரிமையான சர்தன விருட்சததால்‌ 
அணைகோலி, சிவமணம்‌ வீயெ மலர்க்‌ குளவாய்‌ கோலி, 


(௭ - ௧). 


90-92. நிறையகில்‌ 
மாப்புகைக்‌ கரைசேர்‌ வண்டுடைக்‌ குளத்தின்‌ 
மீக்கொள, 

(எ - ன) நிறைவான அகில்‌ முதலான வாசமல திரவி 
யங்கள்‌ வரம்பும்‌ சைவ சித்தாந்த வளமும்‌ பொருந்திய வய 

லில்‌ மேன்மேலும்‌ சிவானந்த வெள்ளநீர்‌ பூரணமாக, (ஏ - ௧). 


92. மேன்மேன்‌ மகிழ்தலி னோக்கி 


(ஏ- ன) என்னுள்ளத்தில்‌ புதிது புதிதாகத்‌ திருவருள்‌ 
கோக்க, இன்ப வெள்ளம்‌ திருவடி ஞானத்தால்‌ உள்ளே 
நோக்க, (௭-௧). 


ட 


ண. வளைய சவலை பவசசகவகவளாகதுள்‌. 


80.68, ஊழ்ஊழ்‌ - முறை முறையாய்‌, உருவ என்பதனை அரு 
ளோடும்‌ கூட்டி உரைப்பர்‌, 

88-90. மட்டு அவிழ வெறி மலர்க்‌ குளவாய்‌ கோலவி-தேன்‌ விரி 
இன்ற மணததையுடைய மலர்கள்‌ நிறைச்த குளங்களின்‌ இடங்களை 
வளைத்து என்க, 

90-92. வண்டுடை குளத்தின்‌ மீகொள - வண்டுகளையுடைய குளத்‌ 
இன்‌ மேற்கொள்ள, 

86-92. சிவானர்தம்‌ அடியார்களை அடைதலும்‌ அதனை அவர்கள்‌ 
காப்பதுமான அரிய செய்திகள்‌ தர்‌ அழயெ உருவகத்தால்‌ கூறப்பெத்றன 


940 திருவாசக வியாக்கியானம்‌ 


98. அருச்சனை வயலுள்‌ அன்பு வித்திட்டு 

(எ- ன) முற்பதத்‌ திருவருளாகிய வயலிலே, “என்‌ 
அறிவு மலரால்‌ அர்ச்சனையே பரமுததியென என்‌ பூசை 
யும்‌ சேசமும்‌ யானும்‌ உனக்கெங்கே ?' என; அடிமைத்‌ 
திற அன்பாகிய விதையை அவனருளால்‌ விதைத்து, 
(௭ - ௧). 
94. தொண்ட உழவர்‌ ஆரத்‌ தந்த 

(எ -ன) திருத்தொண்டடிகளாகிய நாயன்மார்கள்‌ 
சிவபணி உழவு செய்ய அடிமை விலாசம்‌ அளவளாவி 


நாதன்றாளே பரமென நிற்பகென அநுக்கிரகம்‌ செய்தது. 
(எ - ௧). 
95. அண்டத்‌ தரும்பெறல்‌ மேகன்‌ வாழ்க! 

(எ - ன) முற்பதப்படி அறுக்கிரக கர்த்தா தேவர்கட்‌ 
கரிய மகாகேவர்‌ சிவஞானமான மேகமானது கைம்மா 
றின்றி இரட்டத்த நாதன்‌ உளத்தில்‌ பிரியாதிருக்கவென 
அருளியது (௭-௧). 

90. கரும்பணக்‌ கச்சைக்‌ கடவுள்‌ வாழ்க ! 

(எ-ன) எனது பாசம்‌ தீர்தற்பொருட்டுப்‌ பரிதிருப்த 
சத்தியாகிய கரிய கிறம்‌ பொருந்திய பணத்தையுடைய சர்ப்‌ 
பத்தைக்‌ சச்சையாகத்‌ திருமேனியில்‌ தரித்த நாதன்‌ என 
துள்ளத்திற்‌ பிரியாதிருக்க (எ - ௧), 


பக மெய்மை க அவவை யய அலைக அனு, அனான்‌ அய அண்டி க 
ட வய. தவம அ 


093. அருசசனைக்குரிய வயலில்‌ ௮ன்பாகிய வித்தை இட்டு என்க, 

93-95. ஆற்றசவயின்‌ சுழி கொழித்து, இடித்து, பறித்து, எழுர்து, 
உருவ, சட்டி, கோலி, ரோக்கி, இட்டு, தர்த மேசன்‌ எனப்பொருள்‌ முடிவு 
செய்ச, வெபெருமானை மேசன்‌ என வாழ்த்தியதற்கேற்ப, அதன்‌ தன்‌ 
மையையும்‌ தொழிலையும்‌ பயனையும்‌ வரி 66 முதல்‌ 95 வரையில்‌ விளக்‌ 
இச்‌ கூறினார்‌, உரை நுட்பம்‌ ஆரரய்ச்து மடழ்ததற்குரியது, 

94, ஆர - உண்ண, 


96: பணம்‌ -படம்‌; பாம்பு, கச்சை - அரைச்சச்சை, 


3. திருவண்டப்‌ பகுதி 341 


0/7. அருந்தவர்க்‌ கருளும்‌ ஆதி வாழ்க ! 


(எ-ன) தன்னை உள்ளபடி அறிந்து வழிபடும்‌ அடிய 
வர்கட்கனுக்ரெகஞ்‌ செய்யும்‌ அராதியான காதன்‌ எனது 
உளத்திற்‌ பிரியாதிருக்க (எ - க). 


08. அச்சந்‌ தவிர்த்த சேவகன்‌ வாழ்க ! 


(எ- ன) இனிப்‌ பிறவா வண்ணம்‌ அச்சம்‌ தீர்வதற்‌ 
பொருட்டு எனது போதப்பரி மேலெழுந்தருளிய பிரியரான 
நாதன்‌ எனது உளததிற்‌ பிரியாதிருக்க (எ - ௧). 


09. நிச்சலும்‌ ஈர்த்தாட்‌ கொள்வோன்‌ வாழ்க ! 


(எ-ன) எனது பிறவித்‌ துன்பந்தீர என்னை வலிய 
இழுத்து அடிமைப்படுததிக்‌ கொள்ளும்‌ நாதனனைவன்‌ 
என து உள்ளத்திற்‌ பிரியாதிருக்க (எ - ௧). 


100. சூறிருந்‌ துன்பம்‌ துடைப்போன்‌ வாழ்க ! 

(எ-ன) எனது ஊழாற்‌ சூழ்ந்த, : இருள்சேர்‌ இரு 
வினை சேரா? (குறள்‌ 5) வண்ணம்‌ சங்கார கிருத்தியம்‌ 
செய்யும்‌ காதனே எனது உளத்திற்‌ பிரியாதிருக்க (எ - ௧). 
101. எய்தினர்க்‌ காரமு தளிப்போன்‌ வாழ்த ! 


(எ -ன) தன்னை உள்ளபடி நண்ணினர்க்கு நல்லான்‌ 
ஞானகாதனானவன்‌ அறுதளிக்கும்‌ எனது உளத்திற்‌ 
பிரியாதிருக்க (எ - ௧), 


ட்டா கள்‌ டல 


97. தவர்‌- தவி ; இங்குத்‌ தொண்டர்‌ என்று கொண்டார்‌, 
98. சேவகன்‌ = வீரன்‌. 


99. நிச்சல்‌. தினர்தோறும்‌; நித்யம்‌ என்பதன்‌ திரிபு, நிச்சலும்‌ 
ஆட்சொள்ளவேண்டி௰ இன்றியமையாமை ஆய்ச் சமியற்பால து, 


942 திருவாசக வியாக்கயொனம்‌ 


102. கூரிருட்‌ கூத்தொடு குனிப்போன்‌ வாழ்க ! 

.... (எ- ன) என்னைப்‌ பரமுத்தியில்‌ விடும்‌ பொருட்டு மகா 
கேவலத்தினின்று மாமரயை......... ௮ ஞ்‌ சூக்கும பஞ்ச 
இருத்திய கடனஞ்‌ செய்யும்‌ காதன்‌ எனது உளத்தில்‌ பிரியா 
இருக்க (௭ - ௧). 

108. பெரமைத்‌ தோளி காதலன்‌ வாழ்க ! 


(எ -ன) வேயுறு தோளி பங்கனான (ஞானசம்பந்‌:2:221:1) 
நாகன்‌ எனது உளத்திற்‌ பிரியாதிருக்க (எ- ௧). 


104, எஏதிலர்க்‌ கேதில்‌எம்‌ இறைவன்‌ வாழ்க / 

(எ-ன) தன்னை வேருக நினைக்கும்‌ எத்‌ தேவான 
ஆன்மாக்களையும்‌ பரிபாகம்‌ செய்யும்‌ வண்ணம்‌ அவர்களைப்‌ 
போலவே எழுந்தருளி நிக்கிரகம்‌ செய்யும்‌ நாதனான வன்‌ 
என துளத்திற்‌ பிரியாதிருக்க (எ- ௧). 


105. காதலர்க்‌ கெய்ப்பினில்‌ வைப்பு வாழ்க / 


(எ - ன) கலைஞானியர்‌ காதலனான நாதன்‌ அவர்கள்‌ 
தற்போத விதியில்‌ திருவருட்போத சேம வைப்பாக நின்‌ 
ற்ருளும்‌ காதன்‌ எனது உள ததிற்‌ பிரியாதிருக்க (எ - ௪). 


ய ட ‘கை அமை ல்‌ மய்ய, ட த - 
௮. - க ய. ல்‌ 


102. குணித்தல்‌ - வளைச்தாடுதல்‌ 
(66 உரிருட்‌ கூத்தொடு குனிப் பேசன்‌? என்றது உயிர்கள்‌ தம்‌ 
அறிவு செயல்‌ வேட்கைகள்‌ ஒடுங்கிக்‌ கேவல நிலையில்‌ ஆணவவல்விருளில்‌ 
இடையிடையே அழுர்‌ திக்‌ கடக்கும்‌ காலத்தும்‌, இறைவன்‌ அவர்‌ பொருட்‌ 
செ செய்யும்‌ ஐர்தொழிற்‌ கூத்தை இவரது இயற்றுவான்‌ என்பதை அறி 
வித்தவாறாம்‌, மேலும்‌,  ரள்ளிருளில்‌ ஈட்டம்‌ பயின்றா ஈாதனே? என்‌ 
றருளிச்‌ செய்தார்‌ '? (மறைமலையடிகள்‌ : பக்‌, 220), 


104, இவ்வடிக்கு 4 அயலார்க்கு அயலவனாயிருக்கும்‌ எம்‌ தலைவன்‌ 
வாழ்க ? என்று பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌, இவ்வுரையின்‌ நுட்பம்‌ “ஆரா 
யத்‌ தக்கது. 

105. எய்ப்பு - இளைப்பு, 


5. திருவண்டப்‌ பகுதி 548 
106. தச்சர வாட்டிய நம்பன்‌ போற்றி ! 

(எ-ன) என்‌ மலபோத விஷப்பாம்பைத தன்‌ வ௪ 
மாக்கி, 4 ஆட்டுவிச்கதாலாரொருவர்‌ ஆடாதார்‌ ”, (திருநாவுக்‌ : 
6:95:1) என்ற அறுபூதிப்படி குஞ்சதபாத நிருத்தத்தில்‌ 
ஓயாது ஆட்டுவித்து அடக்கும்‌ நாதன்‌ என்னை இரட்சிக்க 
(௭ - ௧). 


107. பிச்செம்மை யேற்றிய பெரியோன்‌ போற்றி ! 
(௭ - ன) கலந்து பலியிரவகான எனது உயிரைப்‌ பலி 
யாகக்‌ கொள்ளும்‌ என்னைப்‌ பித்தனாக்கும்‌ பெரியோனான 
மகாதேவன்‌ என்னை இரட்சிக்க (௭-௧). 
105. நீற்றொடு தோற்ற வல்லோன்‌ போற்றி ! 
(எ-ன) என பாச விமோசன நிமித்தம்‌ பரையாகிய 
நீற்ரீளியொடு எனது கண்ணின்‌ இன்புற எழுந்தருளும்‌ 
நாதனானவன்‌ என்னை இரட்சிக்க (௭-௧). 
108-109. நாற்றிசை 
நடப்பன நடா _அய்க்‌ 
(எ - ன) எம்தப்‌ புவன ததிலும்‌ நரம்‌ ஈடப்பினும்‌ எனக்‌ 
குள்ளிருந்து நடாத்திய காதன்‌ (௭-௧. 
109. கிடப்பன டொதய்‌ 
(எ - ன) எப்புவன தீதில்‌ நான்‌ வசித்தாலும்‌ என்னுள்‌ 
ளிரும்து வசிக்கும்‌ காதன்‌ (௭-௧). 
110. நிற்பன நிறீஇ 
(எ-ன) கான்‌ எப்புவனத்தில்‌ நின்றாலும்‌ என்னுள்‌ 


நிற்கும்‌ காதன்‌ (எ - ௧). 


மட பணக 


107. பிச்சு-பித்து, | 

109, இடப்பன டெய்‌ - படெப்பனவற்றைக்‌ இடத்தி, 

109-110. சடப்பன, இடப்பன, நிற்பன என்பவற்றிற்கு ்‌ ஈடப்பன 
வற்றை, மடெப்பனவற்றை, நிற்பனவற்றை ) என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


544 திருவாசக வியாக்கியானம்‌ 


111. சொல்பதங்‌ கடந்த தொல்லோன ; 

(எ-ன) முற்பதப்படி, சென்னுழிச்‌ சென்று புக்‌ 
குழிப்புகும்‌ காதனான।ாலும்‌ வாசகத்ீதுச்‌ கெட்டாத வாச்சியப்‌ 
பொருளெனக்‌ காண்க. 

11.2. உள்ளத்‌ அணர்ச்சியிற்‌ கொள்ளவும்‌ படாஅன்‌ ; 

(எ-ன) தன்னறிவதனாற்‌ காணும்‌ தகையனல்லன்‌ 
(௭-௧). 

118. கண்முதற்‌ புலனாற்‌ காட்சியு மில்லோன்‌ ; 

(எ - ன) உயிரினோடு உணர்வு பற்றுவகான இம்திரியக்‌ 
காட்ச முதலான தத்துவ போதததுக்கு எட்டாதவன்‌ 
(௭ - ௧). 

114. விண்முதற்‌ பூதம்‌ வெளிப்பட வகுத்தொன்‌ ; 

(எ -ன) முற்பத ஆன்ம சிற்சத்தியால்‌ அளவிடப்‌ 
படாத பொருளாயிருக்தாலும்‌ ஆகாசம்‌ முதல்‌ சகல தத்து 
வங்களையும்‌ அதிட்டித்து எழுந்தருளிய நாதனேனக்‌ 
காணக. 

115-116. பூவில்‌ நாற்றம்‌ போன்றுயர்ந்‌ தெங்கும்‌ 
ஓழிவற நிறைந்து மேவிய பெருமை 

(எஃ-ன) பூவினிற்‌ கந்தம்‌ பொருந்தினவாறேபோல்‌ 
சிவனுக்குள்ளே சிவமணம்‌ பொருந்திச்‌ சேட்சிதது எங்‌ 
கணும்‌ ௪ருவவியாபகமான பொருளுடைய பெருங்கருல 
(௭ - ௧), 

117. இன்றெனக்‌ கெளிவந்‌ தருளி 

(எ-ன) என்‌ பொருட்டுப்‌ பெருங்கருணையால்‌ நிட்‌ 
களமே சகளமாக எழும்தருள்வதான நாதன்‌ (எ- க). 

112. உள்ளத்‌ துணர்ச் - மனவுணர்சூ. 

111-113. வாக்காலும்‌, மனத்தாலும்‌, மெய்யாலும்‌ அறியப்படாத 
வன எண்று கூறப்பட்ட தாம்‌, 

117-119. அடுத்த அடியிலும்‌, * இன்றெனக்‌ கெளி வச்து ” என்று 
உடனுக்குடனே கூறிய அடிகளின்‌ மனப்பான்மை கருதத்தக்கது, 
6 இன்தெனச்சருளி ? என்று பின்னும்‌ கூறுவர்‌ ( திருவாச, கோயில்‌ : 7) 


3. திருவண்டப்‌ பகுதி 545 
118.119. அழிதரும்‌ ஆக்கை யொழியச்செய்த 


[வொண்பொருள்‌ 

இன்றெனக்‌ கெளிவந்‌ திருற்தனன்‌ போற்றி | 

(எ -ன) முற்பத நிட்கள சிவன்‌, சகள சவனான பரம 

குருவே என்பொருட்டு என்போல்‌ எழுந்தருளி அகிக்திய 

காயம்‌ கழிய அருள்பவரான தாதன்‌ என்னை இரட்டிக்கக்‌ 
கடவன்‌ (௭-௧). 


120. அளிதரும்‌ ஆக்கை செய்தோன்‌ போற்றி | 
(எ- ன) இத்தேகத்தை இப்படியே முத்தனாகச்‌ செய்‌ 
கருள்பவரான நாதன்‌ என்னை இரட்சிக்க கடவன்‌ (௭-௧). 
121. ஊற்றிருந்‌ துள்ளங்‌ களிப்போன்‌ போற்றி ! 
(எ-ன) எனதுள்ளத்தில்‌ திருவருள்‌ இன்பப்பெருக்கு 
ஊற்று ஊறுதல்போல்‌ எனக்கு இன்பூறி விளங்கும்‌ சிவா 
தந்தக்‌ களிப்பான நாதன்‌ என்னை இரட்டிக்கக்‌ கடவன்‌ 
(எ - ௧). 
122. ஆற்றா இன்பம்‌ _அலர்ந்தலை செய்ய, 


(எ-ன) ஒருவராலும்‌ புசிக்கப்படாத பேரின்பமென்‌ 
ணுயிரின்‌ நிறைவாகச்‌ சிவாநந்த வெள்ளம்‌ உள்ளலைப்பாக 
என்னை அலைத்தது (௭-௧). 


க்கத்‌ 


120. அளிதரும்‌ ஆச்கை செய்தோன்‌ என்றதற்குகி கனிர்தழிகின்ற 
உடம்பைப்‌ படைத்தோன்‌ என்றும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, “ஊனு 
டம்பை அதன்‌ வாலாமை நீக்கி அன்பாற்‌ குழையும்‌ இன்ப உடம்பாச்கித்‌ 
தமக்கருள்‌ செய்த பான்மை கூறினார்‌? என்பர்‌ மறைமலையடிகள்‌ (பச்‌. 
224). 


119-120. *அழிதரும்‌ ஆக்கை ' என்றும்‌ * அளிதரும்‌ அக்கை 
என்றும்‌ யாக்கையின்‌ இழிவு தெப்புக்களை அடுத்தடுத்துக்‌ கூறிய ஈயம்‌ 
ரோக்கற்‌ பாலது. “ மணித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவ தேயிந்த மாநிலத்தே 
(திருநாவுக்‌ : 4 : 81: 4: 4) என்பதையும்‌ ரோக்குக, 


122. அலர்ச்துஃ பரவி, அலை செய்ய - அலைகளை எழுப்ப, 


346 திருவாசக வியாக்யொனம்‌ 


123. போற்றா ஆக்கையைப்‌ பொறுத்தல்‌ புகலேன்‌ ! 

(எ- ன) “ நரதனே ! தேவரீர்க்கு அடாத இவ்வாக்‌ 
கையைத்‌ திருமேனியாகக்‌ கொண்ட கருணையை அடியேற்‌ 
கருளிச்‌ செய்ய வேண்டும்‌ ” ஏன ஆராமையுற்று வியந்தது 
(எ - ௧). 


124-126. மரகதக்‌ குவாுல்‌ மாமணிப்‌ பிறக்கம்‌ 
மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழத்‌ 
இசைமுகன்‌ சென்று தேடினர்க்‌ கொளித்தும்‌, 

(எ - ன) அநேக பச்சை மாணிக்கச்‌ சோதி விளங்கிய 
தெனவே, காதன்‌ திருமேனியில்‌ ஒரு பாகம்‌ தேவியும்‌ 
மின்னுருப்போல, திருச்சடையும்‌ பொன்போல, மற்றொரு 
பாகத்‌ திருமேனியும்‌ விளங்குவகான திருமுடியை அமகேக 
கோடிகாலம்‌ பிரமன்‌ தேடியும்‌ காணாது உள்ளே ஒளித்தது 

(ஏ - ௧). 

தேடினர்‌ என்ற பன்மையால்‌ இருவரும்‌ அடிமுடி 
தேடிய தெனக்‌ கொள்க. . 
127. முறையுளி யொற்றி முயன்‌ றவர்க்‌ கொளித்தும்‌ 

(எ-ன) சிவாகமததில்‌ அருளியபடி யோகநிலை 
பொருக்கச்‌ சுழிழனா மார்க்க உள்ளொளியே பொருளென 
அவ்வொளி பெற முயற்சி செய்யும்‌ அவர்கட்கு வெளியே 

நின்றெளிக்கும்‌ நாரதன்‌ (எ - ௧). 

125.129. ஒற்றுமை கொண்டு நோக்கு முள்ளத்‌(அ) 
உற்றவர்‌ வருநீது முறைப்பவர்க்‌ கொளித்‌ தும்‌ 

(எ-ன) இருவடி ஞானத்தில்‌ ஒத்த கருத்தினர்க்கு 
அருள்கோக்கம்‌ பொருளென உள்ளத தெளிவுடையோர்‌ 


வனை டை வயப்‌ 


128. பொறுத்தல்‌ - தாங்குதல்‌, 

124-126. குவால்‌ - திரள்‌, பிறக்கம்‌- ஒளி, இருவரும்‌ - இருமா 
லும்‌ சான்முசனும்‌, 

127, முறையுளி ஒறறிஃ- நியமப் படி அடுத்து முயன்று, இக்கு 
முறையுளி என்றதற்குச்‌ சிவாகம நூலிற்‌ கூறப்பெற்ற யோச முழைப்படி. 
எனப்பொருள்‌ கொண்டனர்‌, 


129, (பி-ம்‌), வருச்த உழைப்பகர்‌. 


3. திருவண்டப்‌ பகுதி 847 


எப்போது சிவஞானம்‌ நிடைப்பதென அடிமைத்‌ திறமுற்று 
வருந்தும்‌ பொருளை, ஞானமிலாத வைராக்கியம்‌ நன்றன்‌ 
ரூதலால்‌, அவ்வைராக்யெத்துக்கு எட்டாது ஒளித்தும்‌ 
(௭ - ௧). 


130. மறைத்திறம்‌ நோக்கி வருற்தினர்க்‌ கொளித்தும்‌ 
(எ - ன) ஆதிமறை நாலோதி அதன்‌ பயனொன்‌ றும்‌ 


அறியா வேதியர்‌ செய்யும்‌ முயற்சிக்குத்‌ திருவருள்‌ ஞானம்‌ 
எட்டாது ஒளித்தும்‌, (எ - ௧). 


181-182. இத்தந்‌ திரத்திற்‌ காண்டுமென்‌ 
........ [திருந்தோர்க்கும்‌ 
அத்தந தரத்தின்‌ அவவையி லெளித்‌ தும்‌ 
(எ - ன) தற்போதத்கால்‌ தந்திர மந்திரக்‌ இரியா யோக 
ஞான ததால்‌ பரப்பேறு பெறலாம்‌ என்றவர்கட்கு வெளிப்‌ 
படாது முக்கலைப்‌ பொருளாய்‌ ஒளித்தகெனக்‌ காண்ட, 


133-1385. முனிவற நோக்கி நனிவாக்‌ கெளவி 
ஆணெனத்‌ தோன்றி அலியெனப்‌ பெயர்ந்து 
வாள்‌ நுதற்‌ பெண்ணென வொளித்தும்‌ 

(எ-ன) இச்சகத்தில்‌ நிக்ரெக அனுக்கிரகம்‌ செய்யும்‌ 
பொருட்டு அவனவள அ என்ற மூவகையுமாக நின்றொளித்த 
தெனக்‌ காண்க. 

133-185.  முனிவற ரோக்கி,..... _ஒளித்தும்‌_'£. அவ்வச்‌ சமயவழி 
நின்று ஒழுகு இறைவனைத்‌ தாக்தாம்‌ அறிந்தவாறு வழுத்தி ௮ன்பராய்‌ 
இருக்குரரை எல்லா இரக்கமுமுடைய இறைவன்‌ வெறுப்பின்றி கோக்க 
அவரைப்‌ பற்றிக்‌ கொண்டு அருள்புரியுமிடச்‌ தும்‌, தன்னைப்‌ பெண்ணுரு 
வாய்ச்‌ கருதி வழிபட்டார்க்கு அதற்கு மாருன ஆணுருவிற்‌ றோன்றியும்‌, 
ஆண்‌ பெண்‌ என்னும்‌ இரு தஇிறமுங்‌ கலக்த வுருவில்‌ வழிபட்டார்க்கு 
அவ்விரண்மெல்லா அலியுருவிற்றோனறியும்‌, ஆணு குவாய்ச்கொண்டு வழி 
பட்டார்க்கு அதற்கு மாறான பெண்ணுருவிற்‌ ரோேன்றியும அவ்வவர்‌ அறி 
வின்‌ ற்றளவினையும்‌ அதற்கு அகப்படாத தன்னிபல்பின்‌ பேரளவினை 
யும்‌ தெரித்தருளுவான்‌ என்பது உணர்த்துவார்‌ “ முனிஎற சோக்கி 
சனலரக்‌ கெளவி, ஆணெனத்‌ தோன்றி அலியெனப்‌ பெயர்ந்து, வாணு 
தற்‌ பெண்ணென வொளித்தும்‌ ? என்றருளிச்‌ செய்தார்‌. (மறைமலை 
யடிகள்‌ பக்‌, 229-230). 


348 திருவாசக வியாக்கியானம்‌ 


135-138. சேண்வயின்‌ 
ஐம்புலன்‌ செலவிடும்‌ தருவரை 
[தொறும்போய்த்‌ 
அற்றவை துறந்த வெற்றுமி ராக்கை 
அருந்தவர்‌ காட்சியுள்‌ திருந்த வொளித்தும்‌ 
(எ-ன) இற்றைவரை இசைந்தும்‌ ஏதும்‌ பழக்கமில்லா 
வெற்றுயிரானவர்கள்‌ வெளியிலே ஜம்புலன்‌ களையும்‌ 
செலுத்து, குன்றத்தின்கண்‌ வெயில்‌, மழை, குளிர்‌, இவை 
முதலான முன்பம்‌ பொறுத்துத்‌ திருவடி ஞானம்‌ கிடைக்கச்‌ 
சநமியாசம்‌ பூண்ட அருந்தவக்தோர்கட்கு வெளிப்படாது 
உள்ளே ஒளித்தது (௭.௧). 


139. ஒன்றுண்‌ டில்லை யென்றறி வொளித்‌ தம்‌ 


(ஏ -ன) பிரமம்‌ ஒன்று உண்டு என்றும்‌ ௮து புலப்‌ 
படாத வத்து என்றும்‌ விவேடிந்கும்‌ அவர்கட்கு வெளிப்‌ 
படாது உள்ளே அறிவாகவே ஒளித்நது (௭-௧. 


140.141. பண்டே பமில்தொறும்‌ இன்றே பயில்‌ தொறும்‌ 
ஒளிக்குஞ்‌ சோரனைக்‌ கண்டனம்‌ 
(எ - ன) அராதியான அன்றுமுதல்‌ இன்றளவும்‌ அவ்‌ 
வின்பப்‌ பொருளான நரகன்‌, : உள்குவார்‌ உள்கிற்‌ அட 
னிருச்‌ கதறியும்‌ கள்வனைத்‌ தேடி. காடி.க்‌ கண்டு கொண்டேன்‌ 
ஓர்‌ மொழியாற்‌ கயிலையிலிருற்தபடி ' (௪- ௧), 


142-145. ஆர்மின்‌ ஆர்மின்‌ நாண்மலர்ப்‌ பிணயலில்‌ 
தாள்களை யிடுமின்‌ 
சுற்றுமின்‌ சூழ்மின்‌ தொடர்மின்‌ விடேன்‌ பின்‌ 
பற்னுமின்‌ என்றவர்‌ பற்றுமுற்‌ ரொளித்தும்‌ 
(எ-ன) இப்போது டிரத்தியட்சமாககச்‌ கண்ட 
பொருளை அன்பினால்‌ ஆராமை மீக்கொள ஆற்றுங்கள்‌ ! 
199-188. துூற்துனை புலறுகர்சசப்‌ பொருள்சளை, 
145. பற்று - பிடிப்பு, பத்றுமுற்றொளித்தும்‌ என்பதற்கு, அவர்‌ 
பிடிப்புக்‌ கடங்கரமல்‌ ஈழுவியும்‌ என்பது ஒரு பொருள்‌, 


3. திருவண்டப்‌ பகுதி 549 


நால்வகை மலர்களாற்‌ பூமாலை புனைந்து திருவடியில்‌ சாத 
தங்கள்‌ ! பிரதக்ஷிணம்‌ செய்யுங்கள்‌ ! இடைவிடாது அருட்‌ 
பணி செய்யுங்கள்‌ ! சக்கிதியிற்‌ சமாதி செய்யுங்கள்‌ ! இவ்‌ 
வகைச்‌ செய்யுமவர்கட்கும்‌ கண்ட பொருளை வேறென்றவர்‌ 
கட்கும்‌ அவர்க்குள்ளே ஒளித்தது (௭-௧). 


146. தன்னே ரில்லோன்‌ "தானேயாய தன்மை 

(எ -ன) தனக்குமேல்‌ ஒரு கடவுளும்‌, ஒப்பும்‌, உவமை 
யும்‌ இல்லாத காதன்‌" தன்‌ திருவுளக்‌ கிருபையால்‌ தானே 
வந்து அநுக்டுரகம்‌ செய்யும்‌ பெருமையுடையவன்‌ (௭ - ௧), 
மக்‌/-1865, என்னே ரனையோர்‌ கேட்கவந்‌ இயம்பி 

அறைகூவி யாட்கொண்‌ டருளி, 

(ஏஎ-ன) ஒன்னுக்கும்‌ போதாத என்‌ போலியானவரா 
கட்கு வெளிப்பட்டு உபதேசமான வேதாந்த வத்துவைப்‌ 
புலப்படக்‌ காட்டி எனை அடிமைப்படுத்தி யருள்வகான 
நாதன்‌ (எ- ௧). 

149. மறையோர்‌ கோலம்‌ காட்டி யருளலும்‌, 

(எ-ன) உத்தம விப்பிர வர்க்கமான பரமகுருவாய்‌ 
எழுந்தருளியது (எ - ௧). 

150. உளையா அன்பு என்புருக, 


(௭ - ன) முற்பதப்‌ பரமகுருவைக்‌ கண்டவுடன்றானே 
திருவருளால்‌ வரும்‌ அன்பு வக்து என்பு உருக; (௪ - ௧. 


ன வலய ப வெய்ய பயத்த - த வெணவிமனனவ்‌ ——— உ. மு அல அஷ என: ன ஆ - ன லல ட ட த ற அ டல 


146. (பி-ம்‌) 1 தானேயான, தானேயாய தன்மை - தனக்குத்‌ 
தானேயாய்‌ உள்ள இயல்பு, 

147-148 அறைகூவி ஆட்சொண்டு-பெசர அழைத்து அடிமை 
யாக்ிக்‌ கொண்டு; ஈசுவரன்‌ வலியவந்து ஆட்கொண்டதை வியர்தது. 

150. உளையா - உளைச்து ; உளையா அன்பு என்றும்‌ கூட்டி உரைக்‌ 
கலாம்‌. அப்பொருளில்‌ உளையா என்றதற்கு வெறாத அன்பு என்று 
பொருள்‌ கொள்க. 


350 திருவாசக வியாக்கியானம்‌ 


150.151. ஓலமிட்டு, 
அலைகடல்‌ திரையின்‌ ஆர்த்தார்த்‌ தோங்கி, 

(எ-ன) உள்ளத்தின்கண்‌ நெகிழ்ந்த, “ அன்பிற்கும்‌ 
உண்டோ அடைக்கும்‌ தாழ்‌? (குறள்‌ 11) என்றபடி 
அடைப்பு இல்லாததாதலால்‌ அவை பெருகி ஓலமிட்டுச்‌ 
சமுத்திரம்‌ சக்திரனேக்‌ கண்டவுடன்‌ மேன்மேலும்‌ பொங்‌ 
இத்‌ திரையால்‌ சததித்ததுபோல்‌ என்‌ உள்ளம்‌ அவ்வகை 
கொள்ள, (௪-௧). 

152. தலைதடு மாறா வீழ்ந்துபுரண்‌ டலறி, 

(எ-ன) அன்பு பெருக்க மோகத்தால்‌ தலைதடுமாற்‌ 
றம்‌ கண்டு ழே வீழ்ச்து அங்கப்‌ பிரதக்ஷிணம்‌ செய்து 
உளறி அலர கின்று, (௭-௧). 

153. பித்தரின்‌ மயங்கி, 

(எ-ன) அவ்வாராமை மயக்கம்‌ பித்தர்களைப்‌ போல 

இருவினையும்‌ தெரியாகதெனக்‌ காண்க. 


153. மத்தரின்‌ மதித்து, 

(௭ -ன) உன்மத்த தசையாக (௭-௧). 
154, நாட்டவர்‌ மருளவும்‌ கேட்டவர்‌ வியப்பவும்‌ 

(எ -ன) முற்சொல்லிய வகையாகத்‌ திரியும்போது 
கண்ட உலகத்தார்கள்‌ பயமுறவும்‌, இவை கேட்போர்கள்‌ 
திகைக்கவும்‌, (எ - க) 


ன டாட்‌ ர 


டைட்டாக அன ண அவ்‌ டைடல்‌ எல்க்‌ 


151. அலை கடல்‌ - அசையும்‌ கடல்‌. ஆர்த்து ஆர்த்து - இடையறாது 
ஆரவாரித்து. 
153-154. இருவினை - ஈல்லது, தியது, 
இவ்வரிசகளின்‌ அமைர்த கறாத்தைப்‌ பின்வரும்‌ சிவஞானசித்தியார்‌ 
(சூத்‌. 82) பாடலுடன்‌ ஒப்பிட்டுக்‌ காட்டுவர்‌ மறைமலையடிகள்‌ 
ஞாலமதின்‌ ஞாசநிட்டை யுடையோர்க்கு 
ஈன்மையொடு திமையிலை ; சாடுவதொன்‌ றில்லை 
எலமிலை : தவமில்லை ; விரதமொடாச மச்‌ 
செயலில்லை ; தியானமிலை ; இததமல மில்லை ; 
கோலமிலை ; புலனில்லை ; கரண மில்லை ; 
குணயில்லை ; குறியில்லை ; சூல மில்லை ; 
பசலருட னுன்மத்சர்‌ பிசாசர்குண மருவிப்‌ 
பரடலினோ டாடலினை பயின்றிடினும்‌ பயில்வர்‌, 


3. திருவண்டப்‌ பகுதி 351 
155-156. கடக்களிறு ஏற்றத்‌ தடப்பெரு மலத்தின்‌ 
ஆற்றே னாக 
(ஏ-ன) என்‌ எதிரே வரும்‌ மதயானையைக்‌ 
கண்டும்‌ என்‌ மதம்‌ அவ்யானை ஆற்றுதுபோல நிற்பதாக 


(எ - ௧). 


156-157. அவயவஞ்‌ சுவைதரு 
கோற்றேன்‌ கொண்டு செய்தனன்‌ 


(எ - ன) முற்பதப்‌ பயன்படி திரியுமென்னை என்போல்‌ 
எழுந்தருளிய காதன்‌ ஒரிந்திரிய இன்பத்‌ தேனல்லாது, 
எல்லா இந்திரியங்களும்‌ பேரின்பமான முடிவிலுள்ள 
திருவடிஞானத்‌ தேனை எற்கு அருளிச்‌ செய்தனன்‌ 


(எ - ௧). 


ன்‌ எம வட யய வமலு வவயம்‌ அ லை ண்ணா அவக த்‌ வவ குவவு ட க அ லைனை பவத யட யமம்‌ - அகில்‌ அ கக்க அல அனைத்‌, 


156-150. (பி-ம்‌) 1, எத்றாத்‌. 


கடம்‌ களிறு ஏறு ஆ-  தடப்பெருமதத்தின்‌ மதயானை மதித்த 
இட்பம்போல மிகப்பெரிய மதத்தால்‌ ? என்றும்‌, மத நீரினையுடைய 
ஆண்யானை தன்மேற்பாகனை ஏறவிடாமைக்குக்‌ காரணமாய்‌ அடைச்ச 
மிகப்பெரிய மதாளிப்பினைப்போல ' என்னும்‌ பிறவாறு பொருள்‌ 


கொள்வர்‌, 


156-157. கோத்றேன்‌ - சொம்புத்தேன்‌, 


352 திருவாசக வியாக்கியானம்‌ 


158-160. ஏற்றார்‌ மூதூர்‌ எழில்நகை யெரியின்‌ 
வீழ்வித்‌ தாங்‌ கன்று 
அருட்பெருந்‌ தீயின்‌ 
(எ-ன) திரிபுர தகனம்‌ செய்யும்போது ௮௮ திருவருள்‌ 
நோக்கத்‌ தீயாதலால்‌ நண்ணாரை எரிசெய்ததெனக்‌ காண்க. 


160-161. அடியொம்‌ அடிக்குடில்‌ 
ஒருத்தரும்‌ வழாமை யொடுக்கினன்‌ 


(எ-ன) கண்ணினரான வழித்தொண்டடிமை பூண்ட 
அடிமைக்‌ குடியில்‌ ஒருவரையும்‌ அக்கினியால்‌ த௫க்காமல்‌ 
அருளின்பமாக அநுக்கிரகம்‌ செய்த நாதன்‌ (௪-௧). 


102. தடக்கையின்‌ நெல்லிக்‌ கனியெனக்‌ காயினன்‌ 


(எ - ன) அடியேற்கு உள்ள வகையிற்‌ பழுத்த திருவருட்‌ 
பிரசாதப்‌ பிர தீதியட்சப்‌ ண்கள்‌. ன்‌ (எ - க). 


158-160. ஏற்றார்‌ மூதூர்‌, மும்மலம்கள்‌ என்பர்‌ இருகூர்‌ 
அப்பணி செஞ்சடை அதி புராதனன 
மூப்புரஞ்‌ செற்றனன என்பர்கள்‌ மூடர்கள்‌ 


முப்புர மாவது மும்மல சாரியம 
அப்புரம்‌ எய்தமை யார்‌ அறி வாரே 
(திருமந்திரம்‌ 348) 


159-160, “ அன்று அருட்பெறார்‌ தியின்‌ , என்பதற்குப்‌ பொருள்‌ 
சூறப்படவில்லை, அப்பகுதியை 160-161 வரிகளோடு கூட்டி யுரைச்க, 


* அனறு...... ஒடுக்கனன ' என்ற பகுதிக்கு ஆரியர்‌ மறைமலை 
யடிசள்‌ உறும்‌ உரையும்‌ விளக்கமும்‌ பின்‌ வருமாறு :_ 


்‌ எம்மை ஆட்சொண்ட அர்சாளில்‌ ஒருவறாம்‌ தவதிப்போகாமே 
அடியேங்களது அடிமைச்‌ று வீடுகளைத்‌ தனது அருளாயெ பெரும்‌ 
தியினிடத்தே ஒடுங்கச்‌ செய்தனன்‌ ; அடிகளும்‌ அடிகளோடு உடனிருச்த 
தொண்டர்களும்‌ இறைவன்‌ இருவருளால்‌ தம்முடம்புகளும்‌ தூயவாகத்‌ 
தாம்‌ அவன்‌ திருவடிப்‌ பேரின்பத்தின்க௧ண வ்ந்து இவ்‌ 
வாறு “ அருளிச்‌ செய்தார்‌ ', 


3. திருவண்டப்‌ பகுதி 353 
163. சொல்லுவ தறியேன்‌ வாதி ! 


(௭ - ன) திருவருட்‌ பிரசாக அறுக்கரகத்தைத்‌ தற்‌ 
போததீதால்‌ சொல்லுவதற்குத்‌ தகாதாகலால்‌ என்‌ உள்‌ 
ளத்திற்‌ பிரியாதிருக்கவென அருளியதைக்‌ காண்க. 

164, முறையோ ? 
தரியேன்‌ நாயேன்‌ 

(எ-ன) காகனே! இனி இப்புவனம்‌ வ௫யேன்‌ ; 
காயடியேன்‌ (எ- ௧). 

105. கரன்‌ எனைச்‌ செய்கது 
தெரியேன்‌ 

(எ -ன) எனது ஆன்மகாதன்‌ என்னைத்‌ தன்‌ அடிமை 
யாகச்‌ செய்த திருவருள்‌ எனக்குத்‌ தெரிந்ததில்லை (எ - ௧). 
105. ஆ ஆ ! செத்தேன்‌ ! 

(எ- ன) தற்போதமற்றுச்‌ சாந்த பீசமானது அதிசய 
வதிசயமே! (௭-௧). 

165-166. அடியேற்‌ 
கருளிய தறியேன்‌ 

(௭ - ன) அடியேன்‌ நிமித்தம்‌ எழுக்தருளி உபதேசித்த 
கருணேப்பெருக்கு என்‌ போதத்தால்‌ அறிவதில்லை (௭-௧. 

(எ-ன) உபதேச வின்பம்‌ என்னாற்‌ புசித்து முடிவ 
கன்று (எ - ௧). 

167. விழுங்கியும்‌ ஒல்ல கில்லேன்‌ 

(எ- ன) அவ்வின்பம்‌ விழுங்கும்‌ விரைவைக்‌ காணேன்‌ 

(எ - ௧). 


வ ட. 


164. முறையோ ?- திதியோ 7 
167. ஒல்லகல்லேன்‌ - பொறுச்சமாட்டேன்‌, 


திரு--20 


954 திருவாசக வியாக்கியானம்‌ 


108-109. செழுந்தண்‌ பாற்கடல்‌ திரைபுரை வித்து 
உவாக்கடல்‌ தள்ளு நீர்‌ உள்ளகந்‌ ததும்ப 
(எ- ன) அவ்வின்பம்‌ என்‌ உள்ளத்திலே பாற்சமுத்‌ 
திரத்‌ இரை குளிர்ச்சியாகச்‌ சந்திரனைக்‌ கண்டதுபோலச்‌ 
சததிப்பது ; கடல்‌ நடுவானது நிரம்பித்‌ களும்பாது கின்றது 
போல நிறைந்து கின்றது (௪-௧). 


170-171. வாக்கிறற்‌ தமுதம்‌ மயிர்க்கால்‌ தோறும்‌ 
தேக்டெச்‌ செய்தனன்‌ 
(எ-ன) எனது உளத்தின்‌ நிறைக்க இன்பம்‌ பொங்கு 
என்னை மவுனைகந்த அமிர்த சொரூபம்‌ செய்து மயிர்க்கால்‌ 
தோறும்‌ கிறைக்ததென்னும்படி அருள்வகான நரகன்‌ 
(எ - ௧). 


171-178. கொடியேன்‌ ஊன்‌ தழை 
குரம்பை தோறும்‌ நாயுட லகத்தே 
குரம்பை கொண்டின்தேன்‌ பாய்த்‌.து' 

(எ-ன) அவ்வின்பத திருவடி மறந்த கொடிய பாக 
னை குற்றம்‌ பெருகும்‌ சதேகந்கோறும்‌ ஈாயடியேன்‌ உள்‌ 
ளத்தில்‌ திருவருட்‌ பூரணப்‌ பிரவாக இன்பத்தை ஒதுக்கி 
எற்கு ஏற்ப எனது உயிர்‌ திருபதியடையச்‌ செய்த காதன்‌ 

(௭-௧). 


178-175. நிரம்பிய 


அற்புதமான அமுத தாரைகள்‌ 
எற்புத்‌ 'துளைதொறும்‌ ஏற்றினன்‌ 
(எ -ன) அவ்வின்பமான அற்புத ௮மிர்க ஞானத்‌ 
தாரைகள்‌ என்‌ அன்பு துளைபடும்படி ஊடுருவச்‌ செய்த 
காதன்‌ (௪-௧). 
108-169, திரை-அலை, புரைவித்து- ஒச்கச்செய்து, உவா - 
முழு கிலா, ஈள்ளு நீர்‌. செறிந்த நீர்‌, 
171. குரம்பை - உடம்பு : குடில்‌, 
(பி-ம்‌) 1 பாய்த்தி 


3. திருவண்டப்‌ பகுதி 355 
175-177. க்கள்‌ 


உள்ளங்‌ கொண்டோ ருருச்செய்‌ தாங்கெனக்‌ 

கள்ளூ ரக்கை யமைத்தனன்‌ 
(எ-ன) முற்பக விகியோகப்‌ பேரின்பமானது உள்‌ 
ளத்தில்‌ எழுக்தருளி என்னைத்‌ தன்‌ னருவாக்கிக்‌ காயத்துள்‌ 
மெய்ஞ்ஞானக்‌ கள்‌ ஊறுவதாகதீ திருவருளின்ப அறுக 

இரகஞ்‌ செய்த காதன்‌ (௪- ௧). 

177-179. ஒள்ளிய 
கன்னற்‌ கனிதேர்‌ களிறுஎனக்‌ கடைமுறை 
என்னையு மிருப்ப தாக்கனன 

(எ -ன) இவ்வரை யனுகஇகரகஞ்‌ செய்த பரமவின்பக்‌ 
குருபததீதை அடியேன்‌ பெற்றும்‌ பெறாத பரிசு சுத்தமான 
கன்னலின்‌ தேறலைப்‌ புசித்த யானையானது உயிர்க்‌ கரும்‌ 
புக்குக்‌ கனியுண்டெனத தேடுவதுடன்பட்டுத்‌ தேறுவது 
போலவே என்னையும்‌ முடிவில்‌ இவ்வகைச்‌ செய்த நாதன்‌ 

(௭ - ௧). 

179-182. என்னிற்‌ 
கருணை வான்தேன கலக்க 
அருளொடு பராவமூ தாக்கினன்‌ 
பிரமன்மா லறியாப்‌ பெற்றி யோனே. 

(எ-ன) யானையைப்‌ போலத்‌ தேட வைத்த நிமித்தம்‌ 
வினவில்‌ பசு வர்க்கமான விட்டுணு பிரமதேவன்‌ இருவரும்‌ 
தேடிக்‌ காணாத பெருமையுடைய நரதன்‌ பதுக்கை 
மனொல்‌ திருவருளின்பம்‌ எனதுயிரிற்‌ கலக்கத்‌ திருவடி 

ரன த்‌ திருவருளின்பவடி_மை செய்த பெருங்கருணை வழக்‌ 
கனக்‌ காண்க. 
திருவண்டப்பகுதி முற்றிற்று 
சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


175-177. எனக்கு அள்‌ ஊறு அக்கை என்றும்‌ பிரித்துப்‌ பொருள்‌ 
சொள்வர்‌, 

177-179. கன்னல்‌ கனி என்பதற்கு இணிதாயெ கனி என்பாரும்‌, 
கரும்பையும்‌ களவின்‌ கனியையும்‌ என்பாரும்‌, உளர்‌, 


179-182, பரா அமுது - மிச்ச அழுது. 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 
(தில்லையில்‌ அருளியது) 
சகத்தின்‌ உற்பத்தி 
(கிலேமண்டில ஆசிரியப்பா) 
இருச்சிற்றம்பலம்‌ 


நான்முகன்‌ முதலா வானவர்‌ கொழுதெழ 
ஈரடி யாலே மூவுல களம்து 

நாற்றிசை முனிவரும்‌ ஐம்புலன்‌ மலரப்‌ 
போற்றிசெய்‌ கதிர்முடித்‌ திருமெடு மாலன்‌ 
ஐடிமூடி யறியு மாதர வதனிற்‌ 

கடுமரண்‌ ஏன மாட முன்கலம்‌ 

தேழ்தல முருவ இடந்து பின்னேய்த்‌ 

அழி முதல்வ சயசய வென்று 

வழுதீதியுங்‌ காணா மலரடி யிணேகள்‌ 
வழுத்துதற்‌ கெளிதாய்‌ வார்கட லுலகினில்‌ 
யானை முதலா யெறும்பீ ரய 

ஊனமில்‌ யோனியி னுள்வினை பிழைத்தும்‌ 
மானிடப்‌ பிறப்‌ னுள்‌ மாதா வுதரத்‌ 
தீனமீல்‌ இருமிச்‌ செருவினிற்‌ ,ரிழைத்தும்‌ 
ஒருமதித தான்‌ றியி னிருமையிற்‌ பிழைத்தும்‌ 
இருமதி விளைவி னொருமையிற்‌ பிழைத்தும்‌ 
மும்மதி தன்னு எம்மதம்‌ பிழைத்தும்‌ 
ஈரிரு திங்களிற்‌ பேரிருள்‌ பிழைத்தும்‌ 
அஞ்சு திங்களின்‌ முஞ்சுதல்‌ (சமைத்தும்‌ 
ஆனு திங்களி னாறலர்‌ பிழைத்தும்‌ 

ஏழு திங்களிற்‌ ரூழ்புவி பிழைத்தும்‌ 

எட்டுத்‌ திங்களிற்‌ கட்டமும்‌ பிழைத்தும்‌ 
ஒன்பதில்‌ வருதரு துன்பமும்‌ பிழைத்தும்‌ 
தகக தசமதி தாயொடு கான்படும்‌ 

அக்க சாகரத்‌ அயரிடைப்‌ பிழைத்தும்‌ 
ஆண்டுகள்‌ தோனும்‌ அடைந்தவக்‌ காலை 
ஈண்டியு மருத்தியு மெனைப்பல பிழைத்தும்‌ . 


10 


15 


20 


25 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 


காலை மலமொடு கடும்பகற்‌ ப௫ிகி௪ 

வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும்‌ 
கருங்குழற்‌ செவ்வாய்‌ வெண்ணகைக்‌ கார்மயில்‌ 
ஒருங்கிய சாயல்‌ நெருங்கியுண்‌ மதர்த்துக்‌ 
கச்சற நிமிர்ந்து கதிர்த்து முன்பணை த்‌ 
தெய்ததிடை வருந்த எழுந்து புடைபரம்‌ 
-தீர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம்‌ 
கூர்த்த நயனக்‌ கொள்ளையிற்‌ பிழைத்தும்‌ 
பித்த வுலகர்‌ பெருந்துறைப்‌ பரப்பினுள்‌ 
மத்தக்‌ களிறெனும்‌ அவாவிடைப்‌ ஏழைத்தும்‌ 
கல்வி யென்னும்‌ பல்கடம்‌ பிழைத்தும்‌ 
செல்வ மென்னும்‌ அல்லலிற்‌ பிழைத்தும்‌ 
நல்குர வென்னும்‌ தொல்விடம்‌ பிழைத்தும்‌ 
புல்வரம்‌ பாய பலதுறை பிழைத்தும்‌ 
தெய்வ மென்பதோர்‌ சித்தமுண்‌ டாகி 
முனிவி லாததோர்‌ பொருளது கருத லும்‌ 
ஆஅ கோடி மாயா சத்திகள்‌ 

வேறு வேறு கம்‌ மாயைகள்‌ தொடங்கின 
ஆத்த மானா ரயலவர்‌ கூடி 

நாத்திகம்‌ பேசி நாத்தமும்‌ பேறினர்‌ 

சுற்ற மென்னு£ தொல்பசுக்‌ குழாங்கள்‌ 
பற்றி யழைத்துப்‌ பதறினர்‌ பெருகவும்‌ 
விரத மேபர மாகவே தியரும்‌ 

சரத மாகவே சாத்திரங்‌ காட்டினர்‌ 

சமய வாதிகள்‌ தத்த மதங்களில்‌ 

அமைவ தாக அரற்றி மலைந்தனர்‌ 
மிண்டிய மாயா வாத மென்னும்‌ 

சண்ட மாருதஞ்‌ சுழித்தடித தாஅர்தீ 
துலோகா யதனெனும்‌ ஒண்டிறற்‌ பாம்பின்‌ 
கலாபே தத்த கடுவிட மெய்தி 

அதிற்பெரு மாயை யெண்ப்பல சூழவும்‌ 
தப்பா மேதாம்‌ பிடித்தது சலியாத 

தழலது கண்ட மெழுகது போலத்‌ 


867 


2b 


40 


45 


65 


358 திருவாசக வியாக்யொனம்‌ 


தொழு.துள முருக யழுகடல்‌ கம்பித்‌ 
தாடியு மலறியும்‌ பாடியும்‌ பரவியும்‌ 


கொடிறும்‌ பேதையும்‌ கொண்டது விடாதெனும்‌ 


படியே யாகில்‌ விடையரு அன்பிற்‌ 
பசுமரத்‌ தரணி யறைந்தாற்‌ போலக்‌ 
கசிவது பெருகிக்‌ கடலென மறுகி 

அ கங்குழைம்‌ தனுகுல மாய்மெய்‌ விதிர்த்துச்‌ 
சகம்பே யென்ற தம்மைச்‌ சிரிப்ப 
நாணது வொழிந்து நாடவர்‌ பழிததுரை 
பூணது வாகக்‌ கோணுத லின்‌ நிச்‌ 
சதுரிழம்‌ தறிமால்‌ கொண்டு சாரும்‌ 
கதியது பரமா அதிசய மாகக்‌ 

கற்று மனமெனக்‌ கதறியும்‌ பதறியும்‌ 
மற்றோர்‌ தெய்வங்‌ கனவிலு நினையா 
தருபரகத்‌ தொருவ னவனியில்‌ வந்து 
குருபர னாகி அருளிய பெருமையைச்‌ 
சிறுமையென்‌ றிகழாதே திருவடி மிணேயைப்‌ 
பிரிவினை யறியா கிழலது போல 

முன்‌ பின்‌ ன முனியா தத்திசை 

என்‌ புநைந்‌ துருகி நெக்குமறெக்‌ கேங்கு 
அன்பெனு மாறு கரையது புரள 

நன்புல னென்று நாதவென்‌ றரற்றி 
உரைதடு மாறி உரோமஞ்‌ சிலிர்ப்பக்‌ 
கரமலர்‌ மொட்டித்‌ திருதய மலரக்‌ 
கண்களி கூர அணடுளி அரும்பச்‌ 

சாயா அன்பினை நாடொறும்‌ தழைப்பவர்‌ 
தாயே யாட வளர்த்தனை போற்றி 
மெய்தரு வேதிய னாகி வினைகெடக்‌ 
கைதர வல்ல கடவுள்‌ போற்றி 

ஆடக மதுரை அரசே போற்றி 

கூட லிலங்கு குருமணி போற்றி 
தென்றில்லை மன்றினு ளாடி போற்றி 
இன்றெனக்‌ காரமு தானாய்‌ போற்றி 


65 


70 


75 


96 


90 


4. போற்றித இருவகவல்‌ 


மூவா நான்மறை முதல்வா போற்றி 
சேவார்‌ வெல்கொடிச்‌ சிவனே போற்றி 
மின்னா ருருவ வி௫ர்தா போற்றி 

கன்னா ருரித்த கனியே போற்றி 

காவாய்‌ கனகக்‌ குன்றே போற்றி 

ஆவா வென்றனக்‌ கருளாய்‌ போற்றி 


படைப்பாய்‌ காப்பாய்‌ துடைப்பாய்‌ போற்றி 


இடரைக்‌ களையும்‌ எந்தாய்‌ போற்றி 
ஈச போற்றி யிறைவ போற்றி 
தேசப்‌ பளிங்கின்‌ றிரளே போற்றி 
அரைசே போற்றி அமுதே போற்றி 
விரைசேர்‌ சரண விகிர்தா போற்றி 
வேதி போற்றி விமலா போற்றி 

ஆதி போற்றி அறிவே போற்றி 
கதியே போற்றி கனியே போற்றி 
நதிசேர்‌ செஞ்சடை ஈம்பா போற்றி 
உடையாய்‌ போற்றி உணர்வே போற்றி 
கடையே னடிமை கண்டாய்‌ போற்றி 
ஜயா போற்றி அணுவே போற்றி 
சைவா போற்றி தலைவா போற்றி 
குறியே போற்றி குணமே போற்றி 
கெறியே போற்றி நின்வே போற்றி 
வானோர்க்‌ கரிய மருக்தே போற்றி 
ஏனோர்க்‌ கெளிய இறைவா போற்றி 
மூவேழ்‌ சுற்ற முரணுறு ஈரகிடை 
ஆழா மேயரு ளரசே போற்றி 
தோழா போற்றி தணைவா போற்றி 
வாழ்வே போற்றியென்‌ வைப்பே போற்றி 
முத்தா போற்றி முதல்வா போற்றி 
அத்தா போற்றி அரனே போற்றி 
உரையுணர்‌ விறக்த ஒருவ போற்றி 
விரிகட லுலசன்‌ விளைவே போற்றி 
அருமையி லெளிய அழகே போற்றி 
கருமுகி லாகிய கண்ணே போற்றி 


$59 


105 


110 


115 


120 


125 


260 திருவாசக வியாக்யொனம்‌ 


மன்னிய திருவருண்‌ மலையே போற்றி 
என்னையு மொருவ னாக்கு இருங்கழற்‌ 
சென்னியில்‌ வைத்த சேவக போற்றி 
தொழுதகை துன்பக்‌ துடைப்பாய்‌ போற்றி 
அழிவிலா ஆனந்த வாரி போற்றி 

அழிவது மாவதுங்‌ கடந்தரய்‌ போற்றி 
முழுவது மிறந்க முதல்வா போற்றி 
மானேர்‌ கோக்கு மணாளா போற்றி 
வானகத தமரர்‌ காயே போற்றி 

பாரிடை ஜர்தாய்ப்‌ பரச்தாய்‌ போற்றி 
நீரிடை நான்காய்‌ நிகழ்க்தாய்‌ போற்றி 
தீயிடை மூன்றாய்த்‌ திகழ்ச்தாய்‌ போற்றி 
வளியிடை யிரண்டாய்‌ மகிழ்ச்தாய்‌ போற்றி 
வெளியிடை ஒன்றாய்‌ விளைக்காய்‌ போற்றி 
அளிபவ ருள்ளத்‌ தமூதே போற்றி 
கனவி லுக்‌ தேவர்க்‌ கரியாய்‌ போற்றி 
நனவிலு நாயேற்‌ கருளினை போற்றி 
இடைமரு துறையு மெந்தாய்‌ போற்றி 
சடையிடைக்‌ கங்‌ தரித்தாய்‌ போற்‌ 
ஆரூ ரமர்க்க அரசே போற்றி 

சீரார்‌ திருவை யாரா போற்றி 
அண்ணா மலை யெம்‌ அண்ணா போற்றி 
கண்ணா ரமுதக கடலே போற்றி 
ஏகம்‌ பததுறை யெக்தாய்‌ போற்றி 
பாகம்‌ பெண்ணுரு வானாய்‌ போற்றி 
பராய்த்துறை மேவிய பரனே போற்றி 
சிராப்பள்ளி மேவிப சிவனே போற்றி 
மற்றோர்‌ பற்றிங்‌ கறியேன்‌ பேரற்றி 
குற்ற லதீதெங்‌ கூத்தா போற்றி 
கோகழி மேவிய கோவே போற்றி 
ஈங்கோய்‌ மலையெம்‌ மெந்தாய்‌ போற்றி 
பாங்கார்‌ பனத்‌ தழகா பொற்றி 
கடம்பூர்‌ மேவிய விடங்கா போற்றி 


றி 


(A 


180 


135 


140 


145 


150 


155 


160 


2. போற்றித்‌ திருவகவல்‌ 
அடைந்தவர்க்‌ கருளும்‌ அப்பா போற்றி 
இத்தி தன்னின்‌ ழிரு மூவர்க்‌ 
கததிக்‌ கருளிய அரசே போற்றி 
தென்னா நிடைய சிவனே போற்றி 
எந்காட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி 
ஏனக குருளை க்‌ கருளினை போற்றி 
மானம்‌ கயிலை மலையாய்‌ போற்றி 
அருளிட வேண்டும்‌ அம்மான்‌ போற்றி 
இருள்கெட அருளும்‌ இறைவா போற்றி 


சளர்ச் கே னடியேன்‌ தமியேன்‌ போற்றி - 


களங்கொளக்‌ கருத அருளாய்‌ போற்றி 
அஞ்சே லென்றிங்‌ கருளாய்‌ போற்றி 
நஞ்ச யமுதா நயந்தாய்‌ போற்றி 
அதா போற்றி ஜயா போற்றி 

நித்கா போற்றி நிமலா போற்றி 

பத்தா போற்றி பவனே போற்றி 
பெரியாய்‌ போற்றி பிரானே போற்றி 
அரியாய்‌ போற்றி அமலா போற்றி 
மறையோர்‌ கோல நெறியே போற்றி 
முறையோ தரியேன்‌ முதல்வா போற்றி 
உறவே போற்றி உயிரே போற்றி 
சிறவே போற்றி சிவமே போற்றி 
மஞ்சா போற்றி மணாளா போற்றி 
பஞ்சே ரடியாள்‌ பங்கா போற்றி 
அலக்கதே னாயே னடியேன்‌ போற்றி 
இலங்கு சுடரெம்‌ மீசா போற்றி 
கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி 
குவைப்பதி மலிக்க கோவே போற்றி 
மலைசா டுடைய மன்னே போற்றி 
கலையா ரரிகே சரியாய்‌ போற்றி 
இருக்கழுக்‌ குன்‌ றிற்‌ செல்வா போற்றி 
பொருப்பமர்‌ பூவணத்‌ தரனே போற்றி 
அருவமும்‌ உருவமும்‌ ஆனாய்‌ போற்றி 


961 


165 


170 


175 


180 


185 


190 


362 திருவாசக வியாக்கயொனம்‌ 


மருவிய கருணை மலையே போற்றி 
துரியமு மிறக்த சுடரே போற்றி 
தெரிவரி தாகிய தெளிவே போற்றி 
தோளா முத்தச்‌ சுடரே போற்றி 
ஆளா னவர்கட்‌ கன்பா போற்றி 

ஆரா அமுதே அருளே போற்றி 

பேரா யிரமுடைப்‌ பெம்மான்‌ போற்றி 
காளி அறுகின்‌ தாராய்‌ போற்றி 
நீளொளி யாயே நிருத்தா போற்றி 
சந்தனச்‌ சாந்தின்‌ சக்கர போற்றி 
சிந்தனைக்‌ கரிய சிவமே போற்றி 

மகதிர மாமலை மேயாய்‌ போற்றி 

எம்தமை உய்யக்‌ கொள்வாய்‌ போற்றி 
புலிமுலை புல்வாய்க்‌ கருளினை போற்றி 
அலைகடன்‌ மீமிசை நடந்தாய்‌ போற்றி 
கருங்குரு விக்கன்‌ றருளினை போற்றி 
இரும்புலன்‌ புலர இசைந்கனை போற்றி 
படிபுறப்‌ பயின்ற பாவக போற்றி 
அடியொடு ஈடுவீ ருனய்‌ போற்றி 
நரகொடு சுவர்க்க நானிலம்‌ புகாமற்‌ 
பரகதி பாண்டியர்‌ கருளினை போற்றி 
ஒழிவற நிறைக்க வொருவ போற்றி 
செழுமலர்ச்‌ சிவபுமத்‌ தரசே போற்றி 
கழுநீர்‌ மாலைக்‌ கடவுள்‌ போற்றி 
தொழுவார்‌ மையல்‌ அணிப்பாய்‌ போற்றி 
பிழைப்பு வாய்ப்பொன்‌ றறியா நாயேன்‌ 


குழைத்தசொன்‌ மாலை கொண்டருள்‌ போற்றி 


புரம்பல எரிதக புராண போற்றி 
ப.ரம்பரஞ்‌ சோதிப்‌ பரனே போற்றி 
போற்றி போற்றி புயங்கப்‌ பெருமான்‌ 
போற்றி போற்று புராண காரண 
போற்றி போற்றி சயசய போற்றி. 


திருச்‌ சிற்றம்பலம்‌ 


195 


200 


205 


210 


215 


220 


225 


உ 
நானகாவது 


போற்றித்‌ திருவகவல்‌ 


போற்றித்‌ திருவகவல்‌ திருவருள்‌ விகியோகம்‌ அருளிச்‌ 
செய்யப்‌ புகுகன்‌ றதாவன :-- 


இலைக்கு அகத்திய நாயலர்‌ அருளிய அதுபூதிச்‌ 
சூதிதிரமாவது :-- 


மாற்றரு குருவைப்‌ போற்றுதிரு வகவல்‌ 
மீகப்பேரி தான 'சகத்துற்‌ பத்தி 


பொழிப்பநுபூதியாவன :_— 

முதலகவலிற்‌ பரமசிவனின்‌ சொருபநிலையும்‌, இரண்டா 
மகவலில்‌ நடத்தநிலையும்‌, மூன்றாமகவலில்‌ அண்டபிண்ட பெருங்‌ 
கருணையுமாக அனுக்கிரகம்‌ பண்ணி, அவை அனுபவப்பட்‌ 
டிருக்கிற “பெருங்கருணைக்குக்‌ கைம்மாறு வணக்க மெய்‌ 
வணக்கம்‌ பெறுதற்கருமைக்குத்‌ கடையாடிய இடையூறும்‌, 
அவ்விடையூறு திருவருள்‌ முன்னின்று தீரத்‌ தெளிய 
வக்தாண்ட முறைமைக்குக்‌ கைம்மாறு அடிமையென்ப 
தொழிய வேறில்லையெனப்‌ பேரின்பங்‌ கூறுகின்‌ றது. 


*லனாசதைகவை. க த வயம்‌ ம்‌ ண லை வைன்‌ கல ல ணன கூல்‌ - ன ய க த்‌ த ஆடை. வெலி னையை அவயம்‌ 


1. சகம்‌. சசத்து உயிர்கள்‌, 


2.  'பெருங்கருணைக்குச்‌ கைமமாறு வணச்சமென்ப தும்‌, மெய்வணக்‌ 
கம்‌ பெறுதற்குத்‌ தடையாகிய இடையூறும்‌ அவ்விடையூறு திருவருள்‌ 
முன்னின்று திரத்தெளிய வர்‌ தாண்ட முறைமைக்குக்‌ கைம்மாறு அடிமை 
யென்ப தொழி.ப வேறின்‌௮ என்பதுமான பேரின்பம்‌ கூறுனெறது ! 


எனறு அமைக்கலாம்‌. 


364 திருவாசக வியாக்க்யோனம்‌ 
பதப்பொருள நுபூதியாவன :-- 
திருவடிச்‌ சிறப்பு 


1-2. நான்முகன்‌ முதலா வானவர்‌ தொழுதெழ 
ஈரடி. யாலே மூவுல களந்து 
(எ-ன) பிரம தேவர்‌ முதலாகிய சகல தேவர்களும்‌ 
வணங்க மாவலியிடதீதிலே வாமன ரூபமாய்‌ மண்ணிரக்க, 
எல்லா வுலகங்களையும்‌ ஈரடிகளால்‌ அளக்கவும்‌ (௭-௧). 


3-4. நாற்றிசை முனிவரும்‌ ஐம்புலன்‌ மலரப்‌ 
போற்றி செய்‌ 
(௭ - ன) சகல முனீசுவரர்களும்‌ பஞ்ச விச்திரிய ஒரு 
மைப்‌ பாட்டுடன்‌ வணங்கித்‌ கோத்திரம்‌ செய்யப்பட்ட 


(௭-௧). 


4. கதிர்முடித்‌ இருநெடுமால்‌ 
(எ- ன) இரத்தினமுடி. விளங்கிய மகாவிட்டுணுவான 
வர்‌ (எ.௧), 


4-6. அன்று, 
அடிமுடி. யறியும்‌ ஆதர வதனில்‌ 
கடுமூரண்‌ ஏன மாகி, 

(எ-ன) முன்‌ ௮மாதியே திருவடியினது முடிவை 
அறிய வேண்டுமென்‌ ற ஆசையினாலே வராகவுருவம்‌ எடுத்து 

(௭-௧). 


கவட னி வ வ அ அவை அயரா கர்‌ ணை ண அனுபம்‌. வன்‌. அலவு 


1-2, மூவலசளர்தவர்‌ திருரெடுமால்‌ (அடி கி. 
3-4, ஐம்புலன்‌ மலர - ஐம்புலன்களும்‌ மகிழ, 


4-6. சுடு முசண்‌ ஏனம்‌ - மிக்க வலியினையுடைய வசாசம்‌, 


4. போற்றிச்‌ திருவகவல்‌ 365 


எழ்தலம்‌ உருவ இடந்‌ துபின்‌ எய்த்து 
(எ-ன) தேடிப்‌ “பாதலத்துச்‌ சொன்‌ முடிவும்‌ 
காணாது அலைந்தகோமே ” என்னு *கான்‌' என்பதழிந்து 
(எ- ௧), 
8-9. “ஊழி முதல்வ! சயசய !' வென்று 
வழுத்தியுங்‌ காணா மலரடி மிணைகள்‌ 
(எ-ன)  துணைக்காரணமான காலங்களுக்கு முதற்‌ 
பொருளான சச்சிகொனக்க சொரூபம்‌ தேவரீரல்லாது 
வேறில்லை ” என அமேக கோத்திரஞ்‌ செய்தும்‌ காண 
கின்ற பொற்கமல பாதங்கள்‌ (எ- ௧). 
10. வழுத்துதற்‌ கெளிதாய்‌ 


(எ-ன) முற்பகு காதன்றாள எளிதாகப்‌ பெறுதற்‌ 
பொருட்டு, அஅக்நிரகம்‌ செய்யும்‌ (௭ - ௧). 


அத்திருவடி கண்டு தோத்திரம்‌ செய்ய வரும்‌ இடை 
பூற்களைா ராவன -- 
பிறவியின்‌ அருமையும்‌ ஊறுகளும்‌ 
10-12. வார்கடல்‌ உலகினில்‌ 
யானை முதலா எனும்பி முய 
ஊனமில்‌ யோனியி னுள்வினை பிழைத்தும்‌ 
(எ-ன) எழுவகைச்‌ சமுத்திரம்‌ சூழ்ந்த உலகத்தின்‌ 
கண்‌ இந்தச்‌ அத்த பூமியிலே, யானை முதல்‌ எறும்பு ஈருன 


ல ர கைக்‌ அண அதவ ரணகையயய னவை யாவன சவையைகபுவ்மையயகலைகக டை 


_ ee வவையவைகையையய யய வையை அவவை 


கைம்‌ க வடட அவகையதிவுப வவட படட. அவசவைவமளையை ட களைய 


6-7. முன்‌ கலர்து - முற்பட்டு, எய்த்து - இளைத்து. 

10-12, யோனியினுள்‌ வினை பிழைத்தும்‌ என்பதற்கு யோனி 
பேதங்களில்‌ ஈல்வினையால்‌ தப்பி என்றும்‌, கருப்பைகளினின் றும்‌ உள்ளத்‌ 
தின்‌ கண்ணதாடெய ஈல்வினையால்‌ தப்பியும்‌ என்றும்‌ பிறர்‌ பொருள்‌ 
கொள்வர்‌. அதாவது பல பிறப்புச்களுள்ளும்‌ பிறவாது மானிடப்‌ பிதப்‌ 
பெடுத்தும்‌ என்றபடு... 


366 திருவாசக வியாக்கொனம்‌ 


தூல சூக்கும பேதங்களின்‌ நால்வகைத்‌ தோற்றம்‌, எழு 
வகைப்‌ பிறப்பு எண்பத்து ஈான்கு அூரறாயிரம்‌ யோனி 
பேதங்களெல்லாம்‌ ஊழாற்‌ புசிக்கறதாலும்‌ (௭ - ௧), 


18-14. மானுடப்‌ பிறப்பினுள்‌ மாதா உதரத்து 
ஈனமில்‌ கிருமிச்‌ செருவினிற்‌ பிழைத்தும்‌ 
(எ - ன) முற்பதப்படி புசிக்குங்‌ காலம்‌ ஊழுடையான்‌ 
திருவருளால்‌ உத்தம மானிடப்‌ பிறப்பினுள்‌ மாதா உதரத்‌ 
திலே பிதாவினுடைய சுக்கலத்தின்‌ வழியாய்ச்‌ சுரோணி 
கத்திற்‌ சமமாய்க்‌ கலந்து ஒருமித்திருக்கிற அவ்விடத்தி 
லுள்ள அணுவிலும்‌ சிறிகாயெ இருமிக்கூட்டங்களஞுடைய 
இகலுக்குப்‌ பிழைத்தும்‌ (எ - ௧). 
15. ஒருமதித்‌ தான்றியின்‌ இருமையிற்‌ பிழைத்தும்‌ 
(எ-ன) மேலொரு மாதத்தில்‌ இரண்டும்‌ ஒன்றும்‌ 
தன்மை ஏற்றக்குறைச்சலினாலும்‌ இருவர்‌ உபாதி வசங்‌ 


ல்‌ க வைல்‌ லை ப வன்ம வ்டல்‌ ற னகைங்கன! 1 லைல்‌ பப்பட்‌ தை ப்‌ த்க்‌ 


13-14. ஈனம்‌- அளவிற்‌ குறைவ: ஈனமில்‌, மிகப்பல என்றபடி, 
இருமிச்செகு - புழுக்களால்‌ செய்யப்படும்‌ வாதனை. செரு- போர்‌. 
தான்றி - எல்லை. இருமை - மிகுதி. 

15, “முதல்‌ மாதத்தில்‌ தானறிக்காயின்‌ வடிவினை ஒப்பதாக 
: இருவகைப்பட்ட தன்மையினின்று தப்பியும்‌ ' என்று பொருள்‌ கூறி 
£ கருக்கொண்ட தாயின்‌ கருப்பை முதல்‌ திங்களில்‌ தான்றிக்காய்‌ போன்ற 
வடிவுடையதாய்‌ இருத்தலின்‌ ' என்றும்‌, “ முதற்றிங்களில்‌ இருமையிற்‌ 
பிழைத்தலாவது, தந்தையின்‌ வெண்பாலிற்‌ றோனறிய புழுக்களில்‌ ஒன்று 
தாயின்‌ செம்பாலிற்‌ ரோன்றிய கருவிற்‌ பதிந்து ஒன்றாகரமல்‌ வேராய்‌ 
நின்றால்‌ மகவு உண்டாமா றில்லை; மற்று அர்கனயின்றி அப்புழுக்கள்‌ 
பலவற்றுள்‌ ஒன்று ஏனையவற்றைப்‌ பின்றள்ளித்‌ தாய்க்கருவையணுஇ 
அதனுள்‌ தன்‌ தலையை நுழைததவளவாலே, தாய்ச்சுரு அப்புழுவினைத 
தன்கைப்படுத்திச்‌ கொண்டு, எனைப்புழுக்கள்‌ தன்னை அணுகாவாறு தன்‌ 
மஞ்சட்கருவினின்றும்‌ மெல்லியதொரு தோலினைத்‌ தோற்றுவிததத்‌ 
தன்னுட்‌ புழு துழைதற்கு வாயிலான துளையை உடனே ௮டைத்துவிடா 
நிற்கும்‌; அவ்வாறு செய்த பின்னர்த சான்‌ நுழைர்த புழுத்‌ தாய்க்கருவிற்‌ 
சரைச்து ஒன்றாய்ப்போக மகவு உண்டரவகாகும்‌, ஒரோவழித்‌ தாய்க்கரு 
சோயாலேனும்‌ மயக்கம்‌ ஏற்படுதலாலேனும்‌ அம்மனம்‌ வழியடைத்தலைச்‌ 
செய்யாது வாளா இருர்திமொயின்‌ மகவு உண்டாமாறில்லை' என்று 
விளக்கம்‌ கூறுகின்றார்‌ ஆசிரியர்‌ மறைமலையடிகள்‌ (பக்‌, 262-68). 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 907 


களாலும்‌ ஒன்றாம்‌ திரட்சி பெறுபடாமல்‌ பிழைத்தும்‌ 
(௭ - ௧). 


16. இருமதி விளைவின்‌ ஒருமையிற்‌ பிழைத்தும்‌ 


(எஃ-ன) இரண்டு மாதத்தில்‌ சுக்ல சுரோணிதம்‌ 
ஒன்றபட்டுத இரண்டு வலுக்இற கன்‌.மையில்‌ ஒன்‌௮ு இளகி 
யுருகிப்‌ போகாமல்‌ பிழைத்தும்‌ (எ - 2), 


17. மும்மதி தன்னுள்‌ அம்மதம்‌ பிழைத்தும்‌ 

(எ-ன) மூன்றாம்‌ மாதத்திலே திரட்சி மதப்படுறெ 
போது சரீரமுழுவதும்‌ மதப்படும்படி—சரிரத்துக்கும்‌ மதத 
துக்கும்‌ தொடர்ச்சி இருக்கையால்‌--அக்காலத்தில்‌ சரீர 
உபாதிகள்‌ இல்லாமல்‌ பிழைத்தும்‌ (எ - ௧). 


18. ஈர்‌இரு இங்களிற்‌ பேர்‌இருள்‌ பிழைத்தும்‌ 


(எ-ன) நான்காம்‌ மாதத்திலே அம்தகாரததுக்குள்‌ 
அகப்பட்ட குருட்டுக கணபோல ஒன்றும்‌ தெரியாமல்‌ மன 
வாக்குக்‌ காயங்களால்‌ வேண்டாகறை வேண்டியும்‌, விரும்‌ 
பாமலிருப்பதை விரும்பியும்‌ வருகிற மயக்கத்துக்குச்‌ சரிரத்‌ 
தில்‌ வாதாதி மநீதாதி வாராமல்‌ அவிழ்தங்களாற்‌ காத்து 
வரும்படிக்குத்‌ தப்பாமற்‌ பிழைத்தும்‌ (எ - 2). 


_— அய வெப்ப பபப யம ம வ ன பவடய வ வையைய பான்‌... யவ வய அமதனகை 
ட வயகயைக்‌ மல அவை, டட 


16. விளைவு-கிஈழ்சசி, ஒருமை- ஒன்றுபடுஈ தன்மை. 


17. “வாயில்‌ அடைபட்டுச்‌ கருத்தோன்றி வளருங்‌ கருப்பையி 
னுள்ளே, முன்னெல்லாம்‌ புறத்தே சழிர்து மொண்டிருச்ச தாயின்‌ மதர்‌ 
இப்போது கழிவாயில்‌ காணாமையின்‌ கருவளர்தல்‌ வேண்டிப்‌ பெருகிவர் து 
நிறையாநிற்கும்‌. அகனால்‌ கருப்பை பெருச்ச வயிறு புடைக்கும்‌: இவ்‌ 
வாறு வர்து பெருகும்‌ மதநீர்‌ தாங்கமாட்டாமல்‌ ௮ச்கருப்பை ஒரோவொரு 
சால்‌ இழிச்து சராசசிதைதலும்‌ மூன்றாச்‌இங்களில்‌ நிகழ்தலுண்டாகலின்‌ 
அதற்குச்‌ தப்பி வர்தமை அருளிச்‌ செய்தார்‌! (மறைமலையடிகள்‌, 
பச்‌. 264.) 


368 திருவாசக வியாக்கியானம்‌ 


19. அஞ்சு திங்களில்‌ முஞ்சுதல்‌ பிழைத்‌ தும்‌ 

(எ-ன) ஜந்தாம்‌ மாதத்திலே வயிற்றிலிருக்றெ புழுக்‌ 
கள்‌ பதரர்த்தப்‌ புசிப்புப்‌ பேதங்களால்‌ புசிப்பித்து, புகிதீ 
கால்‌ இறக்துபோம்‌ போலப்‌ புசிக்கும்‌ பதார்த்தங்களெல்‌ 
லாம்‌ நாபித்‌ தண்டாற்‌ புசிக்கும்‌ சாரங்களெல்லாம்‌ 
அமிருதப்‌ பிரபாகமாய்ப்போய்‌ வளர்க்குங்‌ காலத்துப்‌ புசிப்பு 
மாறுபாடுகளுக்குத்‌ தப்பியும்‌ (௭ - ௧). 
20. ஆனு இங்களின்‌ ஊறலர்‌ பிழைத்தும்‌ 

(எ - ன) ஆரும்‌ மாதத்திலே சரீர ௮வயவங்களெல்லாம்‌ 
ஏற்றக்‌ குறைச்சலில்லாமல்‌, புசிக்கும்‌ சாரங்களெல்லாம்‌ 
அமிர்தப்‌ பிரபாகமாகப்‌ போயூறிப்‌ புடலம்பூப்போல அவ 
யவமுண்டாமிடத்துச்‌ சரீர உபாதி இடையூறூகளால்‌ வரும்‌ 
'பழிக்குத்‌ தப்பியும்‌ (எ - ௧). 


21. ஏழு இங்களில்‌ தாழ்புவி பிழைத்தும்‌ 

(எ-ன) ஏழாம்‌ மாதத்திலே ஈல்ல ஞானவானாய்த 
திரிகாலம்‌ உணர்ந்து நின்ற கர்ப்பத்தில்‌ இமுநக்‌ கட்டமல 
வனுசயத்தில்‌ வந்திருக்கிறோமே ! பூமியிற்‌ பிறக்க வேண்டி 
மிருக்கிறதே |!” என்று தோன்றும்போது சிவனது கருணே 
தோன்றாமல்‌ அனு(சயெமாய்‌ அழுந்திக்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ 
பிழைத்தும்‌ (எ - ௧). 


ன்ட்‌ 


19, முஞ்சுதல்‌ - முதிர்தல்‌, 
 ஐச்சாச்‌ இல்களிற்‌ கருப்பையினுள்‌ மதமீறும்‌ இருளும்‌ மேன்‌ 
மேன்‌ மிகுதலின்‌ அவற்றிடைப்பட்ட மகவு பிழைத்தல்‌ அரிதென்பர்‌ * 
(மறைமலையடிகள்‌, 204), 
20. ஊறுஃ-. இடையூறு. 1, அலர்‌. பழிச்சொல்‌ ; ஏட்டில்‌ பிழை 
என்ற எழுதப்பெற்றிருக்க த. 
21. அனுசயம்‌ பச்சாத்தாபம்‌, 


4, போற்றித்‌ திருவகவல்‌ 369 
22. எட்டுத்‌ இங்களிற்‌ கட்டமும்‌ பிழைத்‌.அம்‌, 


(எ-ன) எட்டாம்‌ மாதத்திலே அந்தக்‌ கட்டப்படுறெ 
வருதீதமும்‌ ௮னுசயமும்‌ தோன்றாமலிருக்காலல்லது யோக்‌ 
இயப்‌ படாதிருக்ததனால்‌ வரும்‌ பிழைக்குத்‌ தப்பியும்‌ (௭-௧). 


2. ஒன்பதில்‌ வருதரு துன்பமும்‌ பிழைத்தும்‌, 


(எ-ன) ஒன்பதாம்‌ மாதத்திலே வெளியே வரவேண்டி 
யிருக்கிறதே ! மாதா வருத்தப்படுவாளே ! நாம்‌ வருத்தப்‌ 
படுவோமே !* என்று அவ்வருத்தம்‌ தோன்றி ஏங்க 
இறந்து போகாமல்‌ பிழைத்தும்‌ (௭ - ௧), 


24-25. தக்க தசமதி தாயொடு தான்படும்‌ 
அக்க சாகரத்‌ துயரிடைப்‌ பிழைத்தும்‌; 


(எ-ன) பத்தாம்‌ மாதத்திலே திரிவிக கரணங்களும்‌ 
யோக்கியப்பட்டுச்‌ சகல உபாதிகளும்‌ தோன்றாமல்‌, ஞானம்‌ 
மேலிட்டு, அறிவு விளங்கியிருக்கும்போ அ, ஒரிமைப்‌ பொழு 
தில்‌ கன்மத்துக்குத்‌ தக்கதாக மகாப்பிரசண்ட வாயுவில்‌ 
மலையின்‌ து முடிவில்‌ கின்‌ றவன்‌ சுழன்‌ று விழும்‌ து கலங்கும்‌ 
போது முன்னுள்ள தெல்லாம்‌ மறக்து, சிவாஃ்கினையினாலே, 
தாயும்‌ பிள்ளையும்‌ பல்‌.லூழிக்‌ காலம்‌ இருபத்தெட்டுக்‌ கோடி 
நரகத்திற்படுகிற உபாதிகளெல்லாம்‌ வயிரவனுடைய சூல 
துனியில்‌ ஓர்‌ கணத்திற்‌ படுகிறதுபோல மயங்டுப்‌ பிறந்து 
பிழைத்தும்‌ (எ - ௧). 


22. கட்டம்‌ - கஷ்டம்‌, அ௮.நுசயம்‌ - இசக்கம்‌, 


திரு-24. 


810 திருவாசக வியாக்க்யானம்‌ 


26-27. ஆண்டுகள்‌ தோறும்‌ அடைந்த அக்காலை 
ஈண்டியும்‌ இருத்தியும்‌ எனைப்பல பிழைத்தும்‌, 


(எ-ன) வருடங்கள்‌ தோறும்‌ சரீரம்‌ பக்குவப்படுகிற 
இளமைக்‌ காலங்களில்‌ தன்னை இரட்சித்துக்‌ கொள்ள 
மாட்டாத பக்குவ காலத்தில்‌ இருக்கும்‌ போதும்‌, படுக்கும்‌ 
போதும்‌, அநேகம்‌ ஜந்துக்கள்‌, மிருகங்கள்‌, சத்துருக்கள்‌, 
நஞ்சுகள்‌ ஏற்றக்குறைச்சலாயெ புசிப்புக்கள்‌ இவைகளுக்‌ 


கெல்லாம்‌ தப்பியும்‌ (௭ - ௧). 


28-29. காலை மலமொடு கடும்பகற்‌ பசிறிசி 
வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும்‌, 


(எ - ன) மேல்‌ யெளவன காலததில்‌ உதயகாலம்‌ கேச 
சுத்திக்கும்‌ மத்தியான காலம்‌ பசியான புசிப்புக்கும்‌, இராத 
திரிகாலம்‌ நித்திரைக்கும்‌, யாத்திரை முதலான சஞ்சாரங்‌ 
களிலும்‌ இவை முதலான உபாதிகட்குத்‌ தப்பியும்‌ (௭-௧). 


26-27. ஈண்டியும்‌ இருத்தியும்‌ என்பதற்கு இவ்வுரைகாரர்‌ இருக்‌ 
கும்போதும்‌ படுச்கும்போதும்‌ என்று பொருள்‌ கூறுவர்‌, 4 மணிதப்பருவம்‌ 
எய்திய அப்பொழுது பொருளைத்‌ தொகுத்தும்‌ தொகுத்த பொருளைப்‌ 
புதைத்து வைத்தும்‌! என்பர்‌ மறைமலையடிகள்‌. இச்சொற்களுக்கு ரேர்‌ 
பொருள்‌ 'செருக்கியும்‌ இருத்தியும்‌” என்பதே யாகலாம்‌. பிள்ளை வளர்ச்சிக்‌ 
காலத்தில்‌ அவர்கள்மீது செலுத்தப்படும்‌ சட்டுப்பாடுகளையும்‌ செருக்கடி 


சளையும்‌ இவை குறிப்பனவாசச்‌ கொள்ளலாம்‌, 


4. போற்றித்‌ இருவகவல்‌ 371 


80-35. கருங்குழல்‌ செவ்வாய்‌ வெண்ணகைக்‌ கார்மயில்‌ 
ஒருங்கிய சாயல்‌ நெருங்கியுள்‌ மதர்த்துக்‌ 
கச்சற நிமிர்ந்து கதிர்த்‌ து முன்பணை த்‌(அ) 
எய்த்திடை வருந்த எழுந்து புடைபசத்‌(அ) 
ஈர்ககிடை போகா இளமுலை மாதர்தம்‌ 
கூர்த்த நயனக்‌ கொள்ளையிற்‌ பிழைத்தும்‌, 


(ஏ- ன) நீருண்ட மேகம்‌, கருமணல்‌ முதலான ௧௬ 
மைக்கும்‌ கள்ளிருட்கும்‌ மேம்பட்ட அளகபாரமும்‌, தொண்‌ 
டைக்கனி, துப்பு (இவற்றிற்கு) மேம்பட்ட சிவந்த வாயும்‌, 
முதீதுப்போன்ற தந்த பக்தியும்‌, கார்கால மயில்போல்‌ ஒருங்‌ 
இய சாயலும்‌, இரண்டு சுவர்ணடுரி நெருங்கியது போலும்‌ 
நெருங்கிச்‌ சிவனடியார்போல்‌ இறுமாந்து உள்மதர்த்து, 
கச்சு அற விம்மித்‌ திருவருள்‌ போலப்‌ பிரகாசித்து, அன்‌ 
நில்போல இரு பணையலாகி அதன்‌ பாரந்தாங்காது இடை 
இல்லாள்போல வருந்த, எழுந்து, உள்ளாள்போல (2) 
வியாபகமா௫ு, ஈர்க்கு நுழையாதபடி அடிமைபோல நெருக்க 
முற்று, வற்றாது முற்றுது தாமரைப்‌ பொகுட்டைப்போல 
இளமையான தனத்தையுடைய பெண்களாக நாரிகள்‌ 
சன்னையான அதி தீவிர கோக்கக்‌ கொள்ளைக்குத தப்பியும்‌ 


(எ - ௧). 


இவை இழிந்தவை சிறப்பித்தவெனக்‌ கொள்க. 


30-85. ஒருங்கிய - ஒன்று கூடிய. சாயல்‌ - மென்மை, மதர்த்து 
சளிப்புக்சொண்டு, சச்சு - பட்டிகை, அற - அற்துப்போம்படி, சதிர்தது - 
ஒளிபெற்று. பணைத்து - பருத்து. இடை எய்த்து - இடுப்பு இளைப்புற்று, 
புடைஃபச்கம்‌, கூர்த்த சயனம்‌ - கூர்மையா கண்களின, கொள்ளை. 


மிகுதி, சன்னை - குறிப்பு ; சமிக்கை, 


372 திருவாசக வியாக்கியோனம்‌ 
30-87. பித்த வுலகர்‌ பெருற்துறைப்‌ பரப்பினுள்‌ 
மத்தக்‌ களிறெனும்‌ அவாவிடைப்‌ பிழைத்தும்‌, 

(எ-ன) பயித்தியத்‌ தன்மையாயிருக்கிற உலக முழு 
வதுக்குள்ளும்‌ ௮கேக விவகாரத்‌ தப்புக்களாகிய இழிவு 
வழக்குக்கள்‌ மதப்பட்ட ஆனைகளுக்குச்‌ சமானமான தால்‌ 
அவையால்‌ மிகுந்த அவாவுக்குப்‌ பிழைத்தும்‌ (௭-௧), 

88. கல்வி யென்னும்‌ பல்கடற்‌ பிழைத்தும்‌, 

(எ- ன) மேலான கல்வி யென்று சொல்லப்பட்ட 
அகேகங்‌ கடல்‌ போல விரும்புகிற ஆசைக்குத தப்பியும்‌ 
(௭-௧) 

39. செல்வ மென்னும்‌ அல்லலிற்‌ பிழைத்தும்‌, 

(எ-ன) செல்வமாகிய மிகுந்த துன்பத்துக்குத தப்பி 
யும்‌ (௭-௧. 

40. நல்குர வென்னும்‌ தொல்விடம்‌ பிழைத்தும்‌; 

(எ-ன) தரித்திரமாகிய கொடுமையான விடத்துக்குதீ 
தப்பியும்‌ (௭-௧. 

ய 
4]. புல்வரம்‌ பாய பலதுறை பிழைத்தும்‌; 

(எ-ன) சிற்றின்பமாகிய பல கூடாமட்புக்களுக்குத்‌ 
தப்பியும்‌ (௭-௧). 

42. தெய்வ மென்பதோர்‌ சித்த முண்டாகி, 

(எ-ன) முற்பக விகியோகங்களாயெ உபாதிகள்‌ 

அடங்க லுக்கும்‌ பிழைத்த, கேட்டல்‌ முதலிய கிட்டைகூடி 


96-91. அவாவினைக்‌ / குல்‌ உருவகப்படுத்தினார்‌. ச 
மத்தச்சளிறு என்றாயிற்று, 

98. கல்வி. உலயெற்கல்வி, 

41. புல்வரம்பாய பலதுறை என்பதற்குப்‌ புல்‌எல்லையாகவுடைய 
பல பிறவித்துதைகள்‌ என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, ' புல்லாகிப்‌ பூடாய்‌ ? 
(சிலபு : 26) என்பதனைச்‌ சாண்ச, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 975 


இருவினைப்பயன்‌, மறுபிறப்பு பரதெய்வமுமுண்டென்று 
மனதிற்கொண்டு அப்பொருளை விசாரிக்குமிடத்து என்க. 


48. முனிவி லாததோர்‌ பொருளது கருதலும்‌, 


(எ-ன) ஐயம்‌ திரிவின்‌ நிச்‌ சித்தாந்தங்‌ இடைப்பதற்‌ 
பொருட்டு வெறுப்பின்‌ றிப்‌ பரம குருவைக்‌ கருதும்‌ காலத்து 
(எ - ௧). 


த்ட-45. அறு கோடி மாயா சத்திகள்‌ 
வேறு வேறுதம்‌ மாயைகள்‌ கொடங்கனெ 


(எ-ன) அழேக மாயா சத்திகள்‌ தாங்கள்‌ தாங்களே 
தெய்வமென்று இமந்திரசால வித்தை காட்டியதிற்‌ சொல்லா 
மற்‌ பிழைத்தும்‌ (எ - ௧). 


46-47. ஆத்த மானார்‌ அயலவர்‌ கூடி 
நாத்திகம்‌ பேசி நாத்தழும்‌ பேறினர்‌ 
(ஏ -ன) மேலும்‌ தனக்கு விசுவாசமாயுள்ளார்‌ (இம்மை 
ஏது? மறுமை ஏது? ஒன்றுமில்லை என்று பேசிப்‌ பே 
நாக்குத்‌ தழும்பேரினார்கள்‌ (௭-௧). 


48-49. சுற்ற மென்னும்‌ தொல்பசுக்‌ குழாங்கள்‌ 
பற்றி யழைத்‌ துப்‌ பதறினர்‌ பெருகவும்‌ 

(எ-ன) தொன்று தொட்டு வரும்‌ பந்துக்கள்‌ தங்கள்‌ 
வசப்பட வேண்டுமென்று வெகு பதறுதலுடன்‌ மிகவும்‌ 
சுற்றிக்கொண்டார்கள்‌ (௭-௧). 

40, முனிவு - வெறுப்பு, 

46-47. ஆத்தமானார்‌ - ஆப்தமானவர்‌; உண்மை கூறுகிறவர்‌ 3 
ஈண்பர்‌, ஈட்பு, பகைமை, நொதுமல்‌ ஆகிய மூவழிகளில்‌ கிற்பவர்களுக்‌ 
குள்‌ பகைவர்‌ திமையே கூறுவராகையால்‌ அவரை நீக்கி ஈன்மை செயல்‌ 
பரலவரான சண்பர்‌, சொதுமலர்‌ ஆயெவா்கூட நாத்திகம்‌ பேசும்‌ தன்மை 
யினை அடிகள்‌ குறிக்கின்றார்‌. 

48-49, பச௪.- பாசததாற்‌ சட்டப்படும்‌ உயிர்‌, 


374 திருவாசக. வியாக்யொனம்‌ 
ன்‌ ம்‌ 
50-5]. விரத மேபர மாகவே, தியர்களும்‌ 


சரத மாகவே சாத்திரங்‌ காட்டினர்‌ 
(எ-ன) பின்னும்‌ பெரியவர்கள்‌ விரதமே பொரு 
ளென்று வெகுவித சாத்திரங்கள்‌ சொல்லி வெகுமலைவு 


வரப்பண்ணினர்கள்‌ (௪ - ௧), 


52-58. சமய வாதிகள்‌ தத்தம்‌ மதங்களே 
அமைவ தாக அரற்றி மலைந்தனர்‌ 
(எ -ன) இஃதன்றியும்‌, சமயத்தார்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
மதங்களே பெரிதென்று கருததமையும்படி அரற்றிப்‌ 
பிடுங்குகிறார்கள்‌ (௭ -௧). 
54-55. மிண்டிய மாயா வாத மென்னும்‌ 
சண்ட மாருதம்‌ சு.நித்தடிக்‌ தார்த்த 
(எ-ன) பெறுவானும்‌ பேனும்‌, திருத்தொண்டின்‌ 
இயல்பும்‌, ௮துபூதியும்‌ அற்ற முறட்டுப்‌ பிடியாகிய மாயா 
வாதிகளானவர்கள்‌ பிரசண்டச்‌ சூறாவளிக்‌ காற்றேபோல்‌ 
என்‌ மனம்‌ தூளாகப்‌ பண்ணிப்‌ போடுரொர்கள்‌ (எ - ௧). 


56 57. உலகா யதனெனு மொண்திறற்‌ பாம்பின்‌ 
கலாபே தத்த கடுவிட மெய்தி, 


(எ-ன) தேகப்பற்றுாறெ நல்ல பாம்பு விட மயகூப்‌ 
போட்டது (எ -௧). 


50-51. பரம்‌-மேன்மை, சரதம்‌ - உண்மை, 

54.55. மிண்டிய - நெருங்கிய, சண்டமாருதம்‌ - கடுங்காற்று, 
மாயாவாதம்‌ . பெளத்தரின்‌ கொள்கை: உலகம்‌ யாவையும்‌ மாயையே 
என்று கூறும்‌ கொள்கை, 

06-57. உலகாயதன்‌ - சார்வாகன்‌, காட்சியே ௮ளவையாவதென்‌ 
அம்‌, கிலம்‌, தீர்‌, தி, வெளியெனப்‌ பூதம்‌ சான்கேயென்றும்‌, அவற்றது 
புணர்சச விசேடத்தால்‌ தோன்றிப்‌ பிரிவால்‌ மாய்வதாய்‌ உடம்பின்‌ 
கண்ணே அழிவு மதுவின்கண்‌ களிட்புப்போல வெளிப்பட்டழியுமென்றும்‌, 
மறுமையில்லையென்றும்‌, சரீரமே அன்மாவென்றும்‌, கடவுள்‌ இல்லை 
யென்‌ அம்‌, இன்பமும்‌ பொருளுமே புருஷார்த்தங்களென்றும்‌ சொல்லும்‌ 
உலகாயத மதம்‌ (பிரபோத சந்திரோதயம்‌). 

சலாபேதத்த - சாஸ்திர வேறுபாடுசளையுடைய, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 875 
08. அதிற்பெரு மாயை யெனைப்பல சூழவும்‌, 


(௭-ன) இன்னமுமவைமுதல்‌ அகேகமாகிய மாயாப்‌ 
பிரபஞ்சங்கள்‌ வலியப்‌ பிடித்திழுத்து மயக்கவும்‌ (எ - ௧), 


09. தப்பா மேதாம்‌ பிடித்தது சலியா, 

(எ- ன) முற்பத விகியோக மாயாப்‌ பிரபஞ்சம்‌ அடங்‌ 
கலுக்கும்‌ தப்பித்‌ தான்‌ கொண்ட குருவுபதேசத்துக்குத்‌ 
தவறு வராமல்‌ அதிற்‌ சலிப்பில்லாமல்‌ (௪- ௧, 


60-61. தழலது கண்ட மெழுகது போலத்‌ 
தொழுதுளம்‌ உருக, 
(எ -ன) எக்காலமும்‌ அக்கினியில்‌ அகப்பட்ட மெழுகு 
போலப்‌ பேரன்பால்‌ தொழுது உள்ளமுருஇ (௭-௧). 


61-62. அழுஅடல்‌ கம்பித்து 
ஆடியும்‌ அலறியும்‌ பாடியும்‌ பரவியும்‌, 

(எ -ன) இரு கண்ணீர்‌ ஆறு பெருக, உடல்‌ தழு 
தழுப்ப, ஆனந்தக்‌ கூத்தாடியும்‌, அலருகின்றும்‌ உளரு 
நின்றும்‌, விழுந்து கும்பிட்டும்‌, பாடியும்‌, பணிந்தும்‌ எனக்‌ 
காண்க. 


68.64. கொடிறும்‌ பேதையும்‌ கொண்டது விடாதெனும்‌ 
படியே யாகி, 
(எ- ன) கொடிறு பிடித்தது போலும்‌ பேதையள்‌ 
பிடித்து போலும்‌ அதுவேயாக (௭-௧). 


64-65. நல்‌ இடையறா அன்பில்‌ 
பசுமரத்‌ தாணி அறைந்தாற்‌ போல, 
(எ - ன) திருவருள்மலம்‌ பொருந்திய நீக்கமில்லாத தலை 
யன்பானது பசுமரதீதில்‌ அறைர்த ஆணியைப்‌ போல 
நாதன்றாளில்‌ இன்புற்று (எ - ௧). 


வ லவ்கள்‌ 


69-64. கொடி -குறடு ; பேதை - அறிவிலி, 


816 திருவாசக வியாக்யொனம்‌ 


66-67. கசிவது பெருகிக்‌ கடலென மறுகி 
அகங்குழைந்‌ தனுகுல மாய்மெய்‌ விதிர்த்து, 

(எ-ன) முற்பதத தாளில்‌ அவ்வன்பானது ஒட்டை 
மதகு நீரால்‌ கசிவது போலும்‌ அ௮க்க௫வு பெருகிக்‌ கடலென 
மறுகு உள்ளடங்கி, அகங்குழைக்து, சத்திய போதராய்தீ 
தேக முழுதும்‌ பரவசராய்‌, மயிரக்கூச்சிட்டுக்‌ காணுவதெல் 
லாம்‌ திருவருட்பெருக்காய்‌, உண்மை ஞான த்‌ தவப்‌ பிர 
யாசை யில்லா தபடி நடக்கும்போது (௪ - ௧). 


68-70. சகம்பேய்‌ என்று தம்மைச்‌ சிரிப்ப 
நாணது ஒழிந்து தாடவர்‌ பழித்‌ துரை 
'பூணூக லாகக்‌ கோணுத லின்றி, 
(எ-ன) உலகத்தாரெல்லாம்‌ இவன்‌ பேயென்று 
நகைக்க, அவ்வுலகப்‌ பழிப்பினால்‌ வெட்கமடையாது, மனங்‌ 
கோணாது, ஆபரணம்போல்‌ ஒப்புக்கொண்டு (௭-௧). 


71-78. சஅர்‌இழித்‌(அ) அறிமால்‌ கொண்டுசாரும்‌ 
கதியது பரமா 
(எ-ன) யான்‌ எனதென்னும்‌ தற்போதச்‌ கணதிழ்ந்து 
ஞானப்‌ பித்துக்கொண்டு உயிரின்மேல்‌ அடையப்பெற்ற 
பரம கதியே தானை (௭-௧), 


78-14, அதிசய மாகக்‌ 
கற்று மனமெனக்‌ கதறியும்‌ பதறியும்‌ 
மற்றோர்‌ தெய்வங்‌ கனவிலும்‌ நினையா(அ), 
(எ-ன) இளங்கன்றைத்‌ தேடும்‌ பசுப்போல்‌ ஓயாத 
அன்பாய்க்‌ கதறியும்‌ பதறியும்‌ வேறோர்‌ தெய்வமுண்‌ 
டென்று சொப்பன தீதிலும்‌ நினையாமல்‌ (௪ - ௧). 
66-67. அதுகுலமாய்‌- அதற்செர்த. விதிர்த்து - ஈடு, 
68-71. (பி-ம்‌) 1. பூணதுவாச, 
71-72, சதுர்‌ - திறமை, மால்‌ - மயக்கம்‌, 
72-78. பரிமா அதிசயமாக என்று இங்குப்‌ பிரித்‌ துள்ளார்‌, பிதர்‌ 
பரம அதிசயமாக என்று பிரிப்பர்‌, 


19-14, சன்௮௫ ஆ” கற்றா, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 917 
75-76. அருபரத்‌ தொருவன்‌ அவனியில்‌ வந்து 
குருபரன்‌ ஆகி அருளிய பெருமையை, 

(எ-ன) நிட்களமாயெ சிவமே குருபரனாகச்‌ சகளீகரித்‌ 
கெழுந்தருளி அனுக்கிரகம்‌ செய்க பெருமையை (௭ - ௧). 
7/. சிறுமையென்‌ றிகழாதே, 

(எ -ன) முற்பத விரியோகதீகை இப்புவனமிம்மானுட 
உருவென்ச்‌ சிறுமையாக இகழாதே (௪ - ௧), 

77-79. திருவடி யிணையைப்‌ 
பிறிவினை அறியா நிழலது போல 
மூன்‌ பின்‌ ஆகி, 

(எ-ன) முன்னும்‌ பின்னும்‌ தன்னை விட்டுப்‌ பிரியாத 
கன்னிழல்‌ போல நாதன்றாளை விட்டுப்‌ பிரியாது உளம்‌ 
பெத்தமுததம்‌ இரண்டிடத்தும்‌ (எ- ௯), 

79-81. முனியாது அத்திசை 
என்புநைந அருகி நெக்குநெக்‌ கேங்கி 
அன்பெனும்‌ ஆறு கரையது புரள 

(எ-ன) வேற்றுமையின்றி எல்லாப்‌ பொருளையும்‌ 
அதுவாகவே சிந்தித்து ஊனும்‌ உயிரும்‌ கரைய கெக்கு 


கெக்காகவே ஏங்கு அன்பாகிய பிரவாகம்‌ வரம்பின்‌ றிப்‌ 
புரண்டோட (௭-௧). 


82. நன்புலன்‌ ஒன்றி நாகஎன்‌(௮)) அரற்றி, 


(எ-ன) பஞ்சேந்திரிய ஒருமைப்பாட்டுடன்‌ காகனே 
எனத்‌ தோத்திரம்‌ செய்ய (௪-௧). 


75-76. பரத்து ஒருவன்‌ - மேன்மைக்‌ தன்மையையுடைய ஒப்‌ 
பதீறவன்‌. 

77-79. பிறிவினை - பிறிதுபநுதலாஇிய தொழில்‌, முன்பின்‌ ஆடி 
முனியாது என்று கூட்டியும்‌ உரைக்க, 

79-81. முனியாது - வெறுப்பின்றி,  அத்திசை, | எல்லாப்‌ 
பொருளையும்‌ அதுவாகவே இர்தித்து' என்று பொருள்‌ கூ அகன்றார்‌, 
அத்‌. திசை, குருபசன்‌ எழுர்தருளிய இசை என்று கூறுவாரும்‌ உளர்‌. 


978 திருவாசக வியாக்யொனம்‌ 


83-85. உரைதடு மாறி உரோமஞ்‌ சிலிர்ப்பக்‌ 
கரமலர்‌ மொட்டித்து இருதயம்‌ மலரக்‌ 
கண்களி கூர அுண்டுளி யரும்ப 


(எ-ன) சொற்றடுமா றி புளகாங்கதெமுற்றுக்‌ கைகூப்பி 
இருதய மலர்தானே மலர்களாக ஆனநதபாட்பம்‌ துளித துப்‌ 
பெருக (௭-௧). 


86-87. சாயா அன்பினை நாடொறும்‌ தழைப்பவர்‌ ' 
தாயே யாகி வளர்த்தனை போற்றி! 

(எ-ன) முற்பதப்‌ பேரறுகிய ஒழியாத இவ்வன்பே 
மேன்மேலும்‌ என்‌ உயிரின்கண வளர்ப்பவரான, காயறி 
யாத கருவிலிருந்து அமுதூட்டும்‌ தனிப்‌ பொருளான சுவா 
மிக்குக்‌ கைம்மாறு அடிமையென்றே மஈமக்கரிதது, என்னை 
இரட்சிப்பாயெனத்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ அதிப்பதுவே 
பொருள்‌ ௭-௧). 


68-89. மெய்தரு வேதிய னாகி வினைகெடக்‌ 
கைதர வல்ல கடவுள்‌ ! போற்றி! 


(எ- ன) முற்பத மெய்கண்ட சத்திய சிவஞானபோதம்‌ 
எற்கேற்ப உபதேசித்த பரமகுருவாதிய வேதாக்த வத்து 
வாகிய சுவாமி! என்‌ உளத்திருந்து கைவல்ய அநுபூதி 
செய்த என சுவாமிக்குக்‌ கைம்மாறு உனது அடிமையை 
இரட்சிக்க என்பதே (௭-௧). 


83-85. மொட்டித்து “குவித்து, 


88-89. வினைகெட : ' என்ற வினையுடலோ டேகுமிசை 
யேறும்வினை, தோன்றி லருளே சுடும்‌? என்ற திருவருட்பயன்‌ 10 : 8 இல்‌ 
குறிக்சப்பட்ட இருவினைகளை பயென்பர்‌ மறைமலையடிகள்‌ (பசீ, 298). 
வினை - சல்வினை திவினைகளாயெ இருவினைகளும்‌ ஆம்‌. கைதருதல்‌ ௯ 
உதவி செய்தல்‌. 


4, போற்றித்‌ திருவகவல்‌ 379 
0. ஆடக மதுரை அரசே! போற்றி! 

(எ - ன) இரணியகோச சமட்டி வித்தியாபுர மதுரைத்‌ 
திருப்பதிக்கு அரசனான பொருளே ! உனது அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 

21. கூடல்‌ இலங்கு குருமணி! போற்றி ! 

(எ-ன, முற்பதத்‌ திருவாலவாயான திருப்பதிக்கு 
அரசாயிரும்தும்‌ அடியேற்கு உபதேசம்‌ செய்ய எழுக்தரு 
ஜிய சுயம்பிரகாச குருமணியாக வக்க நாதா! உன தடி 
மையை இரட்சிக்க (௪ - ௧). 


92. கென்றில்லை மன்றினுள்‌ ஆடி! போற்றி! 
சா-ன) “மூலக்குறி உளத்தற்குத்‌ தென்னர்‌ மாடுறு 

மறைகள்‌ காணு மன்னுமாபரமான  திருச்சபையிற்‌ பஞ்ச 

இருத்திய கடனம்‌ செய்யும்‌ நாகா! உனதடிமையை இரட்‌ 

இக்க (௭-௧). 

08. இன்றெனக்‌ காரமு தானாய்‌! போற்றி! 


(எ-ன) என்னுள்ளிரும்து (ஊற்றும்‌) இன்பவமிர்தப்‌ 
பிழம்பே ! என்னை இரட்சிக்க (௭-௧). 


94. மூவா நான்மறை முதல்வா! போற்றி! 


(எ-ன) ஓர்‌ காலத்தும்‌ முடிவில்லாத வேதத்துக்கு 
மூலப்பொருளான நாதனே ! உனது அடிமையை இரட்‌ 
சிக்க (எ - ௪), 


90. ஆடகம்‌ - பொன்‌, 
91. கூடல்‌ - சான்கு மாடங்கள்‌ கூடியிருஈ்‌ தமையால்‌ மதுரைக்கு 
ஒரு பெயர்‌. 
குருமணி - நிறம்‌ சிறந்த மணி, 
99. ஆர்‌ அமுது - அரிய அழுது. 
94. மூவா - மூப்படைதலில்லாத ; என்றும்‌ இளமையுடைய, 


880 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


95. சேவார்‌ 1செல்கொடிச்‌ சிவனே ! போற்றி! 

(எ-ன) நிக்ரெகொனுக்கிரக நிமித்தம்‌ புண்ணிய 
சொரூப இடபக்‌ கொடியையுடைய நாதனே! உனது அடி 
மையை இரட்சிக்க (௭-௧). 


96. மின்ஆர்‌ உருவ விகிர்தா! போற்றி | 
(எ-ன) பராசததியே உருவாகப்‌ பெறும்‌ நீதியான 
நாதனே ! உனது அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


97. கல்நார்‌ உரித்த கனியே | போற்றி! 

(எ-ன) : திணியான மனேசிலையில்‌ அ௮ணியாரவிக்தம்‌ 
அரும்ப” (கந்தரனுபூதி) உரித்தருளிய திருவருட்கனியான 
நாதனே ! உனது அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


98. காவாய்‌ கனகக்‌ குன்றே! போற்றி! 


(எ - ன) அடியேனைப்‌ பிறவா வண்ணம்‌ பாதுகாப்பாய்‌ ! 
சொர்ண மலையான நாதனே ! உனது அடிமையை இரட்‌ 
சிக்க (௭-௧). 


99. ஆவா! என்றனக்‌ கருளாய்‌! போற்றி! 
(எ-ன) சாக்நபீச மயமாக எனக்களனுக்குரகம்‌ செய்‌ 
வாய்‌! நாதனே ! உனதடிமையை இரட்சிக்க (௭-௧). 


ப அவவ. அதத ய ட த வ அகத கயய கழுத யப யவ அைையவ பசையை ஆலைய பயம அவடை அவயககதை வவையடகவகை லகில்‌. 


க வம வ அஅககயயயம்‌ என்கை யக —_—— - 


95. சே- இடபம்‌, ஒர்கெழு கொடியு மவ்வே தென்ப ' (புறநா. 1.) 
ஆர்‌ - நிறைதல்‌, 
(பா-ம்‌) 1. வெல்‌ கொடி, 

96. மின்‌ ஆர்‌ உருவம்‌ - செச்கிறம்‌. வி௫ர்தா.- ஒரு படித்தல்லாது 
வேறுபட்ட செயலினன்‌ $; கடவுள்‌ : விட௫ர்தனை விரும்பியேத்து மிடை 
யிலேன்‌ (தேவா. 997-7). “ வெறுப்பிருள்‌ 8ல்‌ வி௫ர்தனும்‌ நிற்கும்‌ ' 
(திருமந்‌. 1794) இக்கு, மின்‌ ஆர்‌ உருவத்திற்குச்‌ சாட்டப்பெற்ற உரை 
சயம்‌ போத்றம்பாலது, 

97. “கல்‌ நாருரித்தல்‌ ? ஒரு பழமொழி. அரிய செயலைக்‌ குறிக 
கும்‌, இக்குச்‌ கூறப்பட்ட உரை வியச்சத்பாலது. 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 381 


100. படைப்பாய்‌! காப்பாய்‌ | துடைப்பாய்‌ ! போற்றி | 
(ஏ- ன) என்‌ பிறவிக்கிலேசம்‌ தீர்வகற்‌ பொருட்டுச்‌ 

சிவசக்தியாற்‌ சிருட்டி, இதி, சங்காரம்‌ செய்யும்‌ நாதனே | 

உன து அடிமையை இரட்சிக்க! (௭-௧). 

101. இடரைக்‌ களையு மெத்தாய்‌ ! போற்றி! 


(எ- ன) எனது பாசபந்த இடையூறை வேரோடே 
அறுக்கும்‌ எற்தாயான நெடுங்கலச ?) வேகச்‌ செல்வ 
மானே ! உனது அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


102. ஈசா! பேற்றி! 

(ஏ-ன) சகலான்ம கோடிகளையும்‌ இரட்சிக்கும்‌ 
நாதனே | உன கடிமையை இரட்சிக்க (௭- ௧). 
102. இறைவா! போற்றி | 

(எ- ன) சகல தேவர்களுக்கும்‌ ஆன்ம கானே ! உன 
தடிமையை இரட்சிக்க (௭-௧). 
108. தேசப்‌ பளிங்கின்‌ திரளே ! போற்றி | 


(எ-ன) எல்லா வத்துக்களும்‌ இருந்தபடி. யிருப்பத்‌ 
கன்‌ வசமாகச்‌ செய்யும்‌ படிகமலையான நாசனே! உன 
கடிமையை இரட்சிக்க (௭-௧). 


104, அரசே! போற்றி! 


(எ-ன) சகல நேவர்கட்குஞ்‌ சத்தியைச்‌ செலுத்தும்‌ 
இராசனான நாதனே ! உன கடிமையை இரட்சிர்க ! (௭-௧). 


104. அமுதே ! போற்றி! 


(எ-ன) முயற்சி செய்யாத ஞான அமிர்தமான 
நாதனே ! உனதடிமையை இரட்சிக்க (௭-௧). 


ர யவை அவ அவனைக்‌. அ வவவைகக கைகள ய வைகைக்‌ 


102. ஈசன்‌- சகல ஐசுவரிய சம்பன்னன்‌ ; 
இறைவன்‌ - எங்கும்‌ தங்குபவன்‌ ; தலைவன்‌, 


103. தேசம்‌, தேஜஸ்‌ என்பதன்‌ இரிபு - ஒளி, 


382 திருவாசக வியாக்கியானம்‌ 
105. விரைசேர்‌ சரண விகிர்தா! போற்றி | 


(எ- ன) ஆன்மாக்களுக்கு உயிராக மணமுடைய 
திருவடிகளையுடைய நீதிப்‌ பொருளான நாதா! உனகடி 
மையை இரட்சிக்க | (௭-௧). 


106. வேதி! போற்றி! 


(எ- ன) வேதம்‌ அருளும்‌ வேதாந்த காகா! உன்‌ அடி. 
மையை இரட்சிக்க (௭-௧). 


106. விமலா! போற்றி! 


(எ-ன) நிட்களமான நாதா! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 


107. ஆதி! போற்றி) 


(ஏ -ன) சகத்துற்பத்திக்குப்‌ பரோபகார மூல நாதா! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧) 


107. அறிவே! போற்றி! 


(எ -ன) காட்டறிவான நாதா! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (எ -௧). 


108. கதியே! போற்றி! 


(எ-ன) பரம மோட்சமான நாதனே ! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க (௭-௧). 


108. கனியே! போற்றி! 
(எ- ன) எனதுளத்திற்‌ பழுத்த திருவருட்கனியான 


சாதனே | உன்‌ அடிமையை இரட்டிக்க (௪ - ௪). 


106. வேதி, வேதியனும்‌ ஆம்‌. 


விமலன்‌ - மாசதறவன்‌, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 383 
109. நதிசேர்‌ செஞ்சடை நம்ப! போற்றி! 


(எ-ன) உலகத்தை இரட்சிக்கும்‌ பொருட்டுக்‌ கங்கை 
யைத்‌ திருச்சடையில்‌ தரித்த காதா! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭ - ௧). 

110. உடையாய்‌! போற்றி! 

(எ- ன) அமாதியே என்னை உடைப்பெருளாய்‌ உடை 
யாய்‌! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௪ - ௧), 

110. உணர்வே! போற்றி! 

(எ -ன) எனகறிவில்‌ மெய்ஞ்ஞானமான நாதா ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 

111. கடையேன்‌ அடிமை கண்டாய்‌! போற்றி | 

(எ-ன) யாவர்க்கும்‌ கடையனாய என்னை அடிமை 
யாகப்‌ படைத்த கருணே நாதா! உன்‌ அடிமையை இரட்‌ 
இக்க (௭-௧). 

112. ஓயா! போற்றி! 

(எ -ன) எனக்கு ஜயனான நாதா! உன அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 

112. அணுவே! பொற்றி! 

(எ - ன) மூவகை அணுக்களுக்கும்‌ முறையாய்‌ அருள்வ 
தான நாகா ! உன அடிமையை இரட்சிக்க (எ - ௧). 

118. சைவா! போற்றி! 

(எ-ன) எனைச்‌ இவசம்பந்தம்‌ செய்யும்‌ காகா | உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (எ - ௧). 

118. தலைவா! போற்றி! 

(எ - ன) எப்பொருட்கும்‌ தலைவனான காதா! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (எ - ௧), 


அணைய வவட சழளசாவைகவதகயககாகைகைக வ 


ட 


110. உடையாய்‌ - எமமை அடிமையாக உடையவனே. 


384 திருவாசக வியாக்கியானம்‌ 
114. குறியே! போற்றி! 


(எ -ன) மூலக்குறியான சிவலிங்கப்‌ பொருளான 
நாதா ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 

114. குணமே! போற்றி! 

(எ-ன) இறைவரல்லாத குணங்களின்‌ ஹேயென சாட்‌ 
குணியப்‌ பொருளான நாதா! உன்‌ அடிமையை இரட்சிக்க 
(எ - ௧). 

116. நெறியே! போற்றி! 

(எ-ன) அபரஞான சிவாகமப்‌ பொருளான நாதனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (எ- ௧). 

115. நினைவே! போற்றி! 


(எ -ன) என்‌ நினைவில்‌ எழும்‌ சுடரேயான நாதா | 
உன்‌ அடிமையை இரட்டுிப்பாயாக ! (௭-௧). 


116. வானோர்க்‌ கரிய மருந்தே! போற்றி ! 

(எ - ன) எத்தேவர்க்கும்‌ ௮ ரியவொண்ணாத மர்திரமும்‌ 
தந்திரமும்‌ மருநது மான காதா! உன அடிமையை இட்‌ 
சிப்பாயாக ! (௭-௧). 

117. ஏனோர்க்‌ கெளிய இறைவா ! போற்றி ! 

(எ-ன) தற்போதமற்ற உண்மையடியார்கட்கு அவா 
கண்ணுக்குப்‌ புலப்பட எழுந்தருளும்‌ காதனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௯). 


114, குறி = இலிங்கம்‌. 


115. செறி -சன்னெறி, சிவஞானம்‌, 


4, போற்றித்‌ திருவகவல்‌ 385 


118-119. மூவேழ்‌ சுற்றம்‌ முரணுறு நரகிடை 
ஆழா மேயரு ளசசே ! போற்றி ! 

(எ-ன) பாச சம்பந்தமான மூவகையான இருபத்‌ 
கொரு (வகை பாரம்பரையர்களையும்‌ கொடிய நரகம்‌ 
சேராகே அனுக்கிரகம்‌ செய்யும்‌ நாதனே! உன்‌ அடி 
மையை இரட்சிப்பாயாக ! (௭-௧). 


120. தோழா! போற்றி ! 
(எ-ன) (என்னுடைய தோழனுமாய்‌ யான்‌ செய்யும்‌ 


துரிசுகளுக்குடனை ? (சுந்தர. 53. 10) நாதனே ! உன்‌ அடி. 
மையை இரட்சிப்பாயாக ! (௭-௧). 


120. அணைவா ! மோற்றி | 

(எ-ன) அடியேற்குத்‌ தோன்றாத்‌ துணையாகவிருக்து 
உபகரிக்கும்‌ காதனே ! உன்‌ அடிமையை இரட்சிப்பாயாக! 
(௭ - ௧). 


121. வாழ்வே! போற்றி! 


(௭ - ன) திருவருட்‌ செல்வமேயான காதா ! உன்‌ அடி 
மையை இரட்சிப்பாயாக ! (௭-௧). 


121. என்‌ வைப்பே! போற்றி! 


(எனை) எனது உயிர்க்குத்‌ திருவருள்‌ வைப்பான 
நாகா ! உண்‌: அடிமையை இரட்சிப்பாயாக ! (௭ - க). 


122. முத்தா! போற்றி! 

(எ-ன) பரமுத்தப்‌ பொருளான நாதா! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க ! பனி தி 

118-119. சிவஞானம்‌ பெறும்‌ பிள்ளை யொன்று உதிக்குமாயின்‌ 
அக்குலத்துத்‌ தோன்றிய இருபத்தொரு வழிப்‌ பிதிர்க்களும்‌ மோக்ஷ்டிடை 
தல்‌ உண்மையென்பது கூறப்பட்ட து. 

121. வைப்பு; எய்ப்பிணில்‌ வைப்பு, 

திரு—26 ' 


380 திருவாசக வியாக்கியானம்‌ 
122. முதல்வா! போற்றி! 

(எ -ன) அறாத முதற்‌ பொருளான காகா! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க! (௭-௧). 
123. அத்தா! போற்றி! 

(எ - ன) எனது உயிருக்கு அப்பனை நாதா! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க! (௭-௧). 
123. அரனே ! போற்றி! 

(எ- ன) என்‌ வினையை அறுக்கும்‌ நாதா! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க ! (௭-௧). 
124. உரையுணர்‌ விறந்த ஒருவ! போற்றி! 

(எ-ன) கற்போத வாசகர்க்கும்‌ எட்டாத ஏக பரப்‌ 
(ரமமான நாரதா ! உன்‌ அடிமையை இரட்சிக்க | (௭-௧). 
125. விரிகட லுலகின்‌ விளைவே! போற்றி! 


(எ - ன) சமுத்திரஞ்‌ சூழ்க்க உலகங்களிலே விளைவ 
சான விளைவுக்கு முதலே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! 


(௭ - ௧). 


120. அருமையி லெளிய அழகே ! போற்றி ! 


(எ-ன) உரிமை யருமைப்‌ பததி செய்யும்‌ அடியார்கட்‌ 
மெளிதில்‌ வம்து அஅறுக்ரகம்‌ செய்யும்‌ திருவருளழகு பொரும்‌ 
திய நாகா! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (௭-௧). 


127. கருமுகி லாகிய கண்ணே ! பொற்றி! 


(எ -ன) லைம்மாறின்‌ றி உதவும்‌ ஞானமேகமேயான, 
என்‌ கண்ணான நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க | 
(எ ன்‌ க). 


லை டையை அணத ஆவன்‌. அ ணா 


123 அரன்‌ - சர்வ சங்கார காலத்தில்‌ அனைத்தையும்‌ ஒழித்துத்‌ 
தணித்து நிற்கும்‌ வன்‌ நாமங்களில்‌ ஒன்று ; ஒழிப்பவன்‌. 

124. உரை உணர்வு ; உரையையும்‌ உணர்வையும்‌ என்று விரிச்ச, 
வாக்குக்கும்‌ மனத்துக்கும்‌ எட்டாதவன்‌ என்பது பொருள்‌. 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 387 
128. மன்னிய திருவருள்‌ மலையே! போற்றி! 
(எ- ன) “மாறு மலமகல மன்னுபோதத திருவருண்‌ 


மலை 'யான (சிவப்‌. 1) காதனே ! உன்‌ அடிமையை இரட்‌ 
சக்க! (௭-௧). 


129-130. என்னையு மொருவ னாக்கி யிருங்கழல்‌ 
சென்னியில்‌ வைத்த சேவக! போற்றி ! 
(எ-ன) தேவரீர்‌, தருவடிக்கடிமையாகும்‌ இயல்பொன்‌ 
றம்‌ தெரியாது மயக்கறிவுடைய என்னை அறிவுளனாகச்‌ 
செய்ததுமன்‌ ஜிப்‌ பெருமை பொருந்திய பரமகுருவாய்‌ என்‌ 
போலவே குருந்த விருட்சத்திலெழும்தருளி என்‌ சிந்தை 
மினும்‌ சிரத்நினும்‌ திருவடி. வைத்து அடிமையாக்கியகன்‌ றி 
யும்‌ என்‌ பொருட்டுப்‌ பரியாளனாக வந்து அதுக்இுரகம்‌ 
செய்க நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (௪-௧). 


131. தொழுதகை துன்பம்‌ துடைப்பாய்‌! போற்றி! 
(௭ - ன) தேவரீர்‌ அடி. வணங்கும்‌ அடியார்‌ வினைமுழு 
தும்‌ தீர்க்கும்‌ காதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! 
(எ - ௧). 
132 வழுவிலா ஆனந்த வாரி! பொற்றி! 
(எ - ன) குற்றமற்ற சிவானந்த சமுத்திர வெள்ளமான 
சகாகனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! (எ- ௧. 
188. அழிவதும்‌ ஆவதும்‌ கடந்தாய்‌! போற்றி / 


(எ -ன) உற்பத்தி காசம்‌ இரண்டையும்‌ கடந்த அதீதப்‌ 
பொருளான நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! 
(௪ - ௧). 


131. தொழுதகை - வணங்கனவுடனே எனலும்‌ ஆம்‌, 


122. (பா-ம்‌) 1, அழிவிலா, வாரி - கடல்‌. 


389 திருவாசக வியாக்கியானம்‌ 


134. முழுவதும்‌ இறந்த முதல்வா: போற்றி / 

(எ-ன) சனக்கென வாழும்‌ கருவியொன்றிலாது 
இறக்க காலக்‌ கானே முதலாக உற்பவிக்கும்‌ நாகனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (௭-௧). 


135. மானேர்‌ நோக்கி மணாளா! போற்றி! 


(எ - ன) உலக உயிரை இரட்சிக்கும்‌ பொருட்டு மான்‌ 
போலும்‌ வெருட்யுடைத்தான அருள்‌ கோக்கியான 
கவிக்கு உண்மையான மணவரளக்‌ சேரலங்வொள்ளும்‌ 
நாகனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! (௭-௧). | 


136. வானகத்‌ தமரர்‌ தாயே! போற்றி! 

(எ -ன) சகல தேவர்கட்கும்‌ இடுக்கண்‌ வருங்கால்‌ தாய்‌ 
போலப்‌ பாதுகாம்கும்‌ நாதனை ! உன்‌ அடிமையை இரட்‌ 
இக்க! (௭-௫). 


137. பாரிடை ஐந்தாய்ப்‌ பரந்தாய்‌! போற்றி! 


(எ-ன) எஈகத்து உற்பத்தி காசம்‌ வருங்காலம்‌ பிருதிவி 
முகல்‌ ஐந்து யூரஙகளிலும்‌ வியாபகமாக கின்றருளும்‌ 
நாகமன ! உன்‌ அடிமையை இரட்சகர்‌! (௪-௧), 


138. நீரிடை நான்காய்‌ நிகழ்ந்தாய்‌! போற்றி! 
(எ-ன) அப்புவினிடமாக கான்கு குணமாய்‌ அருளிய 
நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (௭-௧). 


184, முழுவதும்‌ இறந்தாய்‌ - எலலாவற்றையும்‌ ஈடர்த பொருளே ! 
என்பது எளி.ப பொருள்‌ 


137. பார்‌ -பிருதிவி; அதனிடத்தைந்தாவன சத்தம, பரிசம்‌, 


ரூபம்‌, ரசம்‌, கந்தம்‌ என்பன வாம்‌, 


138, ரீரிடை ரான்‌ சென்பது கர்தமொழிர்த சான்கு, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 389 
139. திமிடை மூன்றாய்த்‌ திகழ்ந்தாய்‌! போற்றி/ 


(ஏ - ன) தேயுவினிடமாக மூன்று குணமான ரூபப்‌ 
பொருளான நாதனே! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! 
(எ - ௧). 


140. வளியிடை இரண்டாய்‌ மகிழ்ந்தாய்‌ / போற்றி! 


(ஏ - ன) வாயுவினணிடமாக இரண்டு குணமாக இன்பள்‌ 
கும்‌ காதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! (௭-௧). 


141. வெளியிடை ஒன்றாய்‌ விளைத்தாய்‌! போற்றி! 


(எ - ன) ஆகாசதநினிடமாக எல்லாப்‌ பூதங்களையும்‌ 
ஒடுக்கி ஞானாகாசமாக ஒன்றாகயும்‌, திரும்ப உற்பத்திக்கு 
அதிலேயிருக்தருள்வதான நர்தனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க! (௭-௧). 


ல ல்‌ கென்ய க ணி 


139. தியிடை. மூன்று, கர்தமும்‌ இரசமும்‌ ஒழிக்த ரூனறு, 

140. அவளி- வாயு. வளிபிடை இரண்டாய்‌, சத்தம்‌, பரிசம்‌ என்‌ 
னும்‌ இரண்டி. 

141, வெளி - ஆகாசம்‌. வெளியிடை ஒன்று, சத்ததன்மாத்‌ நிரை. 


136-141. ஒலியுடைத்தா மாகாய மூறுடைத்தாம்‌ வளியதனைச்‌ 
சுலவலாற்றோன்‌ அமளி யிருகுணமா யிருகுணத்த 
வுலவையரு வடைர்தவழல்‌ பொதிர்கதனா லொழிவரிதாய்‌ 
நிலவுமொரு மூன்றுகுணம்‌ வெய்தாய செருப்பினுக்கே, 


முக்குணமா மழலீரச குணப்புனலை கூடியதான 
மிக்சபுனற்‌ கொருசான்கு குணமேவு கான்குகுணச்‌ 
தொக்கபுனன்‌ மணமுடைத்தாய்ப்‌ புவியதனை ச சூழ்தலாற்‌ 
புக்ககுண மோரைர்து முரியவாம்‌ புவியினுக்‌ 2௧, 
(கூர்மபுராணம்‌ 


990 திருவாசக வியாக்கியானம்‌ 


இவைக்கு, 


வேதத்தில்‌, 
'மின்னுருவ விண்ணகத்‌ தி லொன்றாய்‌ மிக்கு 
வீசும்கா றன்னகத்தி லிரண்டாய்ச செர்தித்‌ 
தன்னுருவின்‌ மூன்றாய்த்தாழ்‌ புனலி னான்காய்த 
தாணிதலத்‌ தஞ்சாகி யெஞ்சாத்‌ தஞ்ச 
மனனுருவை வான்பவளக்‌ கொழுந்தை முத்தை 
வளரொளியை வயிரத்தை மாசொன்‌ றில்லாப்‌ 
பொன்னுருவைப்‌ புள்ளிருக்கு வேள ரானைப்‌ 
போற்றாதே யாற்றசாள்‌ போக்கி னேனே, 
(திருகாவுக்‌, 0: 5). 


என்‌ றருளியதைக்‌ காண்க. 


142. அளிபவ ருள்ளத்‌ தமுதே! போற்றி! 

(எ-ன) உருகுதலைச்‌ சென்ற உள்ளமுடையார்‌ உள்‌ 
ளத்து ஆனந்தப்‌ பொருளான நாதனே! உன்‌ அடி. 
மையை இட்ரசிக்க (௭-௧). 


143. கனவிலுந்‌ தேவர்க்கு அரியாய்‌! போற்றி! 
(எ -ன) அபக்குவ தேவர்களுக்குச்‌ சொப்பன ததிலும்‌ 


அதுக்கிரகங்‌ செய்யாத நாதனே ! உன்‌ அடிமையை இரட்‌ 
கெக (௭-௧). 


144. நனவிலும்‌ நாயேற்‌(கு) அருளினை ! போற்றி! 


(ஏ - ன) காயடியனான எனக்குச்‌ சாக்கிரத்தில்‌ திருவடி 
காண அதுக்கிரகஞ்‌ செய்யும்‌ காதனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 


(பி-ம்‌) 1 மின்னுருவை 


142. அளிபவர்‌ - அன்பரல்‌ கணிபவர்‌, அளிர்த கனியில்‌ தேன்‌ 
ஊீறுவதுபோல்‌ என்பது ஈயம்‌, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 391 
145. இடைமருது உறையும்‌ எந்தாய்‌! போற்றி! 


(எ -ன) மத்யார்‌ ச்சுன தீதிலே காய்போல எழுந்தருளி 
அஅக்கிரகஞ்‌ செய்‌?) ஈாதனே : உன்‌ அடிமையை இரட்‌ 
சிக்க (௭-௧). 


140. சடையிடைக்‌ கங்கை தரித்தாய்‌! போற்றி! 


(எ-ன) திருச்சடை மத்தியிலே கங்கையைச்‌ சூடிய 
சாகனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


147. ஆரூர்‌ அமர்ந்த அரசே! போற்றி! 
(எ- ன) செல்வத்‌ திருவாரூரின்கண்‌ தியாகப்‌ பொரு 
ளான நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௪ - க). 


148. சீரார்‌ திருவை யாரு! போற்றி! 
(எ - ன) திருவருட்‌ செல்வச்‌ சீர்‌ கிறப்பின்ப உல்லாச 
பஞ்சநத நாகா ! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (எ- ௧). 


149. அண்ணா மலையெம்‌ மண்ணா! போற்றி! 
(ஏ - ன) இருவண்ணாமலையில்‌ எழுந்தருளிய அருண 


மலை காகா ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௪ - ௧). 


150. கண்ணார்‌ அமுதக்‌ கடலே! போற்றி! 

(எ-ன) கண்ணில்‌ ஆன கக்‌ கடலான பாகனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 
145. இடைமருது - திருவிடைமறா.தூர்‌. சோழநாடு, காவிரிக்கரை 
யில்‌ உள்ளது, இறைவா்‌- மருதப்பர்‌, இறைவி. ஈண்முலைராயக, 

உழையும - தகும்‌. 

146. (பி-ம்‌) திருசசடை, 

147. அரசு - தியாகராசன்‌, ஆரூர்‌ - திருவாரூர்‌. சோழசாடு, 
இறைவர்‌ - வனமீகராதர்‌, இறைவி-'அல்லீயங்கோதை, 

148. இருவையாறு : சோழகாடு, காவிரிக்சரையிலுள்ளது, இழை 
வர்‌ ; செம்பொற்சோதி. இறைவி : அறம்‌ வளர்த்தராயக, 

149. அண்ணாமலை - திருவணணாமலை : ஈடுகாடு : இறைவர்‌ ' அருணா 
சலேச்சுவரர்‌ : இறைவி - உணணாமுலையமமை, 

150. சண்‌ தூ - பார்க்கும கண்களில்‌ நிதைர்‌ த, 


592 திருவாசக வியாக்யொனம்‌ 


151. ஏகம்‌ பத்துறை யெந்தாய்‌! போற்றி! 


(எ - ன) திருக்காஞ்சி ஈகரின்‌ கண்‌ எழுந்தருளிய தாயா 
இய நரதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (எ- ௧), 


152. பாகம்‌ பெண்ணுரு வானாய்‌! போற்றி! 


(ஏ-ன) அர்ததகாரீகவரமான காதா! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க (௭-௧). 


158. பராய்த்துறை மேவிய பரனே! போற்றி! 


(ஏ -ன) இருப்பராயத்துறையில்‌ எழுந்தருளிய பரம 
நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க ஏ- ௧), 


154. சிராப்பள்ளி மேவிய சிவனே! போற்றி / 


(எ-ன) திருச்சிராப்பள்ளயில்‌ எழுந்தருளிய சிவனே | 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


155. மற்றோர்‌ பற்றிங்‌ கறிழியன்‌ ! போற்றி ! 
(எ-ன) “மற்றுப்‌ பற்றெனக்கின்றி, கின்‌ திருப்‌ 


பாதமே கதியான ” (சுந்தரர்‌ தலா) காதனே ! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க (எ- ௧). 


அர அட கவகை ஆவடி அதை வ்வையவைக வவ வனைவுயா யமக யகவகனணதகைதா மாள வவ அ யய ம வயம்‌. மடய வை வலவ. வல்‌ மெ யபவடம்‌ 
ல வடை த்க்‌ இண பது.. க வப நிவலையமககிய ள்ள: 


191. ஏகம்பம்‌ - ௪௪௪ ஏகம்பம்‌; காஞ்சீபுரம்‌, செண்டைகாமு : 
இமைவர்‌ ; ஏகாமபரகாதர்‌, இறைவி : காமாட்டியம்மை, ஏசம்ட ௦, 
ஏசாம்பரம என்பதன்‌ சிதைவு. ஒருமாமரம்‌ என்பது பொருள்‌. 

எந்தாய்‌ - என்‌ தர்தையே, 

1538, பரசய்ததுறை- திரும்பராய்த்துறை ; சோழறாடு : அகண்ட 
காவேரித் துறைக்கு அருகலுெள்ளது. இறைவன்‌ - பராயச்தறைசாதர்‌ 
இறைவி பொன்மயிலமமை, 


1௦1. சசராப்பள்ளி- திருசசிசாப்பள்ளி, சோழராடு : காவிரிக்கரையி 
துள்ள து : இறைவர்‌ ; தாயுமானவர்‌ : தழைவி ; மட்டுவார்குழவி, 


109, பற்று பற்றுக்கோடு, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 398 
156. குற்று லத்தெம்‌ கூத்தா! போற்றி! 
(௭ -ன) திருக்குற்றாலத்திலே .சித்திரசபையிலே நடன 
மருளும்‌ சாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 
15/7. கோகழி மேவிய கோவே! போற்றி! 


(ஏ - ன) திருக்கோகழியில்‌ அடியார்கள்‌ பசுத்தனம்‌ 
நீங்க எழுந்தருளிய நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க 
(எ - ௧). 


158. ஈங்கோய்‌ மலையெம்‌ எந்தாய்‌! போற்றி! 

(எ - ன) திருவீங்கோய்‌ மலையில்‌ எழுந்தருளிய காக 
னை காயே! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧) 
159. பாங்கார்‌ பழனத்‌ தழகா! போற்றி! 


(எ - ன) திருவருட்‌ பாங்காகிய திருப்பழனத தலத்தில்‌ 
எழுந்தருளிய அழகான நாதனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (எ- ௧). 


160. கடம்பூர்‌ மேவிய விடங்கா! போற்றி! 


(௭ - ன) திருக்கடம்பூராகிய தலத்தில்‌ எழுந்தருளிய 
விடங்கப்‌ பொருளான கற்பன்ப்படாத விடங்கப்பொரு 
ளான ஈாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧), 


156. குற்றாலம்‌ - இரநக்குற்றாலம்‌. பாணடி நாடி, இறைவர்‌ : 
குனம்பலாநாதர்‌, இறைவி - குழல்வாய்‌ மொழியம்மை, இது நடராஜ 
க்ஷ இரங்களுள்‌ ஒன்று, இங்குள்ள திருமன்றம்‌ சத. சபை எனப்படும, 

157. சாகி - இருப்‌ பெருந்துறை, பாண்டிசாடு, இறைவர்‌ .. ஆத்ம 
நாதர்‌ ; இறைவி - யோகராயூ, 

158, ஈக்சோய்‌ மலை- சோழசாடு, இறைவர்‌ - மரகதாசலர்‌ : 
இறைவி- மரகதாம்பிை. 

159. பாங்கு- அழகு. பழனம்‌ - திருப்பழனம்‌ : சோழசாம்‌ ; 
இறைவர்‌ - ஆபத்சகாயர்‌ : இறைவி - பெரியசாய௫, 

160. விடங்கர்‌ - சுவயம்பு. உளி.பினாற்‌ செய்யப்படாத மூர்த்தி, 
கடம்பூர்‌ - திருக்கட.மபூர்‌ : சோழசாடு : இறைவர்‌ ௨ அமுத்கடேசர்‌, 
இழைவி - சோதிமின்னம்மை, 


2094 திருவாசக வியாக்கயொனம்‌ 
161. அடைந்தவர்கீ கருளு மப்பா! போற்றி! 


(எ-ன) உன்னை உள்ளபடி மம்பினவர்கட்கு அப்‌ 
பனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௪-௯). 


162-1638. இத்தி தன்னின்‌ கீழிரு மூவர்க்‌ 
கத்திக்‌ கருளிய வாசே ! போற்றி! 

(எ - ன) சல்லாலின்&ீழ்‌ எழுந்தருளிச்‌ சமர்‌, சக்‌ 
கனர்‌, சகாதரர்‌, சநற்குமாரர்‌, அகத்தியர்‌, புலத்தியா 
இவர்கள்‌ முதலான இருடிகட்குச்‌ சிவஞான மருளிய 
மாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! (எ- ௧). 


104. தென்னா டுடைய சிவனே! போற்றி! 

(எ-ன) திருவருட்பூமியாகிய நட்ணெ திக்கே சொத்த 
நாடாக அடிமை கொள்ளும்‌ நாதனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க; (௪-௧). 


165. எந்நாட்‌ டவர்க்கு மிறைவா | போற்றி! 
(எ-ன) மூன்று மாயா புவன நரட்டுக்கும்‌ ஆக்இனை 
செலுத்தும்‌ நாதனே! உன்‌ அடிமையை இரட்சிக்க ! 
(எ - ௧). 
166. எனக்‌ குருளைக்‌ கருளினை போற்றி! 
(எ-ன) பன்றிக்‌ குட்டிகளுக்குத்‌ தருப்போன கமருளி, 
அக்குட்டிகளை இராசாக்களாகச்‌ செய்த நாதனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


பத்‌ த த கந்‌ த எ வத எண்களைத்‌. வய வலய ப 


க லை வை 


162-163. இததி- கல்லால்‌ (icus Infectoria). இருமூவர்க்கு- 
என்றதற்கு, இயக கியர்‌ அறுவார்க்கும்‌ என்றும்‌, அத்தி என்பதற்கு யானைக்கு 
என்றும்‌ பொருளமைத்து இத்திருவிளையாடல்கள்‌ பட்டமங்கையிலும்‌ 
மதுரையிலும்‌ ஈடம்தனவாகக்‌ கூறுவர்‌ மறைமலையடிகள்‌ (பச்‌. 318 ; 109), 

166. ஏனக்குருளை - பன்றிக்குட்டி, * காயே பன்றி புலிமுயல்‌ 
சான்கும்‌, ஆயுங்காலைக குருளை என்ப” என்பது தொல்காப்பியம்‌, பன்றிக்‌ 
குட்டிகளுக்கருளினமை திருவாலவாயுடையார்‌ திருவிளையாடற்புராணம்‌ 
58, 59ஐகச்‌ காண்க. பன்றிக்குட்டிகள்‌ பன்னிரண்டென்றும்‌ அவை 
மாறிப்பிதச்‌து பாண்டியன்‌ அமைசசசராயும்‌ சாமர்தராயும்‌ ஆயின என்றும்‌ 
அத்திருவிளையாடல்கள்‌ கூறும்‌. 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 395 
16/7. மானக்‌ கயிலை மலையாய்‌ போற்றி! 


(எ - ன) எல்லர மலைகளுக்கும்‌ அதிகமான கயிலாச 
மலையில்‌ எழும்‌ கருளிச்‌ சகல தேவர்கட்கும்‌ ௮நுக்ரகம்‌ செய்‌ 
யும்‌ அருண்மலையான நாதனே! உன அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 


168. அருளிட வேண்டும்‌! அம்மான்‌ ! போற்றி ! 


(எ-ன) அடியேன்‌ எங்கேனும்‌ யாதாகிப்‌ பிறக்திடி 
னும்‌ எனனை அடிமையாகச செய்ய வேண்டும்‌ ! நாதனே ! 
உன்‌ அடிமையை இரட்திக்க (௭-௧). 


169. இருள்கெட அருளும்‌ இறைவா ! போற்றி! 

(எ- ன) எனது பாச விமோசனம்‌ செய்வதான 
அருண்ஞான மூர்ததியான நாதனே! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 


170. தளர்ந்தேன்‌ அடியேன்‌ தமியேன்‌ போற்றி ! 


(எ -ன) இவ்வரைப்‌ பிறந்திறந்து எய்த்தேன்‌ ! தணி 
மையையுடைய சதந்தரயினனை, காதனே! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க (௭-௧). 


1/1. களங்கொளக்‌ கழுத அருளாய்‌ போற்றி / 
(எ- ன) என்‌ மெஞ்சப்‌ பாழறையைப்‌ பள்ளியறை 


யாக இடங்கொள அடியேன்‌ சிந்திக்கும்படி அஅக்‌இரகம்‌ 


செய்வாய்‌ ! காதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


மணத்‌ கலக அவ்‌ *:-ட ன்‌ மழ மியயதவவவனாவையை கயம்‌ யம்‌... வத அதுவம்‌ யயமுயவயயலிவதி்‌ வனவு பதவ ககிகி வைய அக்‌ பஅதவவைவ வவ அலது. 


167. மானம்‌ - பெருமை, 
169. இருள்‌ - அஞ்ஞான இருள்‌. 
170. தமியேன்‌ - தணி3யன்‌, 


171. களம - நிலைத்த இடம. கள்ளம்‌ - என்றும்‌ பொருள்‌ கண்டு, 
கள்ளம்‌ செய்ப சினைக்க இடம கொடாய்‌ என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


396 திருவாசக வியாக்கியானம்‌ 
172. அஞ்சேல்‌ என்றிங்‌ கருளாய்‌ போற்றி ! 


(௭ - ன) 'கேவரீர்‌ திருவடியே பரமெனச்‌ சரணடைய 
அதுக்காரகம்‌ இப்போதே செய்ய வேண்டும்‌; நாதனே ! 
உன அடிமையை இரட்சிக்க (௭-௧). 

178. நஞ்சே யமூதா நம்பா போற்றி! 

(எ-ன) தேவர்கள்‌ பிழைக்கும்‌ பொருட்டு விடத்தைப்‌ 

போனமாகக்‌ கொண்டருளும்‌ காக2னை ! உன்‌ அடிமையை 


இரட்சிக்க (௭-௧). 
174. அத்தா ! போற்றி! 
(எ - ன) என்னுயிர்‌ அப்பனே ! உன அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 
ஐயா / போற்றி ! 


(எ-ன) எனதுயிர்க்‌ குருவே! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 


175. தித்தா! போற்றி! 
(ஏ -ன) அதாதி நித்தியப்‌ பொருளான மாதனே! 
உன அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


நிமலா! போற்றி! 


(ஏ - ன) கின்மலப்‌ பொருளான நாதனே ! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க (௪-௧). 
1/0. பத்தா! போற்றி! 


(எ-ன) வேறுபாடில்லாதவர்‌ * உள்ளப்‌ பத்தியாக 
விளங்கும்‌ காகனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (எ- ௧]. 


நயம்‌ பவல்‌ கக்கல்‌ அலை 


ல ன னல்‌ வ ட வண அச ரணவக்க 


173. (பி-ம்‌) ஈயந்தாய்‌. 
ஈயர்தாய்‌ என்ற பாடத்திற்கு, விரும்பினாய்‌, என்பது பொருள்‌. 
170. பத்தா என்பதற்குத்‌ தலைவன்‌ என்றும்‌ பொருள்‌ கூறுவாரா, 
பவன்‌ - தோற்றுவிப்பவன்‌ “ சமோபவரய ? (ஸ்ரீருத்ரம்‌) பவன்‌ என்பது 
சிபிரானின்‌ ஈாமங்களுள்‌ ஒன்று. 


4. போற்றித்‌ இருவகவல்‌ 397 
பவனே ! போற்றி! 


(ஏ- ன) உயிர்ப்பாக கின்று இரட்பப்பவனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


177. பெரியாய்‌! போற்றி ! 


(எ- ன) தேவர்கட்கும்‌ பெரியோனான காகனே! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


பிரானே ! போற்றி! 


(எ-ன) என்னுமிரை இரட்சிக்கும்‌ பொருளான 
நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (எ - ௧). 


178. அரியாய்‌ ! போற்றி! 


(எ- ன) யாவர்க்கும்‌ காண்பரிய நாதனே ! உன்‌ அடி. 
மையை இரட்சிக்க (௭-௧). 


அமலா ! போற்றி! 


(எ - ன) நின்மல அமலப்‌ பேரன்‌ காகனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


179. மறையோர்‌ கேல நெறியே! போற்றி | 
(எ -ன) அடியேனை இரட்சிக்கப்‌ பரமகுரு வடிவாக 


உருக்கொண்டெழுக்கருஞம்‌ நாதனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க! (௭-௧). 


180. முறையோ? தரியேன்‌; முதல்வா / போற்றி / 


(எ-ன) அமாதி முதலே! தேவரீர்‌ திருவடிக்‌ கோல 
நாதனே ! இனிப்‌ பிறப்பாற்றகில்லேன்‌ ! நாதனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க ! (௭-௧). 


ககக ம்‌ வம! கத அடை ர வசவு கையை அவயாகலை. _-- ச்ம்‌ ரர்‌ ணன்‌ சவ அவை 


180. :* நெறியாய்‌ நின்ற நீ என்னைக்‌ சாவாதிருத்தல்‌ முறையோ 9; 
என ௱படி, 


898 திருவாசக வியாக்யொனம்‌ 


18]. உறவே! போற்றி! 
(எ - ன) எனது உயிர்க்கு அநஈாதித்‌ தொடர்ச்சியுடைய 
நாதனே 1 உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (எ- ௧). 
உயிரே! பொற்றி! 
(எ-ன) சிவமயச்‌ சிவாநந்த நாதனே! உன்‌ அடி. 
மையை இரட்சிக்க (௭-௧). 
182. சிறவே! போற்றி | 
(எ - ன) திருவருட்‌ சிறப்பான காதனே ! உன அடி 
மையை இரட்சிப்பாயாக (௭-௧). 
சிவமே ! போற்றி! 
(எ - ன) எவற்றினுக்கும்‌ மேம்பட்ட பரமசிவப்பொருள்‌ 
நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 
183. மஞ்சா! பொற்றி! 
(எ- ன) அடிகள்‌ தமக்கு மகவான காகனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க! (௭-௧). 
மணாளா ! போற்றி! 
(எ -ன) பரைக்கு மணவாளக்‌ கோலனான நாதனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 
184. பஞ்சே ரடியான்‌ பங்கா! போற்றி! 


(எ-ன) பார்ப்பதிக்கு வாமபாகமருளும்‌ காகனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭ - ௧) 


ப ஆட ப வைவ்‌ அ ௮௮. அஷ மெ அவவை ய்‌ வம்‌ அயபது ம லவை மவ அஷல. மய்ய ட | 
_- வ லை ல அவை கை 


182. இறவு. சறப்பு, சிவம - மங்கலததைச செய்பவன்‌, 

183. மஞ்சன்‌ - அழகன, முகிலையுணர்க் துபவன்‌ என்றும்‌ 
பொருள்‌ கொள்வர்‌, இஙகு மைர்தன்‌ என்பதன்‌ திரிபாகக்‌ கொண்டனர்‌ 
உரையா?ரியா. 


184. பஞ்சு - செம்பஞ்சுச்குழம்பு, எர்‌- அழயெ, 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 399 


185. அலந்தேன்‌ நாயேன்‌ அழுயேன்‌ போற்றி! 
(எ-ன) திருவருட்‌ சகாயமின்றி நாயடியேன்‌ கெட்‌ 
டேன்‌: உனது அடிமையை, நாதனே! இரட்‌ப்பாயாக 
(எ - ௧). 
186. இலங்கு ௬டாஎம்‌ ஈசா! போற்றி! 
(எ -ன) எப்போதும்‌ என்‌ உள்ளத்திற்‌ பிரகாசிக்கும்‌ 
ஈசனே ! உன்‌ அடிமையை இமட்சிப்பாயாக ! (எ- ௧). 
184. கவைத்தலை மேவிய கண்ணே ! போற்றி ! 


(எ- ன) வேதாகம முடிவாகிய ஞானக்‌ கண்னை 
நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிப்பாயாக (௪ - ௧). 
188. குவைப்பதி மலிந்த கோவே! போற்றி | 

(எ-ன) பார்‌ முழுதும்‌ திருப்பதியாகி அவைக்கு நாக 
கை விளங்கும்‌ கோவே! உன்‌ அடிமையை இரட்சிக்க / 
(எ - க. 

189. மலைநா டுடைய மன்னா! போற்றி! 


(எ-ன) சேர தேச அழியாப்‌ பொருளான நாதனே ! 
உன அடிமையை இரட்சிக்க ! (௭-௧). 


190. கலையார்‌ அரிகே சரியாய்‌! போற்றி ! 


(எ-ன) பிரகலாதன்‌ அன்புக்காக இரணியனைக்‌ 
கொல்லத்‌ தூணின்‌ கண்‌ வக்க நரசிம்மாவகார மகாவிட்டுணு 
இரத்த உன்மதத வெறியால்‌ மேலொரு கடவுள்‌ இல்லை 
யெனச்‌ சிவன மறக்க மயக்கத்தை நிக்ரெகம்‌ செய்யும்‌ 
பொருட்டுக்‌ கேசரியாக எழுச்கருளிய நாதனே ! உன்‌ அடி 
மையை இரட்சிக்க (௭-௧). 


185, அலக்தேன்‌ - ௨ருர்‌இனேன்‌. ன சா. 
186-187. சவைத்தலை, குவைச்றலை ஊர்சளின்‌ பெயர்கள்‌ என்பர்‌. 
குவைப்பதியைக்‌ கூவம்‌ என்பர்‌ இலர்‌. 


190. கலையார்‌ அரிசேசரி என்பதற்குச்‌ கலைகள்‌ நிறைர்த பகைவர்‌ 
சிக்கமே எனறும்‌, ஆடையாக உடுத்த சிற்கத்தோலையுடையலனே என்‌ 
௮ம்‌, அரிகேசரி ஒர்‌ ஊரின்‌ பெயரென்றும்‌ பலவாம்‌ பொருள்‌ கெொளவர்‌ 
பிதர்‌, 


400 திருவாசக வியாக்கியானம்‌ 
191. திருக்கழுக்‌ குன்றிற்‌ செல்வா ! போற்றி! 


(ஏ-ன) பரமசிவன்‌ அறுவரகத்கைச சமுசயததாற்‌ 
கருதி வேறுபட்ட பட்சியான அடிகட்கு ஞான அநுகரகங்‌ 
செய்யும்‌ சாகனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க! (௭-௧). 


192. பொருப்பமர்‌ பூவணத்‌ தானே ! போற்றி! 

(எ- ன) திருப்பூவணமென்ற கயிலாசகிரியிலே பொன்‌ 
னனையம்மை திருவருள்‌ கு காண எழுச்கருளூம்‌ காதனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (எ ௧). 


198. அருவமும்‌ உருவமும்‌ ஆனாய்‌! போற்றி ! 
(எ-ன) நிட்களமே சகளமாய்‌ எழுக்தருளிய.காகனே! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (௭-௧). 


194. மருவிய கருணை மலையே ! போற்றி! 


(எ- ன) அமாதியே தொடர்ந்து அடிமைகொண்ட 
பெருங்கருணேயான அருண்மலை காதா! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 


195. துரியழம்‌ இறந்த சுடரே! போற்றி! 


(எ-ன) சுதிகாவததை கடநத சிவஞானப்‌ ரகாச 
காகதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


_— கை சைய “ வ வயம்‌ அ சண கவத வொபலை த்‌ க 
ல _ 


191. இருச்சமுச்குன்று : தொண்டைசாடு : இறைவர்‌ : வேதகரீ 
சுவரர்‌ ; இறைவி- பெணணனல்ல ள்‌, 


192. பூவணம்‌ - திருப்பூவணம்‌, பாண்டிசாட்டிலுள்ள த, இறை 
வர்‌ - பூவணசாதர்‌ : தறைவி - மின்னம்மை, 


192. அருவம்‌ - உருவமின்மை. 
194. மருவிய - பொருர்‌ திய, 


195. துரியம்‌ - சான்சாவது பசம்‌, 


4. போற்றித்‌ இருவசவல்‌ 401 
190. தெரிவரி தாகிய தெளிவே! போற்றி! 

(ஏ. - ன) பசுவர்க்கமுடைய எவர்க்கும்‌ அறிவொண் 
ணத சிவஞானத்‌ தெளிவான நாதனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௭-௧). 

197. கோளா முத்தச்‌ சுடரே! போற்றி ! 


(௭ - ன) துளையிடாக முத்துப்‌ போன்ற ஒள்ளிய கின்‌ 
மலச்‌ சோதியான நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க 
(எ -௧). 


198. ஆளர ஸனவர்கட்‌ கன்பா ! போற்றி! 


(எ- ன) பெத்த முத்த மிரண்டிலும்‌ அடிமையான 
அன்பர்க்கன்பான நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க 
(௭ - ௧). 


199. ஆரா அழுதே ! அருளே ! போற்றி ! 
(எ -ன) தேவரீர்‌ திருவடியின்ப ஞானமின்‌ ரிப்‌ புத 


துதி கொலையாதாதலால்‌ திருவருள்‌ ஞானம்‌ அருளும்‌ 
நகாகனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧), 


க வவட 


196. தெரிவரிதாகிய தெளிவு; “பாசஞானத்தாலும்‌ பசுஞானத்‌ 
தாலும்‌ பார்ப்பரிய பரம்பரனைப்‌ பதிஞான த தாலே சேசமொடுமுள்ளத்தே 
சாடி. ? என்ற இத்தார்தக்‌ கருத்தைக்‌ காண்க, 


197. தோளா - துளையிடப்படாத முத்து, 


198. ஆள்‌ - அடிமை. 


திரு--26 


402 திருவாசக வியாக்கியானம்‌ 


200. பேரா யிரமுடைப்‌ பெம்மான்‌ ! போற்றி! 
(எ-ன) பேரரயிரம்‌ பிறவி வானோர்‌ ஏற்றும்‌ பெம்மா 
ஞன எம்மானே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


201. தாளி அறுகின்‌ சாராய்‌ ! போற்றி! 


(எ-ன) கால்வகை மலரினும்‌ மேம்படுவகான தாளிப்‌ 
பூலையும்‌ அறுகையும்‌ திருமாலையாகவுடைய நாதனே! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


202. நீளொளி யாகிய நிருத்தா! போற்றி! 


(ஏ - ன) உற்பத்தி நரசமில்லாத அகண்டாகார சச்‌ 
கானச்த சொரூபமே திருவம்பலத்தின்‌சண்‌ ஆனக்த நட 
னம்‌ செய்யும்‌ நாதனே! உன்‌ அடிமையை இரட்சிக்க 
(0 - ௧). 


203. சந்தனச்‌ சாந்தின்‌ சுந்தர! போற்றி! 


(எ-ன) சந்தனக்‌ களப பஞ்ச வாசத்தின்‌ மேம்பட்ட 
இருவருளின்ப வாச வழகு போன்ற சோமசும்கர நாதனே! 
உனது அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


_— - - ஷ்‌ வட. அதவ ஆ ௪ வய ௮ _—— சைவ. தத்‌ க்‌ பவதமை மயம்‌ வசத கையை. மயில்‌ பணை மலய அவ ப. அதைப்‌ ப அவகண்வக்கக, 


200. பேராயிரம - ஸஹஸ்சசாமம்‌, “ ஒருசாமம்‌ தருகுவம ஒன்று 
மல்லாற்‌ காயிரம்‌, திருசாமம்‌ பாடித்தெள்ளேணங்‌ கொட்டாயமா " 
(இருந்தென்‌ : 1). 


பெம்மான்‌ - பெருமான்‌. 
201. தாளி- ஒருவகைச்‌ கொடி, தாளி இலையும்‌ அஅகம புல்லும்‌ 
சொடுததுக்கட்டிய மாலைபையுடையவனே, தார்‌ - மார்பிவணிவ த. 


202. கிருத்தா. கூத்தனே, தேஜோமயனான கூச்தனே என்பது 
பொ.சள்‌, 


203. சார்து-விழுது; 'வெள்ளெட்சார் து” (புறநா. 246). சச்தனச்‌ 
சாக்து என்பதற்குச சநதனக்கலலை விழுது என்றும்‌, சடக்தனமும்‌ 
சார்தும்‌ என்றும்சொண்டு, சர்தனமும்‌ இரு£$றும்‌ என்றும்‌ பொருள்‌ 
சொள்ளலாம்‌, சார்‌.து - தரு£ரீறு. “ ஈசன்‌ சாந்தும்‌ ” (திருக்கோ. 74.) 


4. போற்றித்‌ திருவகவல்‌ 403 
204. சிந்தனைக்‌ கரிய சிவமே! போற்றி / 
(எ-ன) கற்போத யோக சமாதி திந்தனைக்‌ கெட்டாக 


நாதனே ! உன தகடிமையை இரட்டிக்க (௪-௧). 


205. மந்திர மாமலை மேயாய்‌! போற்றி! 

(எ -ன) திருமயேர்திரத்‌ தலத்தில்‌ அம்மை பொருட்டு 
எழுந்தருளும்‌ சாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிர.ர 
(௭ - ௧). 

200. எந்தமை உய்யக்‌ கொள்வாய்‌ போற்றி ! 


(எ - ன) அடியேன்‌ இனிப்‌ பிறவா வண்ணம்‌ கணை 
செய்த நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧) 


207. புலிமுலை புல்வாய்க்‌ கருளினை ! போற்றி ! 
(எ-ன) தாயா பன்றிக்‌ குட்டிகட்குத்‌ திருமுலைப்‌ 


பாலளித்த நாதனே! உன்‌ அடிமைமை இரட்சிக்க ! 
(எ - ௧). 


905, “மச்திரமாமலை மகேர்திர வெற்பன்‌ (சீர்த்தி, 100). 
206, உய்ய & பிழைக்க, 
207. திருவால்வாயுடையார்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ 58. புலி 


முலை புல்‌ வாய்ச்சருளின திருவிளையாடலில்‌ இவ்வாலாத்மினைக்‌ காண்க, 
இத கடம்பகனத்தில நிகழர்ததாகக கூறப்படுகின்‌ 52, 


404 திருவாசக வியாக்யொனம்‌ 
208. ' அலைகடல்‌ மீமிசை நடந்தாய்‌! போற்றி! 


(எ - ன) அம்மை பொருட்டுப்‌ பரத வேடரான திருவுருக்‌ 
கொண்டு சமுத்திரத்தில்‌ எழுந்தருளி வலை வீசிய நாதனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


209. கருங்குரு விக்கன்‌ றருளினை ! போற்றி ! 


(எ - ன) யாவராலும்‌ அடையவெரண்ணாக மகிழ்ச்‌ 
சியை எல்லாப்‌ பறவைக்கும்‌ மேம்படக்‌ கருங்குருவிக்குத்‌ 
திருவடியருள்வதான சாகனே! உன்‌ அடிமையை இரட்‌ 
சிக்க (௪-௧), 


210. இரும்புலன்‌ புலா இசைந்தனை ! போற்றி! 


(எ-ன) எனது ஐந்து புலன்களின்‌ அறிவும்‌ கண்‌ 
களே கொள்ள அருளும்‌ பொருளான நாதனே! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க! (௭-௧). 


211. படியுறப்‌ பமின்ற பாவக! போற்றி! 


(ஏ - ன) அடியேன்‌ பொருட்டுப்‌ பூமியின்கண்‌ திருவடி 
தோய எழுந்தருளும்‌ காதனே !: உன்‌ அடிமையை இரட்‌ 
இக்க! (௭-௧) 


ல ரிக கட்கு அடக்க கண த ர ண்‌ ள்‌ னை ட லல ண ல்‌ அலை ன த ்க்துவலவ்ககைகைகை 
வென, கன்ட வ ானில்ல 


208. (பி-ம்‌,) 1 கார்ச்£டல்‌ இவ்வரலாறு (கேவேடராகச்‌ கெளிறது 
படுத்தும்‌ ? கீர்த்தித்‌, 17) இன்னும என்று முன்னும்‌ சட்டப்பெற்றது. 
திருவால்‌ திருவிளை. 22ஆம்‌ திருவிளையா டலைக்‌ காண்க. 

209. திருவால திருவிளை. 60ஆம்‌ திருவிளையாடலைக்‌ காண்க. 

210. இரும்‌ - பெரிய. புலர- காய, 


211, படிஃபூமி, பயின்ற - நடர்த. பாவக - பரிசுத்தனே, 
! பறவையின்‌ குலங்கள்‌ காக்கும்‌ பாவகன்‌ ' (கம்பரா. நர்கபா. 270). 


4, போற்றித்‌ திருவகவல்‌ 405 


212. அடியொடு நடுஈ மானாய்‌! போற்றி! 
(எ - ன) ஆதியந்த ஈடுவாயயெ ஏக பரப்பிரம காகனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க! (எ - ௯). 
213-214, நாகொடு சுவர்க்கம்‌ நானிலம்‌ புகாமல்‌ 
பரகதி பாண்டியற்‌ கருளினை ! போற்றி! 
(எ -ன) பாண்டிய இராசருக்கு கரகம்‌, பூமி, சுவாக்கத்‌ 
தில்‌ துன்பம்‌ சாராது பரமுத்தி யருளும்‌ காதனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 
215. ஓழிவற நிறைந்த ஒருவ! போற்றி! 
(எ-ன) சர்வ வியாபகப்‌ பொருளான நாதனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க ! (எ- ௧). 
210. செழுமலர்ச்‌ சிவபுரக்‌ தரசே! போற்றி! 
(எ - ன) மணமலர்ச்‌ சோலை சூழும்‌ சிவபுர நாதனே ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 
217. கழுநீர்‌ மாலைக்‌ கடவுள்‌! போற்றி ! 


(எ -ன) செங்கழுகீர்‌ மாலையணியும்‌ காதனே ! உன்‌ 
அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


218-214. பாண்டியர்ச்குப்‌ பரகதியருளினமை திருவிளையாடலில்‌ 
பல இடங்களிலும்‌ காணலாம்‌, அடிகள்‌ தம்‌ காலத்து மன்னனைச்‌ குறித்த 


தாகவும்‌ கொள்ளலாம்‌. 


216-217. சிவபுரம்‌ இருப்பெரறார்‌ துறையைக்‌ குறித்தது என்க, 
அடிகளை ஆட்கொள்ளும்‌ காலத்துச்‌ சிவபிரான்‌ கழுநீர்மாலை தறித்‌இருச்‌ 
தமை ' காதலனா இக்‌ சழுமீர்‌ மாலை, எலுடைத்‌ தாக எழில்பெற வணிகச்‌ 
தும்‌ ? என்றும்‌ முன்‌ (கீர்த்தி, 113-114) கூறியமை சாண்க, 


406 இருவாசக வியாக்கியானம்‌ 
918. தொழுவார்‌ மையல்‌ அணிப்பாய்‌! போற்றி / 
(எ- ன) திருவருட்பணியான தொண்டு செய்யும்‌ அடி. 


யார்‌ கவலை தணிக்கும்‌ காதனே ! உன்‌ அடிமையை இரட 
சிக்க (௭-௧). 


219-220. பிழைப்பு வாய்ப்பொன்‌ றறியா நாயேன்‌ 
குழைத்த சொன்‌ மாலை கொண்டருள்‌ போற்றி! 
(எ -ன) திருவடியைச்‌ சேரும்‌ குணம்‌ சேராப்‌ பிழை 
யும்‌ பொறுத்து அடியேன்‌ பாமாலையைத்‌ திருச்செவிக்‌ 
கொண்ட நாதனே ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௪-௧). 


221. புரம்பல எரித்த புராண ! பொற்றி! 


(எ- ன) அமாதியே திரிபுரமான மும்மல தகனஞ்‌ 
செய்த காதா ! உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧), 


222. பரம்பாஞ்‌ சோதிப்‌ பரனே / போற்றி / 
(எ -ன) பரம்பரையாய்‌ உயிருக்குள்‌ அறிவானாய்‌ ! 
உன்‌ அடிமையை இரட்சிக்க (௭-௧). 


ப டைப்‌. லக்கன ர ணா அ லை டை ௮ அனை வணக ட வவ 
க டக்‌. அல்ப. ௭ இதும்‌ லட 


218, மையல்‌ - மயக்கம்‌, 
219-220. பிழைப்பு - தவறுபடுதல்‌ : வாய்ப்பு - பிழையமை; பேறு 
எனினும்‌ ஆம்‌. 
குழைத்த - கூட்டிச்செய்த ; மனங்குழைர்து சொன்ன, என்றும்‌ 
கொள்ளலாம்‌, 
கொண்டருள்‌ - கொண்டமுள்ச என்று வேண்டியபடி, 
222, பல - ஒன்றுக்கு மேற்படின்‌ பலவரகுமாதலால்‌, புரங்கள்‌ 


மூன்றினை எரிதததைப்‌ புரம்பலவெரித்த என்றனர்‌. பிரம்‌- சரீரம்‌ 
என்றும்‌ பொருள்‌ காணலாம்‌, 


4, போற்றித்‌ திருவகவல்‌ 407 

228. பொற்றி! போற்றி ! புயங்கப்‌ பெருமான்‌ | 

(எ-ன) மிருத்த காகனே! உனகடிமையை இரட்‌ 
சிக்க (௭-௧). 
224. போற்றி! போற்றி! புராண காரண ! 

(௭ - ன) அநாதி காரண நாதனே ! உன்‌ அடிமையை 
இரட்சிக்க (௪-௯). 
225. பொற்றி! போற்றி! சயசய! போற்றி 


(எ-ன) நாதனே! உனதடிமையை இரட்சிப்பாய்‌ ! 
எனக்‌ காண்க. 


போற்றித்‌ திருவகவல்‌ முற்றிற்று. 


திருச்சிற்றம்பலம்‌ 


திருவாசக வியாக்க்யோனம்‌ 
முதற்பகுதி முற்றிற்று. 
இருச்சிற்றம்பலம்‌ 


228. புயங்கம்‌ - பாம்பு, புயங்சுகிறாத்தம்‌ என்றதனைச்‌ செய்யும 
பெருமான்‌ என்று இங்குப்‌ பொருள்‌ கொண்டனர்‌, சிவபெருமானுக்கே 
புயங்கன்‌ என்ற பெயருண்டு ; 'புயங்கனே மயங்குசன்றேன்‌ * என்ற 
பன்னும்‌ கூறுவர்‌, பாம்பணியுடையோன்‌ என்பது இதன்‌ பொருள்‌, 


224. பராண காரணன. புராதசமாயெ மூலகாரணனே | £ முன்னை. 
பழம்‌ பொருட்கு முன்னைப்‌ பழம்‌ பொருளே ? என்பர்‌ பின்பும்‌, 


உைைழயிற்கண்ட 


அரும்பதம்‌ 


முதலியவற்றின்‌ 


அகராதி 


எண்‌ _—. பக்காண்‌ 


அக்கரம்‌, 48 

அக்கினி எட்டு, 91 

அக்கினிக்கு வெப்பம்‌ அளித்தது, 
327 

அக்கினியும்‌ இயமனும்‌ பூரித்தது, 
102 

அசம்சாரம்‌, 91 

அகண்டபரிபூர்ணம்‌, 28 

அகண்டபரிபூரண அ௮ட்டமூர்த்த 
தாபர ஜல்கம குருலில்கரும்‌, 259 

அகண்டபரிபூரண சச தொரர்த அத்‌ 
துவிச அரசரய பரவெளி, 28 

அகண்டரகார ச௪சசிதாரர்த சகல 
செகத்‌ சொரூப சருவ வியாபக 
ஈாதண்‌ தாளானதே ஒன்றாகிய 
முதல்‌, 257 

அகணடாகார சசதொசர்த சதா 
ஈடன குஞ்சிதபாத தரிசனம்‌, 96 

அகண்டாகார சச்சிதானந்த சொ 
ரூபம்‌, 402 

அகண்டாகார சச்ிதரனந்த நித்திய 
சுத்த பரிபூரண பராபர வடி. 
வாகிய ஈரதன, 2382 

அகததிய குசதிரம, 289 

அகத்தியத் திட்டு, 26 

அகததியன்‌ ; மிகத்தரு ஞான 
விநோதன்‌ குகனடி அகத்துணர்‌ 
ஞான அகத்தியன்‌, 26 

அசமருடணம, 18 

அகர வுசர மகர சாதவிந்து, 209 

அகழ்ந்தும்‌ பறந்தும்‌ இருவடி 
சாணப்‌ பெறாமை, 980 

அகளமாய்‌, 9.10 

அகோரத்தில்‌ பிறந்த ஆகமங்களின்‌ 
விவரம்‌, 294 

அக்ஃப்‌ பிரத இயாங்கம்‌, 229 

அங்கப்‌ பிரத்யங்க உபாங்கங்கள்‌, 96 

அங்கப்‌ பிரதக்ஷிணம்‌, 245, 350 

அச்சம்‌ அல்லும்‌ சத்‌ இவெம்‌, 17 

அசசமாறுதல்‌, 979 

அச்செழுத்தாகய சக்தி, 18 


திரு—217 I 


அசசெழுதது, 16 

அசசெழுதது மெய்யெழுத்து ஒரு 
பெயர்‌, 16 

அசத்தாகிய காயம்‌, 28 

அசத்தாகிய பிரகிருதி, 288 

அசபை நிருத்தம்‌, 804 

அசபை யரசர்‌, 27 

அத்து, 234 

அதம்‌, (16) ஆயிரம்‌, 293 

அசுத்த தத்துவம்‌ ஐர்து, 136 

அசுத்த மாயை, 220 

அசுததமாயையாவ க, 227 

அசுததமாயை - ஆனமாக்களிடத்து 
நெல்லில்‌ தவிடுமி போல இருக்‌ 
கும்‌, 227: சுத்தமாயையைப்‌ 
போல சாதி, 927; தத்துவக்‌ 
கள்‌ ஒடுக்குகிற சம்சார காலத்‌ 
தில்‌ உயிர்‌ வாசம்‌ பண்ணுத ற்‌ 
டம்‌, 227 : தன்ணிட த துண்டான 
தீத்துவல்‌கள்‌ எல்லா வற்றினும்‌ 
வியாபக முள்ளது, 2927; பரம 
சிவன்‌ சகத்துற்பத்திக்கு உபா 
தான காரணம்‌, 227; மயக்கத்‌ 
தைச செய்யும்‌ மலம்‌, 2927; 


அஞ்செழுத்து அருள்‌ நிலை, 255 


அஞ்செழுத் துண்மை, 262 
அஞ்ஞானம்‌, 91 

அட்டகுணங்கள்‌ அதித்தது, 247 
அட்சரசோவை விதி, 49 


அட்டமாசிததி, 184, 257, 209, 
288 

அட்டமாசித்தி: அணிமா, மமொ, 
கரிமா, லகமொ, ஈரித்துவம்‌, 


வத்‌ துவம்‌, பிராப்தி, பிராகாமி 
யம்‌, 65 

அட்டமாூத்தசள்‌, ௮ட்டசம்ச யோ 
கங்கள்‌ முதலியன கொம்புசளி 


லுள்ள குழைகள்‌, இலைகள்‌, 
அரும்புகள்‌, பூக்கள்‌, காய்கள்‌, 
அனேக பதார்‌்ததம்சகளாகுதல்‌, 
267 


410 


அட்ட முகூர்த்த சொருபம்‌, 928 

அட்டசூர்த்தல்கள்‌, 18, 29, 96, 
235, 265 

அட்டமூர்த்தப்‌ பொருள்‌, 109, 925 

அட்டமூர்த்தவடிவு, 125 

அ-்டமர்த்தி, 95 

அட்டமூர்த்தி சத்தி, (8), 285 

அட்டமூர்த்திசுவராள்‌, 240 

அட்டவிததை :-- ஆகருடணம, ௨௪ 
சரடனம்‌, தம்பனம்‌, மோகனம்‌, 
வசை, சிர்திதம்‌, இட்டம்‌, மிரா 
சை, 05 

அட்டவித்திசுவார்‌, 240 

அட்டவிததீசுவரர்கள்‌, ௮நுசதா 
வர்‌, மந்திர மச்‌. இரீசுவரர்கள்‌, 
அட்டமூர்த்திசுவராள்‌ இவர்க 
ளெல்லாம சிவதத்துவமே யாம்‌, 
240 

அட்டவிததிசரர்‌, 285 

அட்டவித தகை, 23 

அட்டவிசம்‌, 12 

அட்டவீரட்ட சத்திகள்‌, 240 

அட்டாக்கரம்‌, 48 

அட்டாங்கயோகம்‌ :-— இயமம்‌, நிய 
மம்‌, பிராணாயாமம்‌, பிரத்யாகா 
சம்‌, ஆசனம்‌, தாரணை, தியானம்‌, 
சமாதி, 65 

அட்டாங்க யோகம்‌, 43, 184, 257, 
269, 288 

அடிமைசெய்க மன்னவன்‌, 236 

அடிமைத்தோழமை யடியார்‌, 97 

அடியவர்பூசை, 25 

அடியாருள்ளமும்‌ அன்பும்‌ குடியும்‌ 
கொள்கையும்‌ சிறப்பும்‌ இவவனு 
பூதி, 291 

அடியாருள்ளமே வெபுமம்‌, 909 

அண்டகர்த்தர்கள்‌, 324 

அண்டகோடி, 3 

அண்டபேரண்டங்கள்‌, 323 

அண்டஜம்‌, 200 


அணிமா, 92 
அணைர்தோர்‌ தன்மையான அடி 
கமத்திறம்‌, 243 


௮த்திரசலம்‌, 72 

அத்துவா, 125 

அத்துவாக்கள்‌, 48, 96 

அத்தவாவாவது, 291 

அத்துவித சமாதி சாமர்த்திய மான 
கள்‌ எண்மர்‌, 240 

அத்துவிதம்‌, 6 

அதச்துவிதமென்று இரண்டுவிரலை 
யும்‌ கூட்டியது, 41 

அ௮தருமம்‌, 91 

அதிகாரம்‌, 215 

அதிட்டானம்‌, 214, 215 

அதிட்டித்தல்‌, 12 

அதிட்டிதமாய்‌, 21 

௮ இட்டேயம்‌, 214, 215 

அதிதப்பொராள்‌, 138 

௮ இதிவிரபரிபக்குவ 
257 

௮ இதெய்வம்‌ ஒன்று, 288 

௮ தக்கரணம்‌, 8, 98 

அர்தக்கரணம்‌ (4), 52 

அர்தக்கரணமான்‌ நாய்கள்‌, 296 

அர்தகசங்காரர்‌, 220 

அ௩ந்தசசுதத கேவல ஈடாததுகபே 
காதன்‌ தாளான திருவடி என்று 
பெயர்‌, 239 

அர தரியாகப்‌ பூசை, 14 

௮ச்தரியாகம்‌, 74 

அந்தாதிப்‌ பிரபந்தம்‌, 6 

அட்துவயசசொல்‌, 145 

௮6 நுவயச்‌ சொல்லாவது, 128 

அஈர்ய பரமுக்திப்பேறு, 3 

அரநிய, 11 

௮ சரிய விபு, 18 

அசலம்‌, (48) அயிரம, 894 

அ௮சாதி சாரணம்‌, 9, 5, 4] 

அசாதி நித்தியப்பொருள்‌, 396 

அராதி நிகதிய வியாபக அசேதன 
மான்‌ என்ற பிரகிருதி, 291 

அசாதி நித்திய வியாபகம்‌, 386, 
288 

அ௱ராதி பரசிவம்‌, 1 

அசாதி போத சத்தி, 96 


வருட்கணி, 


411 


அசாதி மல பச்தம்‌, 14 


அராதிமல பர்தமும்‌ அவத்றின்‌ 
வீடும்‌ சாதனுடைய பஞ்சகுிருத 
தியம்‌. 383 


அசாதிமல பந்தமான இருவினைத்‌ 
தொடக்கு, 14 

அராதி முத்த அறிவு, 24 

அசாதிமுதல்‌, 347 

அசாதி முதல்‌ தொசைவகையிருக்‌ 
தம்‌ கணக்குவழக்கு இல்லை, 258 

அசாதி யான பெருங்கணை, 21 


சாதியில்‌ சுத்தகேலல மலமே 
இசள்‌, 281 
௮ நுககிரகம்‌ :-- ௮சாதியே யுள்ள 


பொருளை இருந்தபடி இருக்கத்‌ 
தானாக்கெ கொள்ளுதல்‌, ௦0 

அறுக்கிரகம்‌ செய்த மெய்ப்பரிச 
டையசாதன்‌, 908 

அறுசதாசிவர்‌, 240 

அதுட்டானமாவத, 290 

அதுபட்ச ஈவந்த: பேதம்‌ ஏழு, 287 

அ நுபவம்‌ ௮றிச் தும்‌, அறிவித்தும்‌, 
அறிவாயும நீன றமையால்‌ சச்சி 
தாஈந்தம்‌ ஆயிற்று, 238 

அதுபோக நிட்டை, 96 

அதுமானப்‌ பிரமாணம்‌, 00 

அரேக அடியார்க்கு அசேகம்‌ திரு 
வுருக்காட்டிய நாதன்‌, 305 

அரசே அளவைகளுக்குள்‌ பத்தே 
சற்்தவை, 124 

அரேக திட்டார்தங்கள்‌, 289 

௮ ரேசன்‌, 22 

அப்பு தேயு வாயுவினால்‌ பாகப்படு 
கீல்‌, 208 

அப்புவின்‌ சான்சு குணம்‌, டத 

அபயம்‌, 218 

அபரஞான வொகமப்‌ ல்‌. 384 

அப. ரஞான புசிப்பாவது, 2817 

அபரிபாக ஆன்மாக்கள்‌, 248 

அபிதான சிந்தாமணி, 219, 288 

அபிலேைக மாவது, 289 

அபேத அத்துவித அன்பே, 149 

அபேத அத்துவிதக்கரடசி, 14 


அபேத அத்துவித சைவசித்தார்தம்‌ 
4 


அபேத அத்துவிதம்‌, 9, 11, 71 

அபேத திட்டார்தரம, 121 

அபேத மூலகாரண அஆதாரகுண்ட 
லிப்‌பெசருள்‌, 5 

அபேத மூலகாரணம்‌, 3 

அம்சுமான்‌ (6) லக்ஷம்‌, 294 

அம்பலத்தாடுவான்‌, 115 

அமலம, 9 

அமுதக்‌கடல்‌, 301 

அமுத போசனற்குப்‌ புருடனுகர்ச9 
பொகுக்தாது, 111 

அமூர்ததி சாசாக்கியம்‌ :_— இலிங்க 
வடி வாய்‌, தூாணமாய்‌, சோடிகுர்ய 
அர்தர்கதமாய்‌ இருக்கும்‌, 217, 
218 

அஞூர்த்தி சாதாக்கியம்‌, 215, 217 

அயனறழலை கொய்தவர்‌, 220 

அர்க்கியம்‌, 73, 75 

அர்க்கியாஞ்சலி, 73 

அச்ச கலை, 66 

அர்க்க சந்திரகலை, 13, 68 

அர்த்தநாரி சுவரம்‌, 392 

அர்த்த சாரீசுவரபரம்‌, 48 

அரசனும்‌ ஈசனருள்‌ வழியென 
சிவானர்த நிட்டை கூடிய காலம்‌, 
298 

௮ருச்சித்து, 73 

அருட்சத்தி அரியத்தில்‌ ன்றது, 


அருட்சத்தி நீக்கம, 57 

அருட்பரையே இச்சாஞான திரியை 
களாதல்‌, 106 

அருண்‌ ஞானமூர்த்தி, 395 

அருண்மொழித்‌ தேவகாயகசரர்‌, 46 

அருணர்‌ தி சிவாச்சாரியா£, 113 

அருர் தவர்க்கு ஒளித்தது, 648 

அருவமாயெ லயத்‌ திருமேனி, 114 

அருள்‌ என்ற இயல்பேதுவால்‌ திறா 
வகுளை அறிவது, 132 

எத ன்‌ கருவிளக்கனி, 
2 


412 


அருள்‌ வடிவான சிவகாமி, 313 

அராள்வாக யமான திருவாசசம, 
22 

அருள்‌ வாசகம்‌ இதல்‌, 10 

அருளறிவே சொருபம்‌ என்றதற்கு 
பத்‌ மெய்சதாறு சுவையம்‌ '', 40 

அருளாலறியும உயிர்‌, 235 

அருளாய்‌ கின்று வணங்கியது, 40 

அருளின்‌ வழியே அனச்தத்தைப்‌ 
பெறவேண்டும்‌, 48 

அருளுருவாகிய ஐர்தொழில்‌ செய்‌ 
தல்‌, 106 

அருளே குணம்‌, 45 

அல்லெழுத் து, 10, 18 

அல்லெழுச்தென்றாலும்‌ உமீரெொ 
முத்தென்றாலும்‌ ஒன்றே, 10 

அலதில்‌ சோதியன்‌, 115 

அலுப்தசத்தி, 06 

அவததை கேவல சகலம்‌ சுத்தம்‌ 
என்று சூனறு, 201 

ஓ வத்தையாவது, 291 

அவிகாரகாதி, 246 

அவீசசை முதலான மலகாரிய சக்‌ 
இன்‌, 204 

௮வுத்திர தீட்சைகள்‌ :--- சம்சு, 
பரிச, வாசக, பாவனா சாத்திர, 
யோக, ஞான, கிரியா இவைகள்‌, 
228 

அவையட க்கம்‌, 26 

அலை ராச்சியம்‌, 0] 

அழற்ப்ழம்பு, 218 

அளகபாரம்‌, 3111 

அளவை அநுபூதி உரை, 40 

அளனவ அசேகம்‌, 124 

அளவைப்‌ பிரமாணத்தை மாயன்‌ 
மார்கள்‌ அனபுருவாய்ப்‌ பிரத்தி 
மக்ஷமாசக்‌ கணட த, 120 

அளவைப்‌ பெயர்‌ ளான பிரத்யக்ஷம்‌ 
முதலியவற்றின்‌ இலக்கணம்‌, 
122 

அளவைப்‌ பொருள்கள்‌ மூன்று, 11 

னைப்‌ போலி அறுபத்ைச்‌ து, 
147 


அளவை முத்றும்‌, 147 

௮ளவைகள்‌, 121 

௮ளவைகள்‌ பத்து :-- காண்டல்‌, 
கருதல்‌, உலர, ௮பாவம, பொ 
ருள்‌, ஒப்பு, ஒழிவு, உண்மை, 
ஐதிசம்‌, இயல்பு, 121 

அளவைகளுக்குள்‌ காட்சி யென்ற 
பிரச்யக்ஷஃம இறர்தது, 124 

௮ற்சேகலை, 45 

அறம்‌ புகழ்‌ கேள்வி ஞானம்‌ வீளங்‌ 
கும்‌ திருவருட்‌ பூமி, 264 

அறிகிறவன்‌ பசு, 233 

அறிவானந்த சொருபம்‌, 18 

அறிவிச்கிறவன்ப தி, 235 

அறிவு விளக்கிய காரிய ஏதுவால 
திருவருளை அறிவது, 182 

அறிவே சொருபம்‌, 86 

அறுகு, 402 

அறபத்து ஈான்கு நாயன்மராகள்‌, 
240 

அ௮றுபசம்‌, 100 

அறுபது புறக்கருவி, 290 

அறுவை உட்சமயி, 108 

அதுவமைப்‌ புத்தர்‌, 108 


அஅவகைப்‌ பொருட்கு பழை 
யோன்‌, 850 

௮றுவகைப்‌ பொருட்கும்‌ பிரமா 
ணம்‌, 187 


அஅவகைப்‌ பொருட்கு முன்னமே 
திருமேனியுடைய சாதன, 925 

அ௮றுவகைட்‌ பொழுள்‌, 2) 

அறுவகைப்‌ பொருளும்‌ அடங்கிய 
வாறு, 285 

அ௮ுவகைப்‌ பொருளும்‌ ராதி நித 
தியங்கள்‌, 235 

அன்பரவது தொடர்ச்சி யுடையோ 
ரிடத்தில்‌ வைத்த பற்று, 20 

அனந்த கலை, 43 

அனச்த சத்தி, 98 

௮னந்தருத்‌ இசர்‌, ௮39 

௮னாருத கலை, 43 

அனாதி கலை, 45 

அனாதி கேவலம்‌, 7 


413 


அனதிசத்திய பரபோச நிட்கள 
எவன்‌, 8 
அனனுவயச சொல்லாவது, 143 


அனுசயம்‌, 3569 

அனுபட்சம்‌, 97 

அனுபலச்தி எத, 120 

அனுமானத தின்‌ ஐர்துவகை :-- 


தன்பொருட்‌ டனுமரனம்‌, பிறர்‌ 
பொருட்‌ டனுமானம்‌, பூர்வக்‌ 
சாட்சி யனுமானம்‌, கருதலனு 


மானம்‌, உரையாலனுமானம்‌, 
127 
அனுமானம்‌, 92 


அனுமானம்‌, இரண்டு, 188 
அனுமானம்‌, இரண்டுவகை, 142 
அனைசவரியம்‌, 91 


அஷ்டமூர்த்தத்துக்கு மூலம்‌, 17 


ஆகமங்கள்‌ இருபத்தெட்டு, 21 
ஆகமங்களைத்‌ தேவியுடன்‌ கல்லா 
டமென்றெ திருப்பதியில்‌ கலர்து 
இனமாக உபதேசித்தல்‌, 292 
ஆகமகுரு சம்பிரதாய வழி, 22 
ஆகமப்பிரமாணமாவது, 180 
அகமம்‌ சததினிபாதர்க்கு, 21 
ஆகமம்‌ சிறப்புதால்‌, 21 
அகமம்‌ மூன்றுவகை :— தர்‌ திரகலை, 
மந்திரகலை, உபதேசகலை, 180 
ஆகமவளவை மூன்றும்‌, 147 
ஆஃமவிதி, 219 
ஆகம விதிப்படி பூசைசொண்டருளு 
கிற விதயாதேக மூர்த்தியாயிருக்‌ 


கும்‌ சகளமும்‌ இருபத்தைச்து 
விதம்‌, அவை :-- 
சர்திரசேசார்‌, உமா மசேசர்‌, 


விடையா, ஈடேசர்‌, கலியாணர்‌, 
பலியேற்றவர்‌, காமாரி,அ௮ர்தகசங்‌ 
சாரர்‌, புரார்தகர்‌, சலந்தராரி, 
அயன்‌ றலை கொய்தவர்‌, ஆனையு 
ரிததவர்‌, வீரேசர்‌, சர்தரமாவரி 
யார்‌, பெண்டாதியார்‌, சங்காளர்‌, 
அய சண்டீசர்‌, களித்தார்‌, சஞ்‌ 
சயின்ரார்‌, ஆழிதர்தவர்‌, விக்னெ 


ந்கருள்வார்‌, சோமாக்கர்தர்‌, தா 
ளேகர்‌, சத்குரு, லிங்கோத்பவர்‌, 
219-220 

ஆசம வேதங்கள்‌, 24 

ஆகாமியம்‌, 92, 226 

ஆகுதி, 7௦ 

ஆங்சாரதத துவம்‌, 96 

ஆங்காரம்‌ (3), 52 

ஆசமனம்‌, 12, £38, 75, 92 

ஆரியர்‌ ஆசாரியர்‌ வரலாறு, 27 

அசைசளின்‌ பலவகைகள்‌, 268, 
269 

ஆடரலக்‌ கிண்டுணி, 217 

ஆணவத்தில்‌ பீரிவொடு காணும்‌ 
தாணும்‌ கலந்தது, 108 

ஆணவதச்திற்கு மூர்இரியச்சாட்டு, 
156 


ஆணவர்திற்குச்‌ சவீகற்பக்காட ஜி, 
195 


ஆண வரதுக்கு ஐயக்காட்டு, 135 

ஆணவத்துக்குதசன்வேதனாக்‌ 
காட்‌, 180 

ஆணவத்துக்குத்‌ திரிவுகாட ஜி, 185 

௮ணவத்துக்கு நிர்விகற்பச்காட்டு, 
135 

ஆணவசு துக்குப்‌ பீரத்தியட்சம்‌, 185 

அண த்துசகு மானதக்காட்சி 190 

ஆணவத்துக்கு யோகக்காட்‌, 150 

ஆணவத்தைக்‌ கருணயாகிய பனை 
யொளியிலே பாகப்படுத்தல்‌ 185 

ஆணவம்‌, 92 

ஆணவமல நட்டம்‌ கிகழுமானு, 28 

ஆணவ மலம்‌, 225 

ஆணவமலம்‌ வசப்படுத்தும்‌ தொழி 
லை யுடையது, 289 

ஆணவாதி பஞ்சபாசங்கள்‌, 70 

ஆத்ம, 18 

பர்‌! போதாதத ஆனர்த அனுபூதி, 


ஆத்மபோதாதித உள்ளம்‌, 24 
ஆத்ம வாக்கப்‌ பத்து, 18 
ஆச்மாவுக்கு மூலம்‌, 11 
ஆதாரகுண்டலி, 9 


414 


ஆதாசகுண்டலிப்‌ பொருள்‌, 3 

ஆதாரமூலம்‌, 5 

ஆதி சத்தி, 214 

ஆதிசத்தியில்‌ ஆயிரத்தில்‌ ஒன்று 
இச்சாசத்தி, 214 

ஆதி சூட்சும கேவல சகலத்தின்‌ 
கண சிவாக்கனெை செய்த ஈடனம்‌, 
24 | 

ஒஆர்சசிகமுறை, 226 

ஆசாவமுதம்‌, 270 

ஆரூர்‌ :-- 
கலி செல்லாத பராசத்திததலம, 
21 
தஜூலாதாரதீதிருப்பூங்‌ கோயில்‌ 20 
ஸ்ரீ விச்யாமீடம்‌ என்றது, 27 

ஆளூர்‌ ஈம்பி, 18 

ஆரூரர்‌ இருகாலதாது சென்றமை, 
21 


அவாசனம்‌, 174 

ஆவுடையார்‌, 126 

ஆழித்தேர்‌ வித்தகர்‌, 27 

ஆழிதச்‌ தவர்‌, 220 

ஆறங்கம்‌, 99 

ஆறத்துவா, 284 

ஆராதி :-- 
ஏகன்‌, அனேகன்‌, இருள்‌, கரு 
மம்‌, மாயை இரண்டு, 22 

ஆஅ அத்அவாககள்‌, 256 

ஆஅசமயங்கள்‌, 88 

ஆனசுவை, 60 

ஆ௮பதம்‌, 103 

ஆனபொருள்கள்‌ :_ 
சிவம்‌, அருள்‌, ஆவி, மலம்‌, மா 
யை, கமம்‌, 128 

ஆறு பொருள்களுக்கும்‌ பிரத்யக்ஷ:/ 
124 

பர அசாதி நிதயப்பொருள்கள்‌, 

2 

ஆன்மசுத்தி 74 

ஆனமதத்துவம்‌, 268 

டவ இருபத்துசான்கு, 


ஆன்ம போதாதித உள்ளம்‌, 149 


ஆன்ம வர்க்கம்‌, 96 

ஆன்மா சகலருக்கு ஞானாசாரிய 
ராகுதல்‌, 288 

ஆன்மா சதசத என்ற அடிமை 
யியல்பு, 282 

ஆன்மா சிவத்துக்கு இடம்‌, 242 

ஆன்மா பிரளயாகலர்ச்கு ராக்கி 
ரன்‌ மகேசன்‌ முதலான திரு 
வுருக்காட்சி கொடுத்தனுக்கிெகிக்‌ 
கும்‌, 228 

ஆனமாக்எளுக்கு ஆதாரமான இடம்‌, 
288 


ஆன்மாகாளுடைய பிறவிக்கிலே சத்‌ 
தாகம்‌ தீர்‌ தற்பொருட்டு நீராளனா 
யிருர்த திருவிளையாடல்‌, 301. 

ஆன்மா- பிறர்‌ பொருட்டனுமா 
னம்‌, 18% 

அன்மாவாவது 288 

அன்மா விஞ்ஞானகலர்க்குப்‌ பக்கு 
வத்தில்‌ அறிவாய்‌ நின்றனுக்கிர 
எத்து முத்தியைக்‌ கொடுக்கும்‌, 
227 

ஆன்மாவின்‌ சொருபம்‌ முதலியன, 
227-228 

ஆன்மாவான மிருகம்‌, 236 

ஆன்மா 90 கருவியுடன்‌ லாடத்தா 
னத்தில்‌ சகலத்தில்‌ சாக்கரமாய்‌ 
நிற்கும்‌, 52 

ஆன்மாவுக்கு அனனுவயச சொல்‌, 
185 


ஆன்மாவுக்கு அனுமானம்‌, 184 
ஆன்மாவுக்கு இர்திறியக்‌ காட்ட, 
194 


அனமாவுச்கு உரையாலனுமானம, 
135 

ஆனமாவுக்குக்‌ கருதல்‌ அனுமானம்‌, 
135 

ஆனமாவுக்குச சவிகற்பக்‌ சாட்‌, 
138 

ஆன்மாவுக்குக தன்‌  வேசனாக 
சாட்சி, 134 

ஆனமாவுக்குத தன்னியல்பு, 184 


415 


ஆன்மாவுக்கு நிர்விகற்பக்‌ காட்ச, 
138 

ஆன்மாவுக்குப்‌ பிரத்‌தியட்சம, 133 

அனமாவுக்குப்‌ பூரவசாட்டு அனுமா 
னம்‌, 185 

ஆ னமாவுக்குப்‌ பொதுவியல்பு, 134 

ஆன்மாவுக்கு மான தக்‌ காட்சி, 194 

ஆன்மாவுக்கு யோகக்‌ காட்ச, 184 

ஆன்மாவுக்கு வெதிரேசச்‌ சொல்‌, 
135 

ஆன்மாவை அனுபலததி யேதுவி 
னால்‌ தரிசனம்‌, 184 

ஆன்மாவை காரிய எதுவினால்‌ தரி 
சனம்‌, 184 

ஆன்மாவைச்‌ சபட்சத்தால்‌ தரிச 
னம்‌, 134 

ஆன்மாவைப்‌ பக்கததால்‌ தரிசனம்‌, 
134 

ஆன்மாவை விபட்சத்தால்‌ தரிச 
னம்‌, 184 

ஆனட்த சங்கை, 0 

ஆனர்த சுகத்துக்டெம்‌ சித்தாகிய 
இவம்‌, 949 

ஆனர்த வனக்தலைப்பரை 72 

ஆனையுரித்தவர்‌, 220 


இசபரம்‌, 99 

இசசாசச்திக்குள்விளை வாகிய வாமா 
திசச்திகள்‌ ஒன்பது, 285 

இசசாசத்தி, 214 

இச்சாசத்‌ தியில்‌ ஆயிரத்தில்‌ ஒன்று 
ஞானசக்தி, 214 

இசசாஞான இரியை என்ற மூன்று 
சசுதிகள்‌, 285 

இச்சாஞானக்‌ கரியை லயபோக 
௮ இகார சக்திகள்‌, 9809 

இச்சாஞானச்‌ கிரியைகள்‌, 214, 225 

இச்சை குணம்‌ கலை, 215 

இடச்‌ தலைப்பாடு - ௮ன்பாலானந்தம்‌ 
பெற்றனுபவித்தல்‌, 101 

இடது காதைச சொல்லுவானேன்‌ 
என்றதற்கு விடை, 48 

இடபம்‌ புண்ணிய சொருபம்‌, 580 


இடை பிங்கலை, 98 

இடைபிங்கலை, வில்லின்‌ இரு புதல்‌ 
கள்‌, 98 

இணைச்குறளரசிரியப்பா, 321 

இர்திர சாலம்‌, 298 

இர்திர சாலம புரிவாரின யாவ 
ரையும்‌ தாயக தம அத்தர்திரத்‌ 
திற சாராது சார்வது போல, 
298 

இர்திரன்‌ சக ரில்‌ விஞ்ஞான சலன்‌, 
100 

இர்‌ திரன்‌ பூசிச்கதது, 100 

இந்திராதி சராசுரர்கள்‌, 230 

இமயா சலம்‌, 313 

இயமம்‌, 99 

இயல்பேதுவாவது, 143 

இபற்கை யுணர்வு, 92 

இரண்டாம்‌ சத்தி தத்துவம்‌ திரி 
புரை, அட்ட வீரட்ட சக்திகள்‌, 
தஇர்ச்சை, மபிடாசுர சம்சாரி 
முதல்‌ ௮ ஈக சக்திகள்‌, 240 

இரண்மயகோச கின்மல அமல திறா 
வம்பலம்‌, 261 

இரசண்யாட்சனைச்‌ திரறாமால்‌ வராக 
உருவமெடுத்து வதைத்தது, 101 

இசணியகோச சமட்டி வித்தியாபுர 
மதுரை, 379 

இரணியனை நரசிம்மம்‌ என்ற து, 399 

இராகு கேது பூசித்தது, 109 

இராட்சதன்‌ பூமியைப்‌ பாயாசச்‌ 
சருட்டிச்‌ சென்றது, 101 

இராவணன்‌ தன்‌ அங்கக கொண்டு 
வீணாகானத்‌ தோத்திரம்‌ செய்ய 
அருளியது, 850 

இராவணன்‌ செய்த வெத்துரோ 
சம்‌, 102 

இராவணனுக்கு உபதேசம்‌ பண்‌ 
ணின வார்த்தையினால்‌ வர்த: 
வருத்தம்‌, 51 

இருட்சததி சாச்சரத்‌ இல்‌ ன்றது, 
51 


இரு சத்தி 8க்கம்‌, 57 
இருதய பீசம்‌, 65 


416 


இருந்தபடி நின்றாடும்‌ திருவடி, 27 

இருபத்து சான்கு தத்துவங்கள்‌, 
290 

இருபத்துசான்கு தத்துவ முதல்‌ 
சகல தத்துவங்கள்‌, 136 

இருபத்து ஈான்கும போக்கிய சுத 
தாத்தும தத்துவம்‌, 289 

இருபததெட்டுக்கோடி ஈரகம்‌, 208 

இடபத்தொரு மலமுளதாக இருக்‌ 
கும்‌, 289 

இருபத்தொருவகைப்பரம்பரை,985 

இருபா இருபஃது 4, 224 

இரு பிறப்பு, 99 

இருவரும்‌ அடிமுடிதேடியது, 846 

இருவருமுளவழ்யவனவரவுணர்‌ 
தல்‌, 104 

இருவினைததொடக்கு, 267, 275 

இருவினையாகித சங்கிலி, 286 

இருவினை யொப்பு, 244 

இருவினை விருட்சம்‌, 8.9 

இருள்‌, 22 


இருள்‌ ௮சச.திமாய்‌ நித தியமா யிருட்‌: 


பது, 241 
இருளும்‌ பிறப்பும்‌ ௮ராதி நித்தியம்‌, 
இலவுரை எழுதி முடிந்த சாலம்‌, 32 
இவவைந்தாகிய பரமும்‌ சொன்ன 
கான்‌்டெததும்‌ திரிபதார்த்தங்க 
ளாக மீனற ௮நுபவமுறை, 908 
இவ்வைர்தும்‌ பிரிச்கப்படாமல்‌ ஒன்‌ 
ரூஈவே இருக்கும்‌ 287 
இவ்வை தும்‌ பிரிபடா, 237 
இழை சத்தி பாசம மாயை அவியுற 
நிற்கும்‌ ஓங்சாரம்‌, 902 
இதையடி சால தத்‌ துவகாளுக்கும்‌ 
மூவகை அன்மாககளுக்கும்‌ ஆதா 
ரமான த, 213 
இறையடியை அழறிர்து அறுபூதி 
பெனுவ' தீ சிவஞானம்‌, 213 
இறைய நாயனார்‌, 14 
இறையனார்‌ பொருள்‌, 25 
இரைமனார்‌ பொருளென்ற இலக்க 
ணப்‌ பொருள்‌ அதிகாரத்துதைப்‌ 


பொருளானதைப்‌ பொதியாசல 
முனியடிகளைக்‌ கொண்டு ஈத்ரே 
ருக்கு உபதேசிததபடி, 15 

இன்ப உல்லாச அன்பு, 6 

இன்ப உல்லாச வாழ்வு, 3 

இனபக்குறி, 179 

இன்பாதிதம்‌, 2 

இன்னும்‌ ஓர்வகை அனுபவம்‌, 239 

ஈங்கோய்‌ மலையிலே குறுமுனியடி 
கன்‌ தேனபிடேகப்‌ பூசை செய்‌ 
தீது, 305 

ஈசன்‌, 215 

ஈசனுக்கு அருளே திருமேனி, 121 

ஈசானத்தில்‌ பிறக்த ஆகமங்களின்‌ 
விவமம்‌, 

ஈசானம்‌ முதல சதயோசாதம்வரை 
நிதமாவன, 900 

ஈசானன்‌, 215 

ஈசானாதி பஞ்சமுகங்கள்‌, 19 

ஈசுரத்துவம, 09 

ஈசுப ரம்‌, 19 

ஈசுபர சார்வாகன்‌, 244 

ஈசுவரர்‌, 214 

ஈசுவரன்‌, 214, 215 

ஈசுவரன்‌ ருத்தினனை அதிட்டான 
மும்‌, விட்டுணு பிரமாவும சசளத்‌ 
திருமேனி, 214 

உட்சமயம்‌, 259 

உட்சமயம்‌, ஆறு, 289 

உடல்‌, இக்திரியம்‌ முதலியன சக 
துக்கல்களை அறிர்கனுபவீயா து, 
222-229 

உடன்‌ போக்கு, 184 

உண்மைச்‌ சமயக்சள்‌ ஆறு, 245 

உண்மைச்‌ சரியை இள்யை யோக 
ஞான நிழைவு, 2 

உண்மைச்‌ சரியா பாதம்‌, 289 

உண்மைச்‌ சரியைப பண்‌, 23 

உணர்ர்து தெனிர்து பேரஇத்தல்‌ 
பிதர்‌ பொருட்டனுமானம்‌, 132 

உத்தசகோச மய்சை, 299 

ர்‌ கோசமங்கைத்தலப்‌ புராணம்‌, 
49 


417 


உத்பிஜம்‌, 260 

உத்தம விப்பிரவர்க்சம்‌, 349 

உதராக்கினி, 91 

உபகரணம்‌, 24 

உபதேச உண்மை அனுபவம்‌, 29 

உப 2௧௪ உண்மை நிட்டை, 2397 

உபதேசகலை, 99, 198 

உபதேச சலையாவது, 1380 

உபகய நிகமனமெனற தோல்வித 
தானம்‌ நிக்ரக்த்தானம்‌ இவ்வி 
ரண்டிலும, 147 

உபசயமாவத, 129, 144 

உபகயவனுமானம, 145 

உபநிடதம்‌, 18, 230 

உபாகமங்கள்‌, 18 

உபாதான காரணம்‌, 297 

உமாமகேசர்‌, 219 

உயிர்‌ அருள்‌, சத்து, சடம்‌, சாலு, 
298 

உயிர்‌-: பெருங்கருணை வழக்கால்‌ 
வெவ்வேறு வடிவெடுக்தல்‌, 288; 
மூன றவத்சைப்படும்‌, 108 

உயிருக்கு அறிவில்லை, 108 

உயிருக்கு உயிர்க்துணமான, 8 

உயிருக்‌ குயிராகவும்‌ அறிவாகவும்‌ 
இருக்கும்‌ தன்மை, 41 

உயிரிற்‌ பிரிவில்லான, 78 

உயிரிற்‌ பிரிவில்லான்‌ என்பதத்குக்‌ 
கூற்றாயினவாறு விலக்க கலீர்‌, 


உருத்திர மூர்‌ தி, 91 

உரைககுத்‌ இருவுள வோலை பயின்‌ 
2௮, 90 

உரைட்பாயிரம்‌, 11 

உரை மூன்று, 138 

உரையாசிரியா தாம்‌ குருவால்‌ 
அறுக்ரெடிக்கப்‌ பெற்ற முறை 
யைக்‌ கூறுதல்‌, 7-9. 

உரையா சிரியரின்‌ குருபரர்‌ இயற்றி 
யவை, 56-58 

உரை யியற்றிய விபரம்‌, 27-28 

உரசையாலனுமானம்‌, 180, 149, 


146 


உரையாலனுமானமரவ த, 1க்‌ 

உலகாயதன்‌, 844 

உலகாயதன்‌ முதல்‌ அறுவகைச்‌ சம 

யககள்‌, 388 

உலகரயதன்‌ முதல்‌ வாத்து வீதி 
வசை (333) மதல்‌சன்‌, 240 

உல௫.பல்‌ வேத நூலொழுக்கம்‌, 21 

உலகெலாம்‌, 114, 115, 265 

உவமப்‌ போலி (18), 147 

உள்ளமகவரசள்வன்‌ எனத பூதத்‌ 
துக்குச்‌ சுத்தாவத்தை அநுபூதி 
உரை, 

உள்ளம்‌ (1), 52 

உற்பத்தி சாசமில்லாத சாதன்‌, 264 

உற்றழிப்‌ பிரிவு, 200 

உன்மத்த தசை, 3௦0 

உன்மத்தவெறி, 399 

உன்மனாகலை, 43, 69 

உன்மனைகலை, 68 

உன்றொழிலெல்லாம்‌ அரன்‌ பணி, 
111 

உஷாதேவி சத்தி முப்பத்துசாலு, 
288 

ஊர்ததுவதரண்ட.வ வெற்றிக்கொடி 
8௮, 308 

ஊர்வன பதினைச்து, 260 

ஊரும்‌ பேரும்‌ உருவு யில்லாத 
நாதன்‌ ஓர ஊரும்‌ பேரும்‌ உரு 
வும்‌ கெொண்டெழுக்தருளிக்‌ குரு 
மணியாகுதல்‌, 248 

எங்கும்‌ விளங்கும்‌ அருட்பசை, [15 

எட்டாயெ அபேத ௪௧௫, 87 

எடுத்த வடிவெல்லாம்‌ அருள்‌ 
வடிவு, 88 

எண்குணம்‌ அரசாதிரித்திய சைத 
ளிய வியாபசப்‌ பேசின்பம்‌, 250 

எண்பத த காலு லட்சபேதம்‌, 260 

எணபத்துசான்கு நூறாயிரம்‌ யோனி 
பேதககள்‌, 11, 79, 289 

எண்பத்துசரன்கு லட்சம்‌ யோனி 
பேதம்‌, 258 

எண்வகையாக கின்ற நிலைமை, 99 


எதிர்‌ நிரனிரை, 270 


418 


எல்ல ॥ உயிர்சட்கும சிவானாத 
போகம்‌ அளித்தல்‌, 292 

எல்லாமதிதல்‌, 92 

எழுவசைத்‌ தோற்றம்‌, 11 

எழுவகைப்‌ பிறப்பு, 19, 258, 200 

என்றைக்கும்‌ உயிர்‌ அடிமை, &5, 46 

என்னுள்ளகவர்‌ கள்வன்‌ சுத்தா 
வத்தை அநுபூதி, 52 

என்னுள்ளங்கவர்‌ கள்வனைப்‌ போல 
இருர்தபடி சாணிருப்பன்‌ என்றல்‌, 
901 

எனது உள்ளம்‌ கவர்‌ கள்வன்‌ என்‌ 
பது அநுக்கிரகம்‌, ௦0 


ஏசகர்த்தாவாயெ ஈசுவர சாதன்‌, 
542 

ஏகப்பிரும்மவத ௮, 307 

எசபரப்பிரமஈாதன்‌, 405 

எகபரப்பிரமம்‌, 986 

எகவாக்கெப்‌ பொருள்‌ சாதன்‌, 951 

ஏகன்‌, 22 

எகாதசருத்திரன்‌, 240 

ஏபோவ நினமல சாக்‌கிராதிதம்‌, 28 

ஏபோலும, 11 

எது, 11, 120 

ஏதுப்போலி மூன்றைப்‌ போல இரு 
பத்தொன்று, 147 

ஏதுமூனறு -: இயல்பேது, காரிய 
வேது, அதுபலத்தியேது, 187, 
145 

ஏதுவனுமானம்‌, 145 

ஏதுவாவது, 129, 14 

ஏழிசை, 67 

எழுவகைப்‌ பெயர்‌, 285 

ஏழுவகையும்‌ சாற்பத்தொரு பேத 
மாக விருக்கும்‌, 985 

ஏழுவித.திகைட, 23 

ஏத்ராயடிக்சே என்றது சங்காரக்‌ 
இரமம, 81 


ஐச்யெவாதி, 246 
ஐங்கலைப்‌ பிரணவ பஞ்சாக்கர சடாக 
கரங்கள்‌, 


ஜங்கலைப்‌ பிரணவம்‌, 42, 05 

ஐசுவரியம்‌, 91 

ஜர்‌ தமர்‌ கல்வி, 103 

ஐர்தலைநாகம்‌ பஞ்சாக்கரம்‌, 98 

ஐர்தலை நாகமென்னும்‌ அன்த 
சகதி, 98 

ஐந்தாவது சுத்தவித்தை-ருத் தின்‌, 
ஏகாதச முததிரர்‌, தூாறுகோடி 
ருத்திரர்களாக இருக்கு, 240 

ஜர்தனுமானங்கள்‌—: பக்கம, எது, 
திட்டார்தம, உபயம்‌, நிகமனம, 
என்பன, [44 

ஜர்‌ து உண்மையான அடையாளங்‌ 
கள்‌, 49 

ஜந்து சக்திகள்‌, 11 

ஜர்து தொழில்களுக்கு மும்கூன்றா 
கும்‌- 148 

ஜர்து நிலங்களின்‌ தானங்கள்‌, 1௦0 

ஐந்து நிலம முதலியன அமைசர்தி 
ருப்பதைச்‌ சுத்தாவததை உப 
தேச சம்பிரதாயமெனக்‌ கொள்க, 
26 

ஐந்து நிறங்களும்‌ சத்தியின்‌ நிற்‌ 
கள்‌, 68 

ஐந்து நிறமான திருவருள்‌ விலாசம, 
266 

ஐந்து பொ.ுள்‌, 0 

ஐயச்சாட்சியாவது, 138 

ஐயர்‌ இரிவின்மி, 313 

ஐயரற்நிலே-அம்மை திருப்பால்‌ 
முதலாக ௮பிடேகககள்‌ கொண்‌ 
டத 800, சர்தி நாயனாரக்குச 
சிவசம்பக்தம அடிமை என்று 
காட்டியது, 806 

ஐவகை அத்திரங்கள்‌, 72 

ஐவகைச சமணர்‌, 103 

ஐவகைப்‌ யொருளான, 47 

ஐவகையாக கின்ற நிலைமை, 89 


ஒரு தூவெண மதி குடி என்பது 
சம்காரம்‌, 49 

ஒரு பரையாதி பஞ்ச சக்திகள்‌, 257 

ஒருமுக லிங்க வடிவு, 218 


419 


15 
92 


ஒருவழித்‌ தணத்தல்‌, 
ஒழியா இன்பம்‌, 87, 
ஒழிவி லொடுக்கம்‌, 29 
ஒளி செறி, 97 
ஒன்பதாம்‌ சூத்திரக 
ஒன்றானவன்‌, 98 
ஒன்றானவன என்றதற்குத்‌ திறா 
வெழுகூற்றத்‌ தேவார உரை, 
46 


ஈருத்து, 111 


ஒன்று எனற வாக கியத்‌ இல்‌ 
சொரூபமாக வினியோகமாதல்‌, 
233 


ஒன்றே பெரிய ஈல்‌ அடையாளம்‌, 


ஒன்றை ஒன்றாய்‌ மயக்கும்‌ விர்து 
மாயை, 285 


ஓரியூர்‌, 803 
ஒருரு வாயினை, 95 
ஓரை, 99 
இஷதிகள்‌, 261 


கங்கா ச தியென்ற பெயரை யுடைய 
சருவஞான சத்தி, 97 

கஙகாளா, 220 

கங்கைபை ச்‌ கூடியது, 588, 891 

கடம்பூர்லே எல்லாப்‌ புவனமும்‌ 
தமது வியாபகம எனக்‌ காட்டி 
யது, 905 

கண்டேனவர்‌ திருப்பாதம்‌, 251 

சண்‌ படிகம்‌, 293 

சணங்கள்‌, 280 

கணபதி, 1, 230, 887 

சணபதி:--- ஆனந்த சக்கை, ஞான 
சர்திரகலை, சோதியிதழ்‌, இவற்‌ 
ஹையுடை ய வேணியன்‌, 0; இச்சா 
ஞானியை என்னும்‌ மூனு 
சுத்தா முள்ளவன்‌, 0; ஓர்து 
பொருளைக்‌ கொடுக்கும்‌ அத்‌ 
தத்தை உடையான்‌, 0; சால்‌ 
வகை பொருட்கும்‌ பொருளா 
புள்‌ சாக்‌. 8 


சணபதி பிரணவ சொருபம்‌ என்‌ 
றது, 2 

சணபதியின்‌ இரு செவிகளும்‌ சக்தி 
வெம்‌, 8 

கணபதியின்‌ இரண்டாகிய செவி 
குண குணியாகிய சக்தி சவம்‌, 0 


கணபதியின்‌ ஒரு சீகாடரன்‌ 


சொம்பு பரப்பிரும்ம சொரூப 
௮ருளறிவு, 3 

கணபதியின்‌ துதிக்கை பஞ்சாக்‌ 
கரம்‌, 3 


சணபதியின்‌ மும்மதல்களும்‌ லய 


போக அதிகாரம்‌, 8 

கணாதிபதி, 2 

கணைகள்‌ எட்டு, 92 

சந்தம்‌, 9] 

கர்தசுவாயி, 230, 987 

கந்தரனுபூதி, 880 

கம்பராமாயணம்‌, 404 

சயமுகவன, 2 

கயமுகன்‌ திருவடி பூசணவியாபகத்‌ 
துள்‌ வியாப்பியமா யுள்ளது, ௦ 

க பிலை பிரத தயக்கம்‌, 314 

ச*யிலையம்சிரி, 298 

கர்ததவியம்‌, 87, 92, 247 

கர்த்தாக்கள்‌ நாமமே தத்துவ சாம 
மாயிற்று, 240 

கர்த்திரு சாதாச்கியம்‌- இலிங்க வடி 
வரய்‌ சாலுமுகம்‌ பன்னிரு கண, 
படிகவொளி, எட்டுக்கைகளில்‌ 
வலயிடங்களீல்‌ சூலம்‌, ம மு, 
வாள்‌, அபயம்‌, சாகம்‌, பாசம்‌, 
மணி வரதமாக விருக்கும்‌, 218 

கர்சீதிரு சாதாக்கியம்‌, 215, 218 

கர்ப்பத்‌ துக்‌ குண்டாகும்‌ பலவகைப்‌ 
பிணிகள்‌, 218 

கரசுச்தி, 72 

கரணம்‌ எப்படி. வடிவெடுத்ததோ 
அப்படியே குறாவும்‌ வடிவெடுக்‌ 
கும்‌, 287 

சரணம்‌, 18, 216, 287 

சரணமாகிய குரு குடிலையில்‌ அட்ட 
வித்தீசுவரர்களா யிருக்கும்‌, 240 


.420 


கர்ணமாரயெ குரு பிரகிருதியில்‌ ஆச 
சாரியராயிருக்கும்‌, 240 
கரணமாயெ குரு மாயையில்‌ ருத்‌ 
திர தேவராயிருசகும்‌, 240 
கரண மோகம்‌ 268 
சரநியாச அங்க நியாசங்கள, 72 
கருங்கல்‌ மிதர்தது, 16 
கருங்குருவிக்சருளின இருவிளையா 
டல்‌, 4(4 
கருணை என்ற அருள்‌, 285 
கருணேச சம்பிரதாய சுத்த சைவ 
சித்தார்த மெய்கண்ட சந்தானம்‌, 1 
கருணைச சமபிர தாயம்‌, 11 
கருணேயாயெ பரையொளி, 1385 
கருதல்‌ முற்றும்‌, 140 
கரு சலனுமானம்‌, 129, 143, 146 
கருதலனுமானமாவது, 144 
கருதலாவது ௮னுமானத்தால்‌ அனு 
மேயத்தை அழிதல்‌, 142 
கரும்பை தேனை பாலை கணியமுனத 
சண்டை கடடியை ௮ளஉளாவின 
சுவை, 265 
சரும காண்டம்‌, 244, 329 
கருமம்‌, 21 
(35) கருவியுடன்‌ மயங்குதல்‌ ழால 
வத்தை சாககதிரம்‌, 52 
கல்லாட நாயலுர்‌ அருளிய திருவக 
வல்‌; 4 
கல்லாடம்‌, 292 
கல்லால்‌, ௦ 
கல்வியிற்‌ பிரிதல்‌, 199 
கலாதத்துவம்‌, 8 
கலாதத்தவம்‌ ஏழு, 72 
கலாதி, 6, ௦2 
கலாதி தத்துவங்கள்‌, 186 
கலாதி மாயை, 95: 
கலியாணர்‌, 219 
கலிவெண்பாவிற்‌ பிரவர்க்கமாயெ 
அதிவர்ணம்‌, 99, 
கலை எட்டு, 91 
கலை ஒன்று, 288 
கலைகள்‌ பதினாறு, 43 


கலைஞானப்‌ பொருள்களுக்கெட்‌ 
டாத பரஞான நுட்பப்‌ பொருள்‌, 


393 


கழுமலத்தில்‌ திருத்‌ தோணிமேலெ 


மு*தருளிப்‌ பரமகுருவாய்‌ காட்சி 

யளிச்சத, 300 

களவு பொய்‌ காமம்‌ களிற்றின்‌ மும்‌ 
மதம்‌, 98 

களித்தார்‌, 220 

களிறு என்னும ஆணவம்‌, 98 

கற்ரவர்‌ விழுங்கும்‌ கற்பகக்‌ கணி, 
2517 

கன்மசாதாக்யெம்‌, 215, 218 

கன்ம சாதரக்கிய இலக்கணம்‌, 218 

கன்மம்‌, 93 

கன்மமல ஈட்டம்‌ நிகழுமாறு, 28 

சன்மமலம்‌ மீசாங்குர நியாய முடை 
யது, 226 

கன்மமலம்‌ விலைக்குக்‌ கொண்டது 
விற்பது போலச சார்தி பண்ணா 
தும்‌ பலிக்கும்‌, 220 

கன்மமலம்‌ வேதாகம விதிப்படிச 
செய்தால்‌ ஒழியக்‌ கூடியது, 226 

கன்மமலத தின்‌ இலக்கணம்‌ முதலி 
யன, 246 

கன்மயோக கஇிரியாசத்தி மூன்று 
கோடி, 288 

கனமேர்திரியம்‌, 5, 52 

கஜமுகம்‌, 2 

கஜமுகம்‌ பிரணவகாரச பரப்பிரம்ம 
சொருப ஒளியே, 5 


காஞ்சிப்புராணம்‌, 249, 304 

காட்சி எட்டு, 92 

காட்டி சாலுவிதம்‌:- வாயில்‌, மான 
சம்‌, தன்வேதனை, யோகம்‌, 125 

கரட்சியின்‌ வகைகள்‌;-- ஐயம்‌, 
திரிவு, சவிகற்பம்‌, நிர்விகற்பம்‌, 
வாயில்‌, மானதம்‌, தன்வேதனை, 
யோகம்‌, 181 

காட்டுங்குறியாகிய சிவலிக்சம்‌, 257 

காட்டுமகுமியான பரமகுரு திரு 
மேனி, 230 


421 


காடுடைய சுடலைப்பொடி பூசி என்‌ 
பது திரோதம்‌, 49 ்‌ 
காண்டல்‌ கருதல்‌ உரை என்ற மூன்‌ 
அள்‌ ஏது, திட்டார்திரம்‌ அடம்‌ 
கும்‌, 11 
காண்டல்‌, கருதல்‌, உரை என்ற | 
மூன்றினுள்‌ எல்லா அளவைக | 
| 


ளும்‌ அடங்கும்‌, 829 
கரண்டலாவது இரண்டு, 188 
காண்டலே கருத்தாய்‌ என்னும்‌ | 

கேவாரம்‌, 121 
காதைச சொல்லுவானேன என்ற. 

தற்கு விடை, 48 
காந்தம்‌ முதலான சிவரகூயம்‌, 
சாப்பு எட்டு, 91 ப 
காமிசாகம உத்தர சை பரார்த்த ' 

இரர்தத்தின்‌ பாதி, 241 | 
காமிகாகமம்‌ பரார்த்கம்‌, 293 | 
காமாரி, 220 
காயசயாச்‌ செழுங்கணி, 257 


காரணம்‌ ஒருவகைசசிவாகமம, 208 
| 
| 
| 


230. 


சகாராக்கிரகக்‌ கலி, 1 

காராக்கிரகக்‌ கலியும்‌ துன்பமும்‌, 
21௦ 

கரரியஏ.து, 120 

காரிய வேதுவாவது, 143 

காரியங்கொண்டு காரண முமைத 
தீது, 100 

சாரியப்படாத ௮௩௭ க ரண: 
மூலம்‌), 2 ப 

காரியப்படாத செவக்களிறு, 3 

காரியப்படாதவர்‌, 5 | 

காரைக்காலம்மை முரலிய சர்கான 
சமய அச்சாரிமார்கள்‌, 230 | 

சாலாசணி, 9 
காலாதித ரதி, 224 | 
காலாதிதம்‌, 99 

காவற்‌ பிரிவு, 199 

காழி என்றதன்‌ காரணம்‌, 103 
காளாமுகம்‌, 245 

சாளிதம்‌, 225 

ரளி பூசித்தது, 108 


கிரணம்‌ (500) ஆயிரம்‌, 294 

இரந்த அக்ஷரம்‌ பன்னிரண்டில்‌ 
ஐர்து பரப்பிருமமத துக்கு மூல 
மந்திரம்‌, 17 

இரந்கம்‌ சத்தி சிவம்‌ ; தமிழ்‌ உடம்பு 
உயிர்‌, 17 

இரியா சத்தி, 214 

கிரிமா, 92 


. இரியாவுத்திரி, 289 


இ கஷ்ணன புத்திரர்கள்‌ சண்பைக்‌ 
கோரையால்‌ மடிந்தது, 108 
கிருஷ்ணன்‌ பூசித்கது, 103 


- இளிமொழியாளின்‌ முூதிராவிள 


மூலை கை வந்து கெருடல்‌, 299 


கீர்த்தித்‌ இருவசவலின்‌ பொருள்‌, 
262 


. தீழ்சதிசை மேற்றிசையே யாகத்‌ 


தோன்றிய சாத்தா, 295 
திழாலவத்தை ஐ, 291 
திழாலவத்தை ஐந்து:-- சாக்கிரம்‌, 

சொப்பனம்‌, சுழுத்தி, துரியம்‌, 

அரியா தீதம்‌, 52-53 


| கீழாலவத்தை துரியம்‌, 58 


$ீழாலவத்தை துரியாதிதம்‌, 53 


 ீழாலவத்தை சழுத்தி, 58 
' கீழாலல த்தை சொப்பனம்‌, 52 


குஞ்தெ பாத உண்மை, 245 

குஞ்சிதபாதக இருவடி, 4 

குஞ்சிதபாத தரிசனமே பரமமோட்‌ 
சம்‌, 245 

குஞ்சிசபாதப்‌ பொருளே பரமுத 
திப்‌ பேறு, 15 

குஞ்சிதபாத பரசாயுச்சிய முத்தி, 82 

குஃசிதபாதம்‌, 3, 267, 276 

குடிலை, ஆதிகாரணம்‌, 214 

குடிலை எனனும்‌ பிரேரசத்‌ துவா 
ரம்‌, 139, 

குடிலை சித்தாகிய எ வத்துக்கு 
இடம்‌, 242 

குடிலை சத்தத்தின்‌ இடம்‌, 285 


குடிலையாகற சுத்தத்‌ இலிருப்பவர்‌ 
விஞ்ஞான கலர்‌, 242 

குண்டலி சக்தியே பிரணவத்திருத்‌ 
தோணியாகறது, 101 

குண்டலி சுத்த சத்து, 136 

குண்டலிப்‌ பொருள்‌, ௦ 

குணகுணி, 6 

குணகுணி பாவம்‌, 2, 292 

குணகுணீ யாகிய த்தி சிவம்‌, 0 

குணமாவது, 291 

குதிரைத்‌ தோப்பறா, 2017 

குபேரன்‌ பூசிததது, 101 

கும்பகம்‌, 72 

கும்பகலசம்‌, 13 

கும்பாபிஷேகம்‌, 73, 125 

குமிண்டுரிப்பு, 313 

குரு; 237 

குருசுவாமி, 9, 

குருத்து தி, 240 

குருதரிசன ட்‌ 9b 


குருபக்தி, 2 
குருலிங்க ம்‌ 136 


குருவாவது, 229 
குழகன்‌, 024 


[1 


குத்ரால தீதில்‌ அகத்தியருக்கு அழுக 


ரகம்‌ செய்தது, 3 


குறி சலம்‌ பேரின்ப அறுபூதியில்‌ 


இன்னதென்பது, 150 
குதையயப்பு, 169 
குறுமுனி அடிகள்‌, 26 
குறையுறஉணர்தல்‌, 165 


கூர்மபுராணம்‌, 389 
கூத்ருயினவாறு விலக்ககலீர்‌ என்‌ 
றது இருட்டிக்‌ இரமம, 81 


கெடிலச திலுள்ள ௮மமான்மணி, 80 


கெடிலசதி, 19 
செடிவம்‌ மர்‌ திரம்‌, 80 


செளிறு என்ற மசசமாக்குதல்‌, 208 , 


கேட்டல்‌, சிர்தனை தெளிதல்‌ கிட்‌ 
டைகள்‌ முதலியன, 957 


422 


கேவல சகலப்படுத்தல்‌, 21 

கேவலசகல சத்தப்படுிற இரமம்‌, 
18 

கேவலப்பிரமாணம்‌ அறியாமையில்‌ 
அளத்தல்‌, 181 

கேவலம்‌, 77 

சேவலம்‌-அறியாமை, 9 

கேவலாதித சூட்சும மலம்‌, 264 

சேவலசதீதம்‌, 7, 21 

கேலலாதிதமான உயிர்கள்‌, 149 


கொங்குமண்டல சதகம்‌, 297 

கொச்சை என்பதன பொருள்‌, 108 

கொடுமை பல செய்தன கானறி 
யேன்‌ என்றது திதிக்ரெமம்‌, 81 

கொலைததொழில்‌ வில்லாற்‌ செய்‌ 
யும்‌ கராதர்கள்‌, 296 


கோகழி, 225 

கோடு கொம்ப, 8 
| கோயிற்புராணம்‌, 19, 20, 22, 25, 
| 29, 44, 77, 231, 238, 292 
வ்‌ ம்‌ இருவாசகத்தில்‌ துறைக 
| ளெல்லாம்‌ அடங்கும்‌, 26 
கோவைத்‌ திருவாசகம்‌, 26 
கேசலையார்ப்‌ பகுதிகளெல்லாம்‌ 


அருளின்பம்‌, 150. 


சகதி, 3 

| சக்‌இக்கே வடிவு, 48 

| சக்திகலை, 68 

| சக்திகள்‌ ஆணவ மலதனதைப்‌ பாகப்‌ 

| படத்தேஅ, 136 

| சக்தி, 8 

சக்‌்திசிவம்‌, 6 

சக்திதானே ஆணும்‌ டெண்ணுமா 
யிருததலால்‌ தோடணிதல்‌ சக 
இயே கடிவேன்பதழற்கு அடையா 
ளம்‌, 48 

சக்தி ஷாட்குணியங்கள்‌, 17 

சகல சமயபாவனையும்‌ பரமூவன்‌ 


திருவடி, 243 


| 


| 


425 


சகலததீதுவ ஈடுவெளியான தில்‌ | 


லைசசிற்றம்பலம்‌, 282 
சகல தரிசனம்‌, 140 


141 
சகலதரிசனம்‌-ஜயக்காட்சி, 140 
சகலதரிசனம்‌ஃ சவிசற்பக்‌ காட்சி, | 
140 


சகலதரிசனம்‌- 


தன்வேதனாக்‌ 


காட்ச, 141 
சசலதரிசனம்‌- திரிவுகாட்சி, 140 
சகலதரிசனம்‌- நிர்விகற்பக்காட்9, 
141 


சகலதரிசனம்‌- மான தக்சாட்டு, 141 

சகலப்பிரமாணமாவது, 140 

சகலம-பருவப்படுததின தூ, 9 

சகலமும்‌ பாடாண முத்தியும்‌ அற்ற 
. நீலை பொதுவிடம்‌, 109 

சகலர்‌, 220, 228 

சகலா ஆணவ கன்மமாயை மூன 
நையுமடைய பிரகிருதி மாயாத்‌ 
தோற்றத்‌ தனுகரண புவன 
போ ங்களை யுடையவர்‌, 228 

சகலரில்‌ சகலர்‌ விவரம்‌, 289 

சகலரில்‌ பிரளயாகலர்‌, 288 

சகலரில்‌ பிரளயாகலர்‌:-- அட்டமா 
இத்‌ தியாலும்‌, அட்டரககயோகத 
தாலும்‌, யோக காண்டத்துக்குச 
சொன்ன விஇகளாலும்‌ முற்றுப்‌ 
பெற்ற தவத்தையுடைய தேவ 
ராஜ மனுஷ பூதரிஷிகள்‌, 288 

சசலரில்‌ விஞ்ஞானகலர்‌ (03) 
கோடி, 286 

சஃலலோகமும்‌ ஆளுகிற இராசா, 
95. 

சகலன்‌, 109 

சஃலாவத்தை இலக்கணம்‌, 58 

சசலால ததைக்கு ௮திஈ த கில கழு 


விசன்‌, (5), 58 
சகலாவத்தைக்குத்‌ தத்துவங்கள்‌, 
(96) 55 


சகலாவத்தைக்குத்‌ துரியத்தில்‌ ௧ 
விகள்‌, 96 


சடலாவத்தசையில்‌ சாக்கிரத்தில்‌ கறு 
விகள்‌, 9௦ 


| சகலாவத்தையில்‌ எழுத்தியில்‌ சர 
சகலதரிசனம்‌- இர்‌ இரியக்‌ காட, | 


விகள்‌, 55 

சசலாவத்தைபில்‌ சொப்பனத்தில்‌ 
சருவிகள்‌, 55 

சகலாவத்தையில்‌ தத்‌ தவங்கள்‌ 
எழுப்பப்படும்‌ முறை, 52-58 

சகள, 3 

சகள அதிகார மூர்த இ கணபதி 
என்றது, 2 

சகளக்கவருக்கு களைகள்‌ சான்கு, 
257 

சசளகஇளைகள்‌ ஈான்னும்‌ அசேகம்‌ 
பிரமா, விட்டுணு, ருத்திரர்‌, பஞ்ச 
விமசதி முதலாகிய மயேசுவர 
பேதங்க4ளெல்லாம்‌ அமோகம்‌ 
கொம்புகளாதல்‌, 251 

சகளத்‌ திருமேனி, 214 

சகளம்‌, 8, 215, 216, 220 

சகளம்‌ என்ற அதிகாரத்திரு மேனி, 
114 

சகளமயம்‌, 250, 283 

சகளமான பரமகுரு, 204 

சகளாகள, 2 

சசளாகளக்கிளைகள்‌ ஐர்திலும்‌ பஞ்ச 
சதாக்யெ சுததமாயா விச்‌ து 
மூர்ததங்களாகிய கர்த்தாக்கள்‌ 
அரேகமான கொம்புகளாதல்‌, 
251 

சகளாகளத்‌ திருமேனி, 814 

சஃளாகளம்‌, 38, 21 

சகளீகரணம்‌ செய்தல்‌, 18 

சங்ககிதி பதுமகிதி, 101 

சங்கமம்‌, 24 

சங்கல்பம்‌ கெடுதல்‌, 88 

சங்கார கர்த்தாவே முதலாளி, 100 

சங்கார கர்த்தாவே முதலாளியான 
பதிசொருப மருளுதல்‌, 929 

சங்கார இருத்தியம்‌, 341 

சகா சலப்பிரளயகாலம்‌, 101 

சங்காரம்‌ சுத்தத்திில இளைப்பாத்‌ 
அம தொழிலையுடையது, 49 


424 


சக்கிராக்தவாதி, 240 

சஞ்சித கன்மங்கள்‌, 74, 228 

சஞ்சிதம்‌, 92 

சஞ்சிதம்‌ ஆகாமியம்‌ பிராரத்துவம்‌ 
என்து மூன்று கன்மங்கள்‌, 98 

சஞ்சலைத்‌ தளையிட்ட மனம, 267 

சண்பை என்றதன்‌ காரணம்‌, 102 

சத்தம்‌, 91 

௪,த்‌. தாய குணார்தம்‌, 28 

சத்தாகிய வாக்கு, 23 

சத்தி, 214 

சத்திகலை, 43 

சத்திகள்‌, 73, 280 

சச்திகளின்‌ தொகை 
ண்டு, 285 

சத்திவ சொரூப சாட்குணியப்‌ 
பேரழகு, 288 

சத திசிவம்‌, 41 

சச்‌ திம்‌ இரண்டென்று இருவி 
ரலையும்‌ காட்டியது, 47 

சத்திவெம்‌ விஞ்ஞானகலர்‌ 
பவமாகவே இருககும்‌, 239 

சத்தி வொதயிக தர்சனம்‌, 292 

சத்தி தீத்துவம, 2&0 

சத்தி தணைக்காரணம்‌, 148 

சத்திகிபாத ஆனமாக்கள்‌, 220 

சத்திகிபாதத தன்மை, 149, 272 


ஜம்பததிர 


அனு 


a பபமெமவை 


கயிலாச லயத்தானமசன தலம்‌, 
286 

சத்யபோத மெய்கண்ட திருப்புகழ்‌, 
259 

சதாத்‌, 23 

சதசத்தாகிய மனம்‌, 33 

சதசத்தான மாயை, 981 

சதாக்கிரம்‌ (ஸஹஸ்ரம்‌) சங்சமம்‌, 
294 

சதாவெதத்துவம்‌, 240 

சதாசிவம்‌, 12, 216 


- சதாசிவம்‌ முதல்‌ ஜர்தும்‌ பூர்த்தி: 


அக வ மழ அதைத வலக வ, கண்ல 


உடல்‌, 216 

சதாசிவர்‌, 214 

சதாசிவ ரூபம்‌, 213, 219 

சதாவெொங்கம்‌,. 43, 59 

சதாசிவா தி ஐவருக்கு மனோன்மணி, 
மகேசுவரி, உமை, இருவாணி, 
குடிலை சத்திகள்‌, 214 

சதா ஈடனம, 3 

சதுர்வித உண்மை, 21 

சதுர்வித நிட்டை, 81 

சதுர்வேத தாற்பரியம்‌, 230 

சச்தானாசசாரிமார்‌, 130 


' சர்தானாசசாரிமார்‌ எழுவர்‌, 289 


சந்தான சமயாசசாரிமார்சள்‌, 240 


| சந்தானம்‌, 294 


சத்திமிபரத நான்கு உபதேசமறை, . 


101 
சத்‌ திகிபாதம்‌, 6 
சத்திநிபாதம்‌ சாலு, 47 
சத்திநிபாதம்‌ சாலென்று 

சாலு விசலையும்சாட்டியது, 47 
சத்‌. இிரிபாதமசவது, 289 
சத்திய போதம்‌, 838 
சததியாவது, 268 
சத்தியானயிக தரிசனம்‌, 288 


சத்தியோசாத நு கத்தில்‌ பிறரத 
ஆகமற்கள்‌, 293 


சத்தி வத்த உதையகங்காதாரண , 
ட உத்தமாக்க ரிவகாடிபர்‌ பத இவ | 


லோச மகாமேரு மகாரசத மகா 


அவை: பதிக்க ரின்‌ 


i 
t 
1 
( 


| 
| 
| 
| 


சச்தானவாச்சாரிமசர்கள்‌ 
திருவாக்கு சகள சாத்திரமாக 
விருக்கும்‌, 241 

சச்திதேவதைகள்‌, 3 


. சர்தியச்கரம்‌, 10 
சச தஇிரசேகரர்‌, 219 


சர்‌ திர ஞானம்‌, 3 சோடி, 294 
சர்திரனாய அராதி போதசத்தி, 
08 


ச தஇிரனிடததுண்டான அயிர்த சா 
சங்கள்‌, 2017 

சஈகர்‌ முதலான அனுவர்க்கு உப 
தேசம்‌ செய்தது, 904 

சபட்சம்‌, சித்தத்தை விளக்கு 
ஏதுவினால இர்த மூர்த்தி என்ற 
றிதல்‌, 146 


‘425 


சபட்சமாவது, 127, 145 

சம்பிரதாய உபதேசவிரிவு, 18 

சம்பிரதாய உரை, 230 

சம்புபட்சம்‌ 97, 285 

சமணழிர்த து, 15 

சமணரில்‌ பேதம்‌ இருவர்‌, 244 

சமணன்‌, ூக்க்‌ 

சமய சந்தான ஆச்சாரிமாரச்கள்‌ திரு 
வாச்குக்கள்‌ முழுதும்‌ திருவாச 
ட திருவருட்பயன்‌ அதுயூதி, 

9 

சமயவிசேட நிர்வாணம்‌, 289 

சமயாசசாரிமார்‌, 136 

சமயாச்சாரிமார்‌ நால்வர்‌, 289 

சமவாத, 246 

சமனாகலை, 45, 68 

சமனைகலை, 68 

சமாதி, 92 

சமாதி நிட்டைகள்‌, 184 

சர்வசங்கார மகாசமசான உத்தம 
அதிகுட்சும ஈடனத்தானமரய்‌, 
286 

சர்வசுதக இ.ரம்‌, 24 

சர்வவியாபக இன்பத்துக்கு மூவ 
கை அணு, 258 

சர்வவியாபகசததி மெய்கண்ட குஞ்‌ 
சிதபாதம்‌, 270 

சர்வவியாபகப்‌ பொருள்‌, 405 

சாவவியாபகம்‌, 41 

சாவ வியாபக வடிவான சிவலிங்கப்‌ 
பெருமான்‌, 269 

சர்வோத்தமம்‌ (6) ஆயிரம்‌, 294 

சரவடிவு, 89 

சராயுஜம, 260 

சரிதோறும்‌ உலாவும்‌ புத்தி, 236 

சரியாதி ரான்கு மறைகள்‌, 87 

சரியை கிரியா யோகக்கள்‌, 22 

சரியை கரியா யோக சமாதிகள்‌, 
251 

சரியை சரியை யோகஞானக்கள்‌, 
969 . 

சரியை முதலான ஞானபர்சம்‌, 246 

சருவஞான சத்தி, 97 


திரு—28 


| 


| 
| 


சருவ பரிபூரணன்‌ சாதன, 939 

சருவாட்சக மகா ரகசிய சதாகாச 
சூட்மானச்த நிருத்தம்‌, 288 

சருவ வியாபகப்‌ பிரகாசம்‌, 278 

சருவ வியாபகம்‌, 269 

சருவ வியாபி, 262 

சலத்தில்‌ இன்சுவைச்‌ சத்தியை 
யருளியது, 821 

சலந்தசாரி, 220 

சவிகற்பக்‌ காட்டி மூன்று, 141 

சவிகற்பக்‌ காட்‌யொவது, 198 

சவிக ற்பகீ காட்டுயின்‌ இலக்கணம்‌, 
125 

சவுர்கிரார்திகன்‌, 244 

சற்குரு, 220 

சற்குருவணக்கம்‌, 1 

சற்சங்கம்‌, 29 

சன்னிதானம்‌, 75 

சனனி விரோதனம்‌, 15 

சனகாதிபா்‌, 280 


சனனத்துன்பம்‌, 331 


சாக்கிரம்‌, 800 

சாக்கிராதீதம்‌, 11 

சாகோபசாகை, 258 

சாங்குசித்தம்‌, 11 

சாகு சித்தா தப்பொருள்‌, 245 

சாகு சத்சாள்‌, 18, 205 

சாட்குணிய, 18 

சரட்குணீய சங்காபிஷேசம்‌, 289 

சாட்குணிய சடங்கம்‌, 17 

சாட்குணியப்‌ பொருள்‌, 99, 984 

சாட்குணியம்‌, 5, 41 95 

சாட்குணிய மூலம்‌, 17 

சாத்தா, 295 

சாத்தா என்ற சிவஞான உருவான 
சதுரன்‌, 295 

சாத்திர தோத்திரக்களுக்குக்‌ குரு 
லிங்க சங்கமே பொருள்‌, 11 

சாத்திரம்‌ தோத்திரம்‌, 11 

சாதக, போதக, லோகூவதரு 
மணி, 289 

சாதசாதி அபிஷேகம்‌, 290 


426 


சாதாக்கியம்‌, 914 சிவகரணதிதால்‌ ஆணவமல.. சத்தி 
சாசதாகீகெயமான அதிட்டரானம, சக உபகாரத்தைத்‌ தரிசிஃ்பதே ஆண 
ளாகளத்‌ 'இருமேனி, 214 . வத் துக்கு இர்‌ திரியக்கரட்சி, 186 
சார்தபீச ரெட்டெழுத்து, 17 சிவகரண தீட்சை, 200 
சார்தபீச பரப்பிரும்ம சடக்கங்கள்‌, | வெகாயத்திரி, 17 
18 ட்‌ 5 இவகாயத திரிக்கு மூலம்‌, 17 
சாந்தப்‌ சமயம்‌, 980: சவெகுருநாசனான குருசுவாமி, 7... 
சாமபேத தானதண்டம்‌ என்ற நால்‌ | சிவகுருசாதனான .குறுசுவாமி திரு 
வகை உபாயம்‌, 287 வாரூரீல்‌ திருக்தொண்டடிகள்‌ 
சாயை யொன்று, 988 ம்ரயின்கண்‌ தோன்றியவர்‌, 7 
சாரோதிதம்‌, 200 ஆயிரம்‌, 294 சிவகுரு த்‌ AE 
சாலோகாதி மூன்று, 226 கள்‌, 27 


வெசத்தியட்ட மூர்த்தகாள்‌, 18 

இசா. ரமுதல்‌ சூக்குமபஞ்சாக்கரம்‌,/௦ | சிவசததிப்‌ பிரேரகம்‌, 207 
த்தம்‌, ஐயாயிரம்‌, 294 சிவசத்திபால்‌ இருட்டி இதி சங்கா 
இத்தமின்றிக்கசணம்‌ மூன்று, 52 சம்‌ செய்தல்‌, 381 
சித்தர்‌, 230 சிவசாட்குண்யம்‌, 0 
எத்தாகய பச, 13௦ சிெவெசாதாக்கியம்‌, 215, 216, 217.. 
இத்தார்த ௮. நுபூ திமான்சளாகிய செவசொளுபம்‌, 9 

சாதாச்கள்‌, 2517 சிெவஞானக்கணபது, 1 
இத்தார்தம்‌, 3 சிவஞான சமயம்‌, 888 
இத்து, 234 சிவஞான சித்தியார்‌, 2, 4, 6, 11, 
சத்துலிலாசம்‌, 248 | 19, 20, 21,.28, 77, 124, 196, 
சிதம்பர புராணம்‌, 99 129, 180, 221, 224, 281, 234 
சிதம்பரம்‌ : — 236, 219, 248, 351 

சுத்த சுழுத்தி கானம்‌, 288 சிவஞான சித்தியார்‌, 

சான வனென்ற முன்னிலை வாக்‌ ஞானப்பிரகாசர்‌ உரை, 129 


| 


யெப்‌ பொருள்‌, 288 மறைஞானசம்பர்தர்‌ உரை, 280 
மாயாசத்திப்‌ பெயர்‌, 288 சிவஞான சொருபம்‌, 204 
இதெம்பரம்‌ வரச்கூவியாண்ட திரு | சிவஞான த தெளிவு, 401 
வருட்‌ பெருமை, 911 சிவஞானதேச௫ வடிவு, 97 
தெம்பசம்‌ - வீர்து, 288 சிவஞானப்பண்ப, 900 
சததம 10 சோடி, 203. சிஒஞானப்பரிச, 299 
சிபியின்‌ வரலாறு, 172: : சிவஞான போதம்‌, க, 5, 10, 11, 


சிரபுரம்‌ என்றதற்குக்சர்‌. ரணம்‌, 102 19, 20, 44, 100, 10த,- 218, 
சிருட்டிறொத் தியம்‌ சத்தியைப்‌ பொ 220, 222, 238, 249, 243; 251 


ருர்துதல்‌, 49 259, 989. 511 
இருட்டி - பரமவெம்‌ சத்தியைப்‌ ஞான போத விருட்சம்‌, 258 
பொருந்துதல்‌, 49 சிவஞான மேகம்‌, 340 | 
வெக்களிறு - கண்பதி, 1, 2, 8 இவஞானம்‌, 218 
சிவகரண அநுபூதி, 146 வெஞானவிளை வு, 296 


சிவகசண அநுபூதி - தன்னியல்பு, | எவெஞானவின்பம்‌, 909 
146 சிவெத்துக்கு அபாவம்‌, 128 


427 


சிவத்துச்கு அர்ததாபத்தி, 123 

த்துக்கு ௮ நுமானம, 123 

வெததுக்கு ஆகம உபதேசம்‌, 128 

வெத்‌ தக்கு இயல்பு, 124 

சிவத்‌ துக்கு உண்மை, 124 

சவெத்துக்கு உவமை, 123 

திவத்துக்கு ஐதிகம்‌, 124 

வ த்துக்கு ஒழிபு, 123 

சவெத்துக்குப்‌ பிரத்தியட்சப்‌ பிரமா 
னாம்‌ முதலியன, 128, 124 

எவத்துக்கும்‌ காதத்துக்கும்‌ சத்தி 
யும்‌ விர்‌ தூவும்‌, 214 

சவதத்துவம, 8 

சிவதத்துவம்‌ ஐந்து, 52 72 

சிவதத்துவமும்‌ பஞ்சகலைகளும்‌ 
அதிட்டேயமாதல்‌, 215 

வ தரிசனம்‌, 25 


தன்வேதலைக்காட்‌8ி, 142 
கிரிவுகாட்‌9ி, 141 
நிர்விகற்பக்காட்டு சான்குவிதம்‌, 
142 
மான தக்காட்டி, 142 
யோசக்சாட்சி, 142 
வாயிற்கரட்சி, 149 
விகற்பச்காட்டு, 142 
சிவதருமோத்திரம்‌, 322 
சிவநெறிப்பிரகாசம்‌, 248 
சிவப்பிரகாசக்‌ கட்டளை, 288 
சிவப்பிரகாசம்‌, 2, 3) 4, 10, 19, 
29, 44, 47, 281, 258 
சிவபுண்ணிய௰ய சொரூபவடிவான 
குதிரைகள்‌, 296 : 
சி்ப்ண்ணியம்‌, 21 
சவபுண்ணிய முதிர்ச்சி, 149 
இவபுரம்‌, 405 
சிவபுராணம்‌, 39, 282 
சிவபுராணம்‌ மூலம்‌, 25, 88 
சிவபூசை, 22 
வெபெருமான்‌ கல்லாலின்‌ ழே எழூர்‌ 
தருளியது, 994 
சிவபெகுமானே இதையஞர்‌, 25 


ஆவலை வ சயன வவைவவாகைகவைை 


| 
| 
ஐயக்சாட்‌9ி, 141 | 
| 


தவம்‌, 6, 214, 288 

சிவம்‌, அருள்‌, உயிர்‌, ஆணவம்‌, மா 
யை, கனமம்‌ இவையாறும்‌ அடல்‌ 
இய பஞ்சாக்சசப்‌ பொருள்‌, 285 

சிவமயச்சிவானர்த காதன்‌, 898 

சிவமாவது, 288 

சிவமும்‌ சத்தியும்‌ ஆனைஉருவாகிக்‌ 
கலரதது, 3 

சிவயோக சமாதியிலடங்கி யுள்ள 
வை, 43 

இவெயோகம்‌, 281 

சிவசாகமோகம்‌, 819 

சிவலிங்க த திருவுரு பஞ்சாச்கர சொ 
ரூபம்‌, 59 

சிவலிக்சப்பெருமான்‌, 12 

சிவன்‌, காணம்‌ குரு, 2217 

சிவன்‌, தேகம்‌ ஆன்மா, 2317 

சிவன்‌ மன்னவன்‌, 237 

சிவன்‌ வல்லமை யரை, 287 

இவனடியே இந்தஇத்தல்‌, 264 

இவனது ௮ட்டகுணம்‌, 40 

இவனுக்கு உயிர்பரம்‌, 237 

சிவனுக்கு லயபோக அதிசராம்‌ 
மூன்றுக்குமிடமாக வந்த சவக்தா 
பேதம்‌, 215 

சிவனுக்கு வடிவெல்லாம்‌ அருள்‌, 
45 

சிவனுடைய தாலவிரிவும்‌ ஞக்கும 
மென்மையும்‌, 321 

சிவனும்‌ இரர்தமும்‌ அத்துவிதம்‌, 
10 . 

சிவாகீரயோகிகள்‌ உரை, 11 

சிவாகமம்‌ அருளிய யரம்பரை, 291, 
295 

சிவாகமம்‌ ஈாதன்‌ திருவுளம்‌ பற்றி 
யது, 229 


சிவாகமம்‌ இருபத்தெட்டு, 18 


சிவொகமக்‌ காட்சியான திரிபதார்த்த 
நிச்சயம்‌, 245 

சவொகமப்‌ பொருள்‌, 280 

சிவாத்துவித வேததி, 296 

சிவாலய மகாமுனி, 26 

சிவானச்த ஞானசடன இன்பசுக 


428 


குஞசிதபராத சதீகாவித்யாபுச ரக 
சியம்‌, 295 
சிவானச்க கிஷ்டை, 238 
சிவார்சசன மகிமை, 885 
சவானக்த சமுத்திரம்‌, 387 
வொனத்தம்‌, 28 
சிவானந்தமாலை, &, 6, 9, 10, 42, 
45, 224, 230, 281, 264 
சிவானச்‌ தமசலையின்‌ ஆசிரியர்‌, 42 
சிவானந்த விருட்சம்‌, 258 
சிவொனுபூதி, 228 
சிவானுபூதி நிட்டை, 25, 222 
சிற்றம்பலம்‌, 519 | 
இறப்பு நூலாகிய ஆகமம்‌, 149 
| 


ட 


சிறப்புப்பாயிரம்‌, 30 


சீ அத்தம்‌, 6 

சிசாழி, 52 

சீகாழிப்புராணம்‌,; 100 

சீகாழியின்‌ 12 திருமாமங்களிலும்‌ 
சவஞானபோக 12 குச்திரக்‌ 
கருத்தின்‌ பயன்‌, 95 

வெத துவமளிக்கும சத்தியைச்‌ சர்‌ 
இரனிடத்‌ தமளிய த, 820 

சீவன்முத்த தசை, 14 

சவன்முத்த தசையே பரநூத்தி, | 
201, 269, 276 

சிவன்‌ முத்தர்‌, 270 | 

௬ுக்ரகுரு பூசித்து, 101 

சுகசொருபம்‌ வனே, 331 

சுகர்‌, 230 

சுகவொளி, 18 

சுகாதித சிற்பர... இன்பப்பெருக்கு, 
257 | 

சகாதித நிலை, 12 

சுக" திதம்‌, 23 

சுசசசடம்‌, 1, 2 

சுத்த அத்துவாவாவது, 286 

சுத்த அநுட்டானமாவது, 986 

கதத அபிஷேகம்‌ சவத நமணி, 29௦ 

சுத்த அவததையாவக ஐ, 260 

சுத்த ஆன்மாவாவது, 060 


சுத்த குருவாவது, 285 

சுத்த சேவல ஈடனம்‌, 239 

சத்த தரிசனம்‌, 139 
௮.நுமானம்‌, 139 
தன்வேதனாக்காட்டு, 139 
மான தக்சாட்‌9ி, 139 
யோகக்சரட்சி, 130 

சுத்த தீட்சை, விஞ்ஞான திட்சை, 
285 

சுத்த தேஈமாவது, 266 

சுத்த நிட்டையாவது, 280 

சுத்தப்பிரமாணம்‌ அ௮பசவமாகது, 
137 
அருளால்‌ அளத்தல்‌, 137 
இயல்பாவ அ, 1817 
உண்மையாவது, 137 
உரையாவ து, 181 
ஐ.திசமாவது, 197 
ஒப்பாவது, 137 
ஒழிபாவத, 137 
கழுதலாவது, 137 

சுத்தப்பிரமாணம காண்டலாவது, 
137 
பொருளாவது, 137 

சுத்த பஞ்சதிருத்‌ தியம்‌, 38 

சுத்த பூசையாவது, 286 

சுத்த புசிப்பாவது, 286 

சுத்தம, 285 

சுத்தம, கேவலசகல நீக்கம்‌, 9 

சுத்தமலமாவது ஆணவமலம்‌, 285 

சுத்த மாயாசததி வடிவாயெ ஆல 
மரம, 9% 

சுதத மாயை, 298 

சுத்த மாயை ஆதிகாரணமான 


குடிலை, 214 


சுத்த மாயை குண்டலிமென்று 


வியக்தமானபோது பரசாதாத 
ஐர்‌ தும்‌ பிறக்கும்‌, 148 


சுத்த மாயை அனாதி, 227 


பராசததிப்‌ பிரேரகமான குடிலை, 
226 உ 1) 


சசத மாயையாவத, 920 ச 
சுத்த வித்தை, 23, 214, 240 


429 


சததாசத்த அத்துவாவாவ து, 288 
௮ நட்டானமாவது, 287 
அபிஷேகம்‌ சாதகாபிஷேகம்‌, 
267 
அவத்தையாவது, 881 
இடமமாயை, 287 
சீணமாவ த, 281 
குரு தகதிணாமூர்த்தம்‌, 287 
சத்திநிபாதம்‌, 287 
சிவம்‌, 287 
ஞானமாவது, 284 
தத்துவம்‌ போகயகரண்டம ஏழு, 

287 
தலம்‌, சிதம்பரம்‌, 288 
நீட்சையாவது, 287 
தேகமாவது, 267 
நிட்டையாவத, 9817 
பூசையாவத, 267 

சுத்தாசுத்தம, 287 

சுத்தாசுத்த மலம ஆணவமும்‌ கன்ம 
மும்‌, 287 

சுத்தா சத்தமா இய அன்மா பிரளயர 
கலர்‌, 287 

சுத்தாத்மா, 2, 15, 15, 

சுத்சரத்மரக்களுச்குத்‌ தமிழாலனறி 
கிரகீசய வின்பம்‌ பிறவாது, 15, 
லப்‌ 

சுத்தாத்துவா 289 

சுத்தாவத்தை, 9, 52, 55, 501 

சுத்தாவத்தை ஐந்து, 82, 291 

சுத்தாவத்தை கடந்தசிவ ஞானப்‌ 
பிரகாசம்‌, 400 

சுத்தாவத்தையின்‌ காரியமான நின்‌ 
மலாவததை, 5௦ 

சுத்தாநுபோகம்‌, 5 

சுதந்தர சத்தி, 98 

சுர்‌ த.ரமாவரியார்‌, 220 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தேவாரம்‌ 
12, 18, 44, 62, 224 261, 270, 
999 

சுப்‌ ரபேதம்‌ 8 கோடி, 294 

சபரவ உண்மை, 88 

சுயகுருவாய்‌ வரத ஆச்சாரியார்‌, 40 


சுயம்பிசசாச குருமணி, 319 

சுயம்பிரசாச வடிவு, 225 

சுரர்குரு பூசித்‌: அ, 101 

சுறாதிப்பிரமாணம்‌, 12 

சுயகுரு தேசிகராயெ சாகன்‌, 130 

சுவாமி பரதவேடரான திருவுமுக்‌ 
சொள்ளுதல்‌, 295 

சுவாயமபூ, (3) கோடி, 204 

சுவேதழம்‌, 200 

சழிமுனா மார்ச்சு உள்ளொளி, 540 

சுழிமுனா மார்க்கம்‌, 504 

சுழிமுனை யாறெ வில்‌, 98 

சுன்‌, ஈம, 59 


ரூக்கும தேகம்‌, 73 

சூக்கும பஞ்சாங்கம, 01 

சூக்கும பஞ்சாக்கரம்‌ 
வகை, (4 

சூக்குமம்‌, 215 

சூக்கும பஞ்சுத்‌ திய ஈடனம்‌ 842 

சூக்குமா சூக்குமம்‌, 115 

சூக்குமை, 220 

சூட்சுமதர இணவமலம, 136 

சூட்சமதரமாகிய மலமான இடத்தி 
லிருக்கும்‌ ஆணவ மலம ]35 

சூட்சம ஈடனம்‌, 1 

சூட்சும நடன 
240 

சூட்சும பஞ்ச கிருத்தியம்‌, 95 

சூடசும பஞ்சா£கரத்தின்‌ 15 வித 
விளக்கங்கள்‌ 61-04 

சூட்சும பஞ்சாக்காம பதினைச்து, 
42 


பதினைந்து 


பஞ்சகரு தியம்‌, 


சூட்சுமம்‌ பரமம்‌ சசத்திரம்‌, 204 
சூட்சும மலம்‌, 9 

சூட்சும வாக்கு, 5 

சூநசங்கிதை, 230 

சூலம்‌, 218 

சூலமாகிய சுதர்தர்‌ சக்தி, 98 


செக்கமுகீர்‌ மாலை, 87, 405 
செம்பிற்‌ சாளிதம்‌ போல, 225 


430 


செய்யுங்குரி கொண்டே வனுண 
டென்ற து, 107 


சேட்படை, 110 

சேடமாகிய தேசம்‌, 107 
சேதனா சேதனங்கள்‌, 226 
சேதனா சேதன மோகினி, 288 
சேரதேசம, 399 


சைதன்னியம்‌, 97 : 286 
சைவசமயகுரவர்‌, 13 
சைவசமய நெறி, 285 

சைவ சித்தாந்தம்‌, 244 
சைவூத்து விதி, 240 

(சைவ) நிசவாசம்‌ கோடி, 294 
சைவம்‌, 245 


சொப்பனம்‌, 890 

சொர்ண மலை யானகாதன்‌, 380 

சொருபமும்‌ தடத்தமும்‌, 95 

சொல்லின்‌ பின்னும்‌ ஜர்‌ துவமசை 
கள்‌, பக்கம, ஏது, திட்டாச்தம்‌, 
உபாயம்‌, நிசமனம்‌, 128 


சோடச கலாப்‌ பிரசாத பஞ்சாக்‌ 
கரம்‌, 29 

சோடச சலப்‌ பிரசாத பஞ்சரட்‌ 
சர அட்டாட்சரம்‌, 65 

சோடச கலாப்‌ பிரசாதம்‌, 43, 65 

சோடசகலை, 66 

சோதி யிசழ்‌, 6 

சோதியின்‌ விளக்கம்‌, 269 

சோதியை அ௮ருக்கணிடம்‌ வைத்தது 
௦206 

சோமசுந்தர சுவாமி, 81 

சோமசுந்தர காதன்‌, 402 

சோமசும்‌ தரமே இறையனார்‌ சாயனா 
ராக எழுர்தருளியது ,18 

சோம சூர்யாச்னி லோசனர்‌, 218 

சோமாஸ்கர்தர்‌, 27, 220 

செளசம்‌, 12 


ஞாதுரு ஞான ஜேயம்‌, 270, 286 

ஞானக்சணபதி, 1 2 

ஞானக்‌ இரியாசச்தி அதிட்டானம்‌, 
214 

ஞானக்‌ கிரியை, 215 

ஞானக்‌ கொத்து, 150 

ஞானகாண்டம்‌, 8809 

ஞானகுரு, 23 

ஞானசசுகா ஈடனம்‌, 1 

ஞான சகதி, 214 

ஞானசத்தி அருளிய கணாதிபதி, 2 

ஞான சத தியில ஆயிரத்‌ தில்‌ ஒன்று 
இரியா சத்தி, 214 

ஞானசர்‌திர கலை, 0 

ஞானசர்‌ திர கலையைத தரித்தவன்‌, 
62 

ஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌, 
6, 12, 15, 18, 20, 28, 44, 49, 
72, 75, 86, 94, 221, 232, 250 
251, 260, 342 

ஞான சூரியன்‌, 90 

ஞான ஞோய ஞாதுகு இன்ப சொரூ 
பம்‌, 048 

ஞானத்‌ இ .நவாசகம்‌, 1 

ஞானத்தில்‌ ஞானசசரியை முத 
லான இருத்தொண்டின்‌ உண்‌ 
மையான அனாதி பரம வீட்டின்‌ 
அனுபவம்‌, 2395 

ஞான த்தெழும்‌ கூத்து, 11 

ஞான நிலைமை, 232 

ஞானப்பரைப்பிடி, 1 

ஞானப்பால்‌ மொழியாளான பரா 

ஞானப்பித்து, 876 

ஞான பூசை, 12, 1௦ 

ஞானம்‌, 2, 91 

ஞானம, பக்தி, வைராக்யெம ஞானி 
கட்குண்டு, 113 

ஞானமாவது, 290 

ஞானமேகம்‌, 880 

ஞானமே வடி.வான அறக்கடவுள்‌, 


100 


421 


ஞானமோட்ச விசுவவிருடதய 
சத்தி "வாலயச்சிவ சிதம்பரம்‌, 
256 

ஞானவாள்‌, 70 

ஞானவுத திரி, 289 

ஞாகை மதீயச சாத்திரம்‌, 308 

ஞானாகாசச சதாடனம, 3 

ஞாஞன்க।சம, 8 

ஞானாகாசமாகிய பரிபூரணம்‌, 8 

ானாசாரியர்‌, 23 


ஞானசைரியரது ரோக்காஇ ஏழு 
வித அட்டவிக சகா சமுக 
காரம்‌, 93 

ஞானாமீர்தமான காதன்‌, 88 

ஞானேச்‌ தாயம்‌, 5, ௦28 

தகரவித்யா மந்திர சொருபமா 


யிருககும பரமர.ஃசியப்‌ பொருள்‌, 
1.2 

தகர வித தியாபுரம்‌, 249 

தகரவித்தை, 46, 49 

தசகாரிய உண்மைஈளைக்‌ காட்டிய 
ஒருமொழி உபதேசம்‌, 2:28 

தசகாரியம்‌, 228 

த.சகாட்ு அசுவங்கள்‌, 297 

தீசவித ஆத்மா, 18 

தசாங்கம்‌, 808 

தடத்த சொருபம்‌, 97 

தடதத தரிசன முறைமை, 289 

தட தீதமாவது, 489 

தததவத்தோற்ற வொடுக்கப்‌ பஞ்ச 
இருத்‌ தியம்‌, 284 

தத்துவத்‌. ரயங்களான முப்பத்தாறு, 
72 

தத்துவக்சட்டு, 13 

தத்துவம்‌, 216 

தத்துவம்‌ ஏழு, 288 

தத்துவம்‌ பிருதுவி முதல்‌ சாதம்‌ 
வரை, 96, 289 

தத்துவம்‌ மூன்றிடத்தும்‌ மும்ஞூன்‌ 
ரூகக்‌ கொத்துக்கள்‌ தோறும்‌ 


நிறைச்து நின்றாலும்‌ பொருள்‌ 
ஒன்றே, 238 
தத்துவமாவது, 269 
தத்துவாத்து விதம்‌, 21 
தநதிரகலை, 92, 188 
தர திரகலையாவது, 130 
தந்திர மர்திர உபதேசகலை, 299 
தந்திர மந்திர இரியைகள்‌, 43 


சமிழ்‌ வேதாகம புராண சாத்திரங்‌ 


கள்‌, 10 

தமிழ்‌ உயிரும்‌ மெய்யும்‌ தேகமும்‌ 
தேதியும்‌, 17 

தமிமுணமைப்‌ பொருளென்று வ 
னடியார்‌ காணச்‌ செய்த திரு 
விளையாடல்கள்‌, 15-16 

தமிமும்‌ இரந்தமும்‌ அட்சரங்கள்‌ 
அபேச மாயிருக்கும்‌, 16-18 

தமிழும்‌ இரர்தடிம்‌ உடலுயிர்‌, 16 

தமிழும்‌ கிரக்தமும்‌ சத்‌ திசிவம்‌, 16 

தமிழும்‌ இரர்தமும்‌ சீவன்‌ வன்‌, 
16 

தமிழும்‌ இரச்தமும்‌ வேதம்‌ அகமம்‌, 
16 

த ஃமாமயமாய்‌, 267 

தரிசனமாவது, 289 

தரிசன மானவுடன்‌ அறியாமை 
நீக்குகிற அனுபலத்தி ஏதுவால்‌ 
வால்‌ திருவருளை அறிவது, 132 

தருணமண்டலம்‌, 78 

தருமம்‌, 91 

தலமாவது, 291 

தழ்ற்பிழம்‌ பான திருமேனி, 807 

தற்சுட்டாயெ ௮ன்‌ மகுணம்‌ 992 
தற்புருடத் தில்‌ பிறந்த ஆகமங்களின்‌ 
விவரம்‌, 294 

தற்பொருளான நாதன்‌, 828 

தற்போதச சதுரிழத்தல்‌, 376 

தற்போத மற்ற சாங்குசித்த அத்து 
வித உண்டையடியார்கள்‌, 246 

தற்போத யோக சமாதி, 408 

தற்போதவாசகர்‌, 886 

தன்‌ பொருட்டனுமானம்‌, 126, 138 


தன்பொருட்டனுமானமாவ த, 142, 
143 

தன்‌ பொருட்டனுமானம்‌ மூன்று 
பட்சம்‌, சப_சம்‌, விபட்சம்‌, 121 

தன்பொடட்டனுமானம்‌ மூன்று 
பட்சங்ரளையும்‌ மூன்று எதுக்க 
ளாலே அறியத்தக்கது, 149 

தன்‌ மாத்திரை, 59 

தன்வசம்‌, 817, 92 

தன்வேதனாக்‌ சாட்ட, 92, 198 

தன்வேதனாக்‌ காட்சியின்‌ இலக்க 
ணம்‌, 125 

தன்னியல்பாவது, 188 

தன்ணியல்பு, 125 

தன்னுடைய பெருமை எல்லாம்‌ 
அவனுக்குக்‌ கொடுத்துத்‌ 
தானாக்கி இரட்‌ த்தல்‌, 231 

தனக்குத்தானே ஒப்புடைய ஈரதன்‌, 


தனுகரணபுவன போகம்சள்‌, 8, 11, 
149, 220 

தனுகரண புவன போகங்களைக்‌ 
கூட்டிப்பாகப்படுத்தல, 98 

தனுகரண புவன போகம்‌, 285 

தனுகரணாதிகள்‌, 21 

தக்ஷிண இருப்பாண்டிய தேசத்து 
இராசன்‌, 205 

தக்ஷிணா மூர்த்தமாக எழுர்‌ தருளிச்‌ 
சனகாதிகளுக்கு அனுக்கிரகம்‌ 
பண்ணின து, 47 

தசுநிணாசூர்த்தம்‌ உபதேசித்த உண்‌ 
மைப்‌ பொருளை த திருஞான சம்‌ 
பம்தர்‌ வெயாத விருதையருச்கு 
ஒரு விரலாற்‌ காட்டின பேரா 
னந்த உண்மை, 41 


தாட்டாசுதிரம்‌, 237 

தாபசிகள்‌, 290 

தாபனம்‌, 175 

தாம்பூலம்‌, 75 

சாயுமானவர்‌, 253 

தாயினேரிரச்கு.்‌ 
26" 


கருணையா ன, 


432 


தாரசபாப்‌ பிரும்மம, 6 
தாரக பிரமகுண்டலிபுரம்‌, சோழி, 
99 


தாரணை, 92 
தாரதன்மபநிலை, 243 
தாவரம்‌, (19 , 200 


தாவரசங்கம குருலிங்க சங்கமங்கள்‌, 


தானே பரமென அருளும்‌ கடவுள்‌, 
307 
திட்டார்திரததுக்குதீ தாட்டாந்‌ 
திரப்‌ பொருள்‌, 12 
திட்டார்தமாவது, 129, 144 
இட்டார்‌ தரப்‌ பொருட்டுத்‌ தாட்‌ 
டார்‌ திரமாக அறுபத்து மூன்று 
சரயன்மார்களும்‌ முத்தியாகி இத்‌ 
திருவுருவில்‌ ஐக்கியமான து, 290 
தட்டாந்திரம்‌, 11, 287 
திட்டார்தரவனுமானம்‌, 145 
தியாகப்‌ பொருள்‌, 27 
தியாகப்‌ பொருள்‌ :-- மூலாதாரத 
திருப்பூக்கோவிலின்‌ நிட்கலமே 
26. 


இன்னம்‌. 92 

திரவிய சுத்தி, 74 

திரவிய லிங்க சத்தி, 289 

திரிபதார்த்தச்‌ சாத்திரப்‌ பொருள 
னுபவம்‌, 225 

திரிபதார்த்த நிச்சயம்‌, 11 

இரிபதார்த்த நிச்சய மருளுதல்‌, 
229 

திரிபதார்த்தப்‌ பொருள்‌, 12 

திரிபதார்‌ தத பஞ்ச ரு த திய வகைப்‌ 
பொருளும்‌ அநாதி என்ததற்குப்‌ 
புகை யெட்டும்‌, 40 

திர்பதார்த்தத்தில்‌ பதி சொறுபத 

தானம்‌, 286 

திரிபுர தகனம, 352 

திரிபுரை, 240 

திரிமூர்த்திகள்‌, 91 


493 


திரிவிதகரணங்கள்‌, 241, 869 
திரிவித சரணத்தாலும்‌ வழிபடுதல்‌ 
பூசையோடொக்கும்‌, 290 
இரிவித பசு சரணங்களெல்லாம்‌ 
சவகரணமாய்‌ நிகழும்‌, 23 
திரிவுகாட்யொவது, 138 
திருஉத்தர கோசமம்கை 
ஊர்‌, 310 
திருக்‌ கடம்பம்‌, 305 
திருக்கடம்பூர்‌, 893 
திருக்கடைக்கண சேர்த்தல்‌, 929, 
திருக்கழிப்பாலை, 908 
திருக்‌ கழிப்பாலையிலே பராசத்‌ 
திக்கு ஆகமப்‌ பொருளை அருளி 
யது, 808 
திருக்கழுக்குன்றில்‌ வேதத்துக்கும்‌ 
பட்சிக்கும்‌ அருளியது, 803 
திருக்கழு பலம்‌, 800 
திருக்களிற்றுப்படியார்‌, 4, 19, 251, 
203, 805 
திருக்காஞ்சி, 392 
திருக்குறள்‌, 28, 254, 841, 347 
திருக்கையால்‌ திருமுகம்‌ எழுதியது, 
16 
திருககோகழி, 993 
இருச்‌ சாச்தம புத்தூர்‌, 200 
திருச்சிசாப்பள்ளி, 392 
திரு ர்சிற்றம்பலக்‌ கோவையார்‌, 9, 24, 
146, 236, 332, 402 
திருர்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ 
இது 160; உண்மைக்கருத்து, 
15 
இருச்சிற்தம்பலக்‌ தே கோவையார்‌ 
பேரின்பத்‌ துறையனுபூதி உரைக்‌ 
குறிபபு விளக்கம்‌, 149 > 
திருஞான சம்பர்தச்‌ கண்ணுடைய 
வளளலார்‌, 95 
திரு ஞானசம்பர்த சுவாமி, 27 
திருத்துருத்தி, 306 
இருத்‌ தேவூர்‌, 304 
திருத்‌ தொண்டத்தொகை அன்பு 
- விலாச அஅபூதி, 46 


ராதன்‌ 


திருத்‌ தொண்டத்தொகையோர்‌, .. 


136 

திருத்‌ தொண்டின்‌ அன்புச்‌ சுருக்க 
அநுபூதி, 116 

இருத்தோடு, 21 

திகுஈர்‌ தம்பாடி, 294 

திருநாரையூர்‌ விநாயகர்‌ திருவிரட்டை 
மணி மாலை. 6 

திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌, 12, 18, 
19, 22, 44, 70, 72,76, 78, 90, 
121, 221, 224, 230, 232, 249, 
250, 251, 265, 213, 275, 519, 
948, 845, 890 

இருநீற்றுக்‌ காப்பு, 75 

திருப்பஞ்சச தி, 300 

திருப்பட்டமங்கை, 802 

திருப்பணி செய்த திரவியம்‌ குதி 
ரைக்காகக்சொண்டு வர தது, 205 

திருப்பல்லாண்டு, 24 

திகுப்பராய்த்‌ கறை, 899, 

திருப்ப வித்திரம, 75 

திருப்பழன த்தலம 393 

திருப்பனையூர்‌, 87 

திருப்பனையூரில்‌ தேவிக்குப்‌ பஞ்சாக 
கரம்‌ உபதேதித்தது, 306 

திருப்பரணடூர்‌, 303 

இருப்பாவையம்மன்‌, 217 

திருப்புறம்பியம்‌, 807 

திருப்பூவணம்‌, 300, 400 

திருப்பெருந்‌ துறை, 249, 
2௦9, 267, 295, 801, 336 

திருப்பெருர்‌ துறைத்தலத்திலே வெ 
ஞானச செல்வனாக எழுர்தருளி 
என்‌ கருவில்‌ ஒளித்த ஈருணைச 
சோ தியே என்றல்‌, 301 

திருப்பெருந்‌ துறைப்‌ பரமகுருவான 
சோமசுச்‌ தரனுடைய இரு வருளே 
பொருள்‌, 298 

திருப்பெருர்‌ துறையில்‌ பாண்டிய 
விசாசனுக்குத்‌ திருவடி. தரிசனம்‌ 
காட்டு சல்‌, 295 

திருப்‌ பெறார்‌ துறை 
சுவரமி பாரதி, 00 


255, 


வாச இராம 


434 


திருமஞ்சனம்‌, 74 

திருமந்திரம்‌ 233, 249, 266, 270, 
252, 380 

திருமயேர்திரம்‌, 293, 408 

திருமயேச்திர மென்கிற தக்ஷிண 
கைலாசம்‌, 204 

திருமயேர்திர மென்டுற சகதிண 
'கைலாசத்தில்‌ சுத்தானமாக்‌ 
களுக்குப்‌ புலப்படும்‌ வண்ணம்‌ 
முன்தான்‌ அனு3ரெகம்‌ பண்‌ 
ணின ஆசுமங்களைத்‌ தேவிக்கு 
எடுத்துச சிர்சனை செய்தல்‌, 292 

திருமயேர்திர வெற்பு, 205 

திருமெய்ஞ்ஞானத்‌ இருகெழித்‌ தமி 
மாயெ தேவாரம்‌, 20 

திருமெய்ஞ்ஞானத்‌ திருமொறித்‌ 
தேவாரம்‌, 230 

இருவருட்பரையே நீறு 808 

திருவடி சாட்டியருளிய 
பரிசு, 

திருவடி ஞானத்தேன்‌, 301 

திருவடிக்‌ துதி, 828 

திருவடியில்‌ வியாப்பியமாவதே 
அடிமை என்பது, 9 

திருவண்டப்பருநி, 821 

தருவ ண்ணாமலை, 801 

திருவணுக்கவன்‌ ரொண்டரான சுர்‌ 
தர சுவாமி, 27 

திருவதிகை ஒளஷசம்‌, 60 

திருவதிகைப்‌ பதி, 79 

திருவருட்சனியான, சாதன்‌, 880, 
862 

திருவருட்பயன்‌, 6, 22, 41, 45, 
261, 280, 878 

திருவருட்‌ பூமியாகிய தட்டிண 
திக்கு, 394 

திருவருட்போத சேமவைப்பு, 842 

திருவருண்மலை சாதன்மலை, 511 

திருவருள்‌, 2 

திருவருள்‌ ஜயக்காட்‌ி, 131 

திருவருள்‌ சவிகற்பக்காட்ி, 131 

கிகுவருள்‌ _. தன்வேதனாக்காட்சி, 
1 


மெய்ப்‌ 


இருவருள்‌-- திரிவுக்காட்சி, 181 
இரு ருள்‌---நீர்விகற்பக்காட்‌்௪,101 
இருவருள்‌--மானதச்காட௪, 191 
இருவருள்‌ -யோசக்காட்டு 181 
இருவருள்‌--வாயிற்காட்டு) 131 
திருவருள்‌ ஞானம்‌, 1, 2, 5, 401 
இருவருள்‌ ஞானக்கணபதி, 1, 2 
திருவ ழள்‌ ஞானச்சுகா நடம்‌, 1, 2 
திருவருள்‌ ஞானத்திருவாசகம்‌, 1,2 
இருவருள்‌ ஞானத்திருவாசச உரை, 
2 
திருவருள்‌ ஞானப்பரைப்பிடி, 1,2 
இருவருள்‌ திருமேனியைக்‌ காட்டிய 
பகஃதகதால்‌ திருவருளை யறிவஅு, 
| 52 
திருவருளுக்கு ஆகமம்‌, 132 
திருவருளுக்கு அகமம்‌-—வெதிரே 
கச்‌ சொல்‌, 192 
திருலருளுக்கு உபசேசகலை 188 
திருவருளுக்கு உரைதலனுமானம்‌, 
182 


இருவருளுகச்கு கருதலனுமானம்‌, 
திருவருளுக்‌ தத தந்‌ திரகலை, 133 
தஇிகுவருளுக்குத தன்னியலபு, 191 
திருவருளுக்குப்‌ பிரத்யக்ம்‌, 181 
இழுவருளுக்குப்‌ பிரத்தியட்‌சப்‌ பிர 
மாணம, 131 
திருவருளுக்கு பூர்வச்காட்டு யனு 
மானம்‌, 182 
திருவருளுககுப்‌  பொதுவியல்பு, 
132 


திருவருளுக்கு மச்‌ திரகலை, 133 


திருவாசக அநுபூதி உரை பர 
ஞான த திருவருள்‌ வாக்கென்‌ 
றத, 1 


இருவாசகச்‌ கருத்து அறுபூதி, 33 

திருவாசகக்‌ கருத்தநுபூதியான சூத 
திரங்கள்‌ பொ தியாசலமுனி 
அருளியவை, 11 

திருவாசகத்துக்குக்‌ குஞ்சிதயாதமே 
உரை, 

திருவாசகத்துதி இழையனாரால்‌ 
பாடப்பெற்றது, 13 


டா 3222) 


திருவாசகப்‌ பதிகங்கள்‌ 
தொன்று, 20 

திருவாசகப்‌ பயன்‌, 11 

திருவாசகப்‌ பெரும்பயன்‌, 13 

திருவாசகம்‌, 20, 24, 76, 251, 844, 
402 

திருவாசசப்‌ பதிப்பு_— திரு. கா, சுப்‌ 
பிரமணியப்‌ பிளளை, 297; மறை 
மலையடிகள்‌, 805, 870, 878 

திருவாசகம்‌ தமிழால்‌ கதிதிப்ப 
தேன, 15 

திருவாசகமென்னும்‌ தேன்‌, 13 

தி நவாஞ்சியம்‌, 305 

திருவாதவூர்‌, 300 

திருவாதவூரடிகள்‌, 11 

திருவாதவூரர்‌, 14 

திருவாய்‌ மாற்றுதல்‌, 75 

திருவாரூர்‌, 7, 304, 391 

திருவாரூர்‌ ஒளிவளர்‌ பும்நிடம்‌, 201 

திருவாரூர்த்‌ தெருவீதியில்‌ திருவடி 
ஈாற தூது சென்றது, 15 

திருவாலவாய்‌, 979 

திருவாலவாயுடையார்‌ திருவிளை 
யாடல்‌ புராணம்‌, 18, 291, 293, 
295, 296, 297, 299, 800, 311, 
402—404 

திருவாலாத்தி, 7௦ 

திருவிசைப்பா, 24, 29 

இருவீங்கோய்மலை, 805, 3738 

திருவுந்தியார்‌, 10, 45, 232, 285, 
286, 259 

திருவமுக்கொண்ட சிவன தனு 
வாதிகளைப்‌ படைத்து இவை 
யெல்லாம்‌ ஒடுக்குவிககும்‌ இரு 
மேனி நிட்களம, 220, 

திருவுருக்கொண்ட வன்‌ தனு 
வாதிகளை த தோற்றுவிக்கும்‌ 
திருமேனி சகளம்‌, 220 

திருவுருவே பொருள்‌ என்கற சபட்‌ 
சத்தால்‌ திருவருளை அறிவது, 
192 

திருவுலாக்‌ கேட்டுத்‌ திருவுளம்‌ 
மகிழ்ந்தது, 16 


ஐமபத 


திருவெண்காடு, 803 

இருவெழுகூற்றிருக்கை, 98, 94, 
95 

இிருவெழுகூற்றிருச்கை இலக்க 
ணம்‌, 04 

திருவேகம்பம்‌, 804 

இருவேலம்புத்தூர்‌, 296 

திரோதம்‌ பொய்யை மறைத்து 
மெய்யுண்மையைக்‌ காட்டுவது, 
50 

திரோதாயி, 92 

திரோதான சத்தி வடிவாயெ செங்‌ 
நழுமீர்மாலை, 810 

தில்லை :--அணிபபொன்ஸனால்‌ மிளிர்‌ 
மணி மதிட்டில்லை, 26 

தில்லைத்‌ தாண்டவராயன்‌ எழுதிய 
மூலத்திற்கு காழித்தாணடவ 
ராயனே உரைவகுத்தனன்‌ என்‌ 
பது, 31 

தில்லை தகரவித்யாபுரம்‌, 80 

இல்லையிலே சகள நிர்த்தம்‌ செய்‌ 
தல்‌, 275 

தில்லையிலே ததித்தது, 321 

திலதர்ப்பணம்‌ முதலான திட்சா 
அந்தரட்சையான கேதாகமப்‌ 
பொருள்‌, 296 

திலமளவும, 2017 

திவய தேசோமயம்‌, 2 

திவாகரம்‌, 296 


தீட்சையாவது, 289 

திப்தம்‌ (வதம்‌) 226 ஆயிரம்‌, 294 

தீர்த்தமூர்த்தி பண்ணுவது, 73 
கூாசமூககாரம்‌ -- சேர்ப்பார்வை, 


23 


துணை ச்சருவி, 7 

தாக்கை, 440 

துர்க்கை, பத்திரகாளி, 
தேவதை முதலான 
பதினெட்டு, 288 

துரிசுகள்‌, 305 


இராம 
சச்.திகள்‌ 


430 


அருத்தியில்‌ மண வாளக்கோலம்‌ 
காட்டியது, 300 
துவாதசகலாப்‌ பிரசாதம்‌, 48 
துவாதசகலாப்பிரசாத பஞ்சாட்சர 
அட்டாட்ஈரம்‌, 059 
துளையிடப்படாத முத்து, 401 
துறைமுழுதும்‌ சாதிக்கும்‌ பொருட்‌ 
டுப்‌ பொருள்திகாரக்‌ கருத்து 
முற்றும்‌ பற்றிப்‌ பாடினார்‌, 149 
துூறையண்பு முதிர்ச்சி, 149 
துறழையாவது அன்பின்‌ முதிர்ச்சி, 


25 

துறழையாவது அன்பு முதிர்சிி என்‌ 
பதற்குத்‌ திருக்கோவையார்‌ 
பேரின்ப அதபூதித துறை 


வீலாச உண்மை, 46 
துறையே அன்பின்‌ முதிர்ச்சி, 45, 
46 


தூய உடம்பு, 87, 93 

தூய சண்டீசர்‌, 220 

அலதரமாகிய கன்மமாயா 
கள்‌, 136 

தூல தேகம்‌, 79 

தூல பஞ்சடருத்தியம்‌ 8, 97 

அல பஞ்சாக்‌ ரம்‌, 50 

தூல பஞ்சாக்கரம பதினைந்து, 42 

தூல பஞ்சாக்கரம்‌ பதினைர்து வகை, 
74 

தூல பஞ்சாக்கரத தின்‌ 
தம, 59 

தூல பஞ்சாச்கரத்தின்‌ 15 வித 
மான விளக்சங்கள்‌, 59, 61. 

தூல பஞ்சாக்கரம்‌ ஈசாராதி 
யகாராம்‌தமாயிருக்கும்‌, 69 

அலம்‌, 215 


மலற்‌ 


சப்தார்த 


தெய்வத்‌ திருப்பாடல்களாவன , 24 


ேதேகமாகிற உயிர்‌ விஞ்ஞானகலரா 
தல்‌, 239, 
தேகமாவது, 290 


தேசமும்‌ உயிரும்‌ தொழிலும்‌ அம்‌ 
கப்‌ பிரத்யங்க உடா ககங்கள, 95 

தேட்டமில்லா இன்பப்பொரு 
ளான சிவலிங்கம்‌, 229 

தேயுவின்‌ மூன்று குணம்‌, 399 

தேவர்‌, 11, 260 

தேவராஜ மனுஷபூத ரிஷிகள்‌, 
269 

தேவாரம்‌, 24 

தேவாரத்தில்‌ பிரணவததையே 
முன்‌ சொல்லியது, 49 

தேவி எத்திறம்‌ நின்றாளே 
ஈசன்‌ அத்திறம்‌ ஆதல்‌, 402 


தொல்லையிரும்‌ பிறவி, 14 

கொழிற்படுதலாகிய கன்மம்‌, 255 

தோடுடைய செவியன்‌, 417 

சோடுடைய செவியன்‌ என்பது 
திருட்டி, 49 

தோடுடைய செவியன்‌ என்றதன்‌ 
திருவுளக்‌ கருத்து, 45 

தோடுடைய செவியன்‌ என்னும்‌ 
திருப்பாடலுக்கு உரை, 47 - 48 

தோணிபுரம்‌ என்றதன்‌ பொருள்‌, 
101 

தோத்தரங்களில்‌ துறைசொல்ல 
ேண்டியேன்‌ ?, 2௦ 


தோ ற்போர்வை, 207 


நசை எட்டு, 92 

நஞ்சயின்றார்‌, 220 

ஈடம்‌, 1,2 

நடமாடக்‌ கோயில்‌, 24 

ஈடுகக நாட்டம்‌, 1' 7 

நடுக்கவர்‌ சகளாகளம்‌, 2௦ 

ஈடுக்கவரான சகளாகளஎத்திற்குச்‌ 
இளைகள்‌ ஐந்து, 257 

நஃடசர்‌, 219 

ஈந்‌ தி நாயனார்‌, 230 

ஈக்தி சாயனாரைக்‌ கெளிறு என்ற 
மச்சமாச்குதல்‌, 293 

சமசசவொய வாழ்க வியரக்க்யொனம்‌, 


41-212 


437 


ஈரகம்‌ இருபத்தெட்டுக்கோடி, 309 

நரசிம்மததை நிக்கிரகம்‌ செய்த 
கேசரி, 809 

சவத்துவாரத்துச்சில்‌, 267 

ஈவந்தர பேதம்‌, 12, 215, 240, 
285 

ஈவந்தரபேத லயபோக 
மாகிய வடிவுகள்‌, 115 

ஈவ₹தரு பேதககடம்தவர்‌, 01 

ஈவநீத பங்கங்கள்‌, 100 

ஈவவியாகரணம்‌, 13 

ஈற்கீரர்‌, 25 

ஈனிவிபுவாய்‌, 243 


வதிகார 


நாடி, 10, 52 

சாண நாட்டம்‌, 166 

நாதகலை 43, 68 

சாதத்தொலீப்‌ பெருமுழக்கப்பறை, 
௨09 

நாதம்‌, 214, 219 

நாதம்‌, விர்து, சதாசிஉம்‌, ஈசுவரன்‌, 
என்ற இர்த சாலும்‌ ௮திட்டான 
மான இவர்களுக்கும்‌ அதிடடேய 
மான தத துவஙுகளுக்குப்‌ பெயர்‌ 
கள்‌ ஒன்றே, 21 

சாதம்‌, விந்து, சதாசிவர்‌, ஈசுவரர்‌, 
ருத்திரர்‌, இவ்வைவரும்‌, சிவம்‌, 
சத்தி, சாதாக்கியம்‌, ஈசுவரன்‌ 
சுத்தவித்தை எனற ஐந்து தத்து 
வலகளாலும்‌ பொருசதுவார்கள்‌, 
214 

சாதம்‌, விர்‌. துவான அதிட்டானமும்‌ 
ஞானக்கிரியாசத்தி அதிட்டான 
மான பாரராதும, பாவிஈது 
வென்ற பெயரையுடைய வ 
மும சத்தியும்‌ சாதனான பாம 
சிவனுக்கு கிட்களச்்‌திருமேனி, 
214 

ஈாதமாயெ குண்டலிபுர , அிசபரா 
நீர்த்த உற்பத்தி மோட்ச 
மூலாதார சிற்பிருதிவித்தானம்‌, 
291 

காத முதல்‌ ஐவர்‌, 227 


நாத முதல்‌ பிருதிவி பரியந்தம்‌ 
சிருஷ்டிக்‌ சமம்‌, 256 

சாத விர்துவான தத்துவம்‌, 357 

நாத விச்து ஜகத்‌ சொரூபம்‌, 219 

ஈாதன்‌ சன்மை, 265 

நாதன்‌ ப்ராமண வடிவமான பரம 
குருவாய்‌ எழுக்தமுளி அனுக்ரெ 
கஞ செய்யும்‌ காலம்‌, 298 

சாதன்றாளான பரம்‌ பொருளுக்சே 
பெயர்‌ திருவடி, 283 

சாதன்றாளே பசுவுக்கிடம்‌, 889 

சாதன்றாளே பதி, 218, 288 

நாதனாகிய பரபசிவன்‌ பிள்ளையான 
ஆன்மாவை அலையும்‌ 2பா. 
குருமணிடாகி எழு* தருளிப்‌ 
போதித்து வேடர்சளை வசபபடுத்‌ 
இத்‌ தானாக்கித்‌ திருவடியில்‌ 
சேர்த்தல்‌, 237 

ஈாதனெனப்பேர்‌ கொண்டது பரம்‌ 
பொருளே, 218 

ரசாதாதியா நின்ற முறைமை, 389 

ஈாதார்த கலை, 48, 68 

சாய பரம்‌ பொருள்‌, 1.50 

ஈாயனமார்கள்‌ கருத்கருள்‌ மொழி 
யும்‌ இவையே, 239 

சாலவகைச்‌ சத்திகிபாதங்கள்‌, 289 

நால்வகைச்‌ சத்திநிபாதத்துக்குத 
தக்க சரியரதி தொழில்கள்‌, 136 

கால்வகைததோற்றம்‌, 79, 258,260 

நால்வஸைப்‌ பொருள்‌, 0 

நால்வகை மலர்‌, 402 

ஈால்வா, 97 

நால்வர்‌ நான்மணி மாலை, 14 

சாலாயிரத்து சானூற்று சார்பத்‌ 
கெட்டான உபாதி, 208 

சாலாவது பஞ்சவிம்சதி வடிவமாக 
இருக்கும்‌, 240. 

சாலாவது பஞ்சவிம்சதி வடி வமாக 
வும்‌, . அறுபத்துமூன்று சரயன்‌ 
மார்கள்‌ சர்தான சமயாசசாரி 
மார்சளாகவும்‌ இருக்கும்‌, 240 

நாள்‌ எட்டு, 92 

நான்மறை 99 


438 


நிக்ரக அச்சக குஞ்சிதபாதம்‌, 
269 

நீக்கரகானுக்ரெக நிமித்தம்‌ இடபச்‌ 
கொடி, ௦80 

நிசண்ட வாதி, 243 

நிசமனமாவது, 129, 144 


நிகமனவ்னுமானம்‌, 15 


நிட்கள, 2 

நிட்சளக்‌ சவருக்குக்‌ தளைகள்‌ 
நான்கு, 257 

கீட்களக்‌ கிளைகள்‌ நான்ினும்‌ 
அரேக சத்தகோடி மந்திரமந்திரீ 
சார்சள்‌, அ௮ட்டவித சுரர்கள்‌, 
அநுசதாசிவர்‌ முதலானவர்கள்‌ 


கொம்புகளாதல்‌, 257 

நிட்கள சகள சகளாகளங்கள்‌, 285 

நிட்கள செவன்‌ சகளிகரித்தல்‌, 207 

நிட்கள சொருபம்‌, 282 

நிட்கள சொரூப வியாபகம்‌, 289 

நிட்சளத்‌ திருமேனி, 214 

நிட்சளப்‌ பொருள்‌, 204 

கிட்களம்‌, 9, 8, 215, 216, 220 

நிட்களமாகிய சிவமே குருபரனாகச்‌ 
சசளீகரித்தது, 917 

நிட.களமான நாதன்‌, 9682 

நிட்களமே சகளமாக எழுந்தருளி 
யத, 344, 400 

நிட்டாபராள்‌, ட 

நிட்டை, 0 

நிட்டை கூடுதல்‌, 07 

ட்‌ கூடுவது அருளின்‌ வழித்‌ து, 

0 

நிட்டையாவ து, 290 

கித்திய சேவல இருட்டு, 207 

நித்திய சையித்திக பூசைகள்‌, 125 

நித்திய ரையித்தியம்‌, 25 

கித்‌தியாசமம, 21 ' 

நிமித்த காரணமாகிய லயபோச 
அதிகார மூர்த்தங்கள்‌, 147 

கிய, 18 

நியம மர்‌ திங்கள்‌, 25 

கியமம, 92 

நியாசம்‌, 129 


po pc HO களை களா சானா னய மாரக அணையை ல்‌ நகல்‌ ந: ஏல்‌ உ 19 ல்ல 


நிர்ப்பீச சபீசதீட்சை, 289 

கீர்மாலியம, (4 

கீர்விகற்பக்‌ காட்சியாலது, 188 

கிர்விகற்பக்‌ சாட்சியின்‌ இலக்கணம்‌, 
125 

நிர்விக ச்பக்‌ 
விதம்‌, 188 

நிரதிசயவின்பம்‌, 11, 15, 18 

நிரீசுரசாமயென்‌, 244 

நிருவாண கலாசுத்தி, 290 

நிரோதிகலை, 48, 08 

நிலவுலாவிய  ரீர்மலிவேணியன்‌, 
114 

நிவேதனம்‌, 24 

நின்மல அமலப்‌ பேறான சுத்தா 
வத்தை, 9 

நின்மல அமலப்பேறு, 891 

நின்மல சாக்கிரம்‌, 50 

நின்மல சாட்குணியம்‌, 5 

நின்மல சுழுத்தி, 56 

நின்மல சொப்பனம்‌, 60 

நின்மலப்‌ பொருள்‌, 890 

நின்மல தத்துவம்‌, 87, 92 

நீன்மல துரியம்‌, 96 

நின்மல தரியா திதம, ௦6 

நின்மலப்‌ பொருள்‌, 800 

கின்மலம்‌, ௦, 9, 11 


சாட்சியுள்‌ ஈானசு 


நீங்காதான்தாள்‌ அகாதித்‌ தொடர்ச்‌ 
தயான திருவடி, 222 
நீர்‌ வாழ்வன, (10), 260 


நூ௮ு கோடி ருத்திரர்கள்‌, 240 


நெய்தல்‌ நிலம்‌ பேரின்ப அறபூதி 
யில்‌ இன்னதென்பது, 180 


நையாயிகன்‌, 244 
மைவேத்யம்‌, 7௦ 
நோச்சாதி திட்சை, 9, 245 
புக்கப்போலி, A 


439 


பக்கம, 126 

பக்கமாவது ,128, 144 

பக்குவான்மாக்கள்‌, 289 

பக்குவான்மாக்களுக்கு அனுகீெொகத்‌ 
திருவிளையாடல்‌ செய்தல்‌, 801 

பகற்குறி, 174 

பகை பாவம்‌ அச்சம்‌ பழி என்பன 
கஸிற்றின்‌ வாய்‌, 98 

பசு (ஆத்மா) . சுசதுக்கங்களை 


அ௮றிச்து அனுபவிக்கும்‌, 228 
பசுகரணம்‌, 14 
பசுகுரணமே சிவகரணமானது 


என்பதற்குப்‌ பொன்‌ வண்ணம்‌, 


பசு சொருப தடத்தத்தானம்‌, 288 

பசு சொரூபம்‌, 223 

பசு ஞானச்சுட்டு, 13 

பசு ஞான இந்தனைக்‌ கெட்டாத 
தூரமுள்ளவன்‌, 331 

பசுபாசகுணம்‌, 260 

பசுவர்க்கம்‌, 401 

பசுவர்க்கமாயெ அரியாலும்‌ பிரம 
னாலும்‌ அளவீடப்படாத சோம 
சுக்தர சுவாமி, 291 

பசு வாக்கியம்‌, 24 

பசுவின்‌ (ஆத்மாவின்‌) தன்மை, 
222 


பசுவுக்குச்‌ சதசத்‌ என்ற பெயரான 
விவரம்‌, 234 

பஞ்ச இர்‌ திரியங்கள்‌, 47 

பஞ்ச இடர்திரியங்கள்‌ :-—(ஞானேச்‌ 
திரியமகள்‌) ஆக்கிராணம்‌, இல்‌ 
குவை, ௪௯, அவக்கு சோத்தி 
ரம்‌, ௦2 

பஞ்ச இச்‌திரிய வேடர்‌, 280 

பஞ்ச ஏ&கரணம்‌, 289 

பஞ்ச கஞ்சுக வடிவான “புருட 
தத்‌. துவம்‌, 64, 50 

பஞ்சசர்த்தா 47 

பஞ்சக ரணங்கள்‌ : மனம்‌, புத்தி, 
அசங்காரம்‌, சித்தம்‌, உள்ளம்‌, 51 

பஞ்ச கரணம்‌, 47 

பஞ்ச கலாதி, 47 


பஞ்ச கலரதிகள்‌ : :-— இராசதம்‌, 
அவித்தை, நியதி, காலம, கலை, 
51 


பஞ்சகலை, 47, 215 


பஞ்ச கலைகள்‌ :-— நிவர்த்தி, பிர 

்‌ தட்டை, வித்தை, சார்தி, சாம்‌ 
தியாதிதம்‌. 51 

பஞ்ச கவ்யம்‌, 74 

பஞ்ச கன்மம்‌, 41 

பஞ்சகன மேட்‌ திரியங்கள்‌ :-— உப த 
தம்‌, பாயுரு, பாணி, பாதம்‌, 
வாககு, 51 

பஞ்ச இருத்தியங்கள்‌, 21 

பஞ்ச கிருததியங்களும்‌ பாஞ்சாட்‌ 
சரங்களும்‌ முப்பொருளாகவே 
இருக்கும்‌, 21 

பஞ்ச கிருத்தியங்களைச்‌ செய்யும்‌ 
ஐவர்‌ :— பிரமன்‌, விட்டுணு, 
ருகதிரா, மகேசுவரர்‌, சதாசிவர்‌, 
51 

பஞ்ச கஇருத்தியங்களைப்‌ பண்ணுகிற 
தற்குத்‌ துணைக்‌ காரணங்கள்‌, 
141 

பஞ்ச கிருத்தியம்‌ :_— சிருட்டி, திதி, 
சங்காரம்‌, திரோதம, ௮நுக்கிர 
கம்‌, 49, 50 

பஞ்ச கிருத்யம்‌ ,16, 47, 118, 265, 
289 


வா்‌ இருத்தியம்‌ அசாதி, 45, 46, 
9 


பஞ்ச இருத்திய அநுபூதி, 147 

பஞ்ச இருத்திய ஈடனம்‌, 1, 979 

பஞ்ச இருத்‌ திய பரமவெ சொரு 
பம்‌, 91 

பஞ்ச இருத்‌ தியமே ஈடம்‌, 241 

பஞ்ச சத்தி :_ிரியாசத்‌ இ, இச்சா 
சத்தி, ஞானசத்தி, ஆதிசத்தி, 
பராசத்தி, 6 

பஞ்ச சத்திகள்‌, 147 

பஞ்ச சாதாக்கியம்‌, 47, 215 

பஞ்ச சாதாக்கியம்‌ :_கனமம்‌, காத 
திரு, மூர்த்தி, அமூர்ததி, வெ 


சாதாக்கியங்கள்‌, 51 


440 


பஞ்ச சா.தாக்கியங்களின்‌ அதிபர்‌ 
களின்‌ தன்மை பராபரம்‌, 
பரம்‌, சூக்குமாச்சூக்குமம்‌, சூக்கு 
மம்‌, தூலம்‌ என்ற ஜர்து, 215 

பஞ்ச சாதாக்கியங்களுக்கு அதிபர்‌, 
சதாசிவன்‌, ஈசன்‌, பிரமன்‌ ஈசு, 
வரன்‌, ஈசானன்‌, 815 

பஞ்ச வெ தத்துவம்‌, 47 

பன்சதத்துவங்கள்‌ சத்த 
வித்தை, ஈசுவரன்‌, சாதாக்கியம்‌" 
சத்தி, சிவம்‌, 51 

பஞ்ச தன மாத்திரை, 47 

பஞ்ச தன்‌ மாத்திரைகள்‌ :-- கதம்‌, 
ரூபம்‌, பரிசம்‌, ரசம்‌, சப்தம்‌, 51 


பஞ்ச தொழில்‌, 47 


பஞ்ச தொழில்கள்‌ :—ஆனர்தம்‌, 
விசாக்சம்‌, ஆதானம்‌, கமனம்‌, 
வசனம்‌, 51 

பஞ்சசதம்‌, 891 


பஞ்சப்பள்ளி, 202 

பஞ்சபாசக்கட்டு, 888 

பஞ்சபாச நீச்சம்‌, 134 

பஞ்சபாசம்‌; 8, 248 

பஞ்சப்பிரமம்‌, 17, 103 

பஞ்ச பூதங்கள்‌ :--பிருதுவி, அப்பு, 
தேய, வாயு, ஆகாசா, ௦2 

பஞ்சபூத பரிணமைகாரிய 
290 

பஞ்சபூதம்‌, 47 

பஞ்ச மலம, 24, 40 

பஞ்சவாசம்‌, 402 

பஞ்ச விம்ச.தி, 139 

பஞ்ச விம்சதி சத்தி, 285 

பஞ்ச விம்சதி தத்துவம்‌, 940 

பஞ்ச விம்சதி மூர்த்திகள்‌, 285 

பஞ்ச விம்சதி வடிவு, 18, 48 

பஞ்ச விலச்கணம்‌, 25 

பஞ்சாக்கர சபம்‌ பண்ணினால்‌ 
வாசமைலம்‌ போம்‌, 111 

பஞ்சாக்கர சத்தத்திக்கு அர்த்தம்‌, 
48 


தேசம்‌, 


பஞ்சாக்கர சத்தாவத்தை அறபூதி, 
70 


பஞ்சாக்கரத்தை முன்னாக வைத்த 
காரணம்‌, 39 

பஞ்சாக்கர தரிசனம்‌, ௦9 

பஞ்ச-ச்சர சஈடனம்‌--..ஈமுத்தியி 
லுள்ள கிட்டையொன்றே, 44 

பஞ்சாக்கரம்‌, 8, 47 

பஞ்சாக்கரம்‌ :—௮, ௨, மகாரர்சள்‌, 
சாதம்‌, விச்து, 51 

பஞ்சாக்கரம்‌ பரமசிவெனுக்குச சதா 
நடனத்‌ திருமேனி, 40 

பஞ்சாக்கரமே பொருளென்று 
ஜந்து விரலையும்‌ காட்டியது, 47 

பஞ்சாக்கர வசைகள்‌, 42 

பஞ்சாங்க அட்டாங்க நமஸ்காரம்‌, 
245 

பஞ்சலிங்கம்‌, 92 

பஞ்சாசத்கோடி, 323 

பஞ்சாத்ம, 18 

பஞ்சாதமாவுக்கு மூலம்‌, 17 

பஞ்சாம்றாதம்‌, 14 

பஞ்சானமாக்கள்‌, 47 

பஞ்சான்மாக்கள்‌ :-— தூல, சூசசும, 
பர, மூல, மோகினி, 61 

பஞ்‌ சம்‌ இரிய ஒருமைப்பாடு, 99 

பஞ்சேச்‌ திரியம்‌, 98 

பஞ்சேர்‌ இரியமான புலாதிப்பாம்பு, 
336 

பஞ்சேர் திரிய வேடர்கள்‌, 201 

பட்டாசாரியன்‌, 244 

பட்ச அனமானம்‌, 1465 

பட்சம்‌, இடமென்று சிதம்பரத்து 
மூலத்தானத்தைக்‌ காட்டல்‌, 145 

பட்சமாவ து, 127 

பட்சிகள்‌, 230 

படிகமலையான சாதன்‌, 981 

படி. வொளி, 218 

பத்தளவைகளும்‌ கரணடல்‌, கரு 
தல்‌, உரைகளுள்‌ அடங்கும்‌, 121 

பத சளவைகளும்‌ மூன்றுக்குள்‌ 
அடங்கும்‌, 124, 187 

பத்தி மலர்‌ தூவுவதே பூசை, 289 

பத்தி முத்திக்கு உவமை பெத்தம்‌, 
149 


44] 


பத்திரகாளிக்கும்‌ 
தரிசனம்‌ .318 

பதம்‌ இருபது, 288 

பதம்‌ சாற்பத்தொன்னறு, 291 

பதி என்ற வெம்‌, 235 

பதிக அனுமான 
த 144 

பதிஞான உண்மை வீடு, 13 

பதி பசு பாசங்கள்‌ முப்பொருள்‌ 
கள்‌, 21 

பதி பசு பாசம்‌, 41, 4&7, 95 


இலக்கணம்‌ 


பதி பசு பாசம்‌ . மூன்றென்று 
மூன்று விரலையும்‌ காட்டியது, 
47 


பதியாயெ வெம்‌, 285 
பதியிலக்கணம்‌, 213 
பதினெட்டுப்‌ பத்ததி, 18 
'ப.சங்சருணை என்றபரை, 115 
பரச்செரரூப தடத்தத்தானம்‌, 201 
பரசிவ, 2 
பரச வத்துக்கு அனாதி சத்தாகிப 
இடம்‌ சிவானச்தம்‌, 135 
பரசவத்‌ துடன்‌ குணகுணி 
மாயெ பராசத்தி, 2 
ப.ரசிவம்‌--௮னா. தியாகிய 
186; ஆணவமலத்தைப்‌ பரி 
பாகப்படுத்தும்‌ திறம்‌, 180: 
முததிர மகேசுவர அனுசதா சிவ 
மூர்த்திகளாகும்‌ விதம்‌, 186 ; 
லயபோக வதிசாரமாக ஆதல்‌, 
190: விட்டுணு முதலிய. பல 
வாறாக எழுர்தருளூதல்‌, 136 
பரஞானத திருவருள்‌, 1 
பரஞானத்‌ திருவருள்‌ வாக்கு, 1 
பரஞான வீடு 
14 த 
பரத்திலுள்ள ஜர்து பொருள்கள்‌, 
288 
பரத்தையிற்‌ பிரிவு, 205 
ப.ரதத்துவ ஈடன பொற்பாத கம 
லகசள்‌, 261 
பசதவேடரான திருவிளையாடல்‌, 


404 
திரு--29 


பாவ 


சது, 


இன்னதென்ப து, 


சிவகாமிக்கும்‌ | 


| 


| 
| 


| 
| 


| 
| 
| 


| 


பரமுத்த பஞ்சகிருக திய 


பரப்பிருமம்‌, 3 

பரபோதம்‌, 8 

பரமுத்த, 1 

ஈடனத்‌ 
ட திருவடி, 1 

பரம, 215 

பரம்‌ ஒன்று, 288 


பரம, சிவன்‌, அரி, அயன, சாலு, 


298 

பரமகுரு, 349, 387 

பரமகுருவை மன்னவன்‌ என்றல்‌, 
236 

பரமசிவன்‌, 287 

பரமசிவன்‌—அ௮அடிமைத்திற அன்பு 
£ விலாசன்‌, 45, 46 ; அடியேன்‌ 
பொருட்டுக்‌ காட்டு நரிகளை £௪ 
காட்ட ௮சுவங்ஈளாக்கய கிருபை, 
207: அசாதியாய்‌ உயிர்ச்கறி 
வாய்‌ அவன்‌ விளங்குவான்‌, 45, 
40; அரேகன்‌, 288: அர்த்த 
சாரீசுவர பரமே, 48; இத்‌ 
சேசத்திலேயே மாயா மலம்‌ 
நிவர்த்தி செய்தல்‌, 98: இறை 
வன்‌, 282; உயிரில்‌ பிரிவிலா 
இருப்பவன்‌, 45; எப்படி உரு 
வெடுத்ததோ அப்படியே பசை 
உருவெடுக்கும்‌, 287; எகன்‌, 
232; ஐவகைப்‌ பொருளான்‌, 
45; ஒன்றானவன்‌, 45, 46 ; 
ஒரியூரில்‌ அடியவட்கரகச்‌ வெ 
ஞானச்‌ செல்வப்‌ பாலகனாடி 
அதுகிரெகம்‌ செய்தல்‌, 308 ; 
களிறு என்னும்‌ ஆணவத்தை 
வெளிப்படுத்தி அழித்தல்‌, 98: 
காட்டிலே அருச்சுனனாகய அடி 
யார்‌ பொருட்டு வேட த்திறாவுரு 
வாக. மறைர்திருர்‌து ௮ நகஇர 
கம்‌ செய்தல்‌, 8023 காட்டு ஈறி 
களை தசநாட்டு அசுவன்களாச்கிய 
கிருபை, 297; குண குணி 
பாவம்‌, 48; குதிரைத்‌ தோப்‌ 
பறாவினிடமே ' வெனடியாரன்‌ 
பின்‌ பொருட்டு தழற்பிழம்பா இய 


442 


சொக்சவலிங்கமாகய து, 207; 
கைகளைச்‌ சத்திகளாகத்‌ தரித்‌ 
தல்‌, 98; சத்திகளைத்‌ தலையணி 


சளாகத்‌ தரித்தமை, 98; சவ 
கரணமாக்குபவன்‌, 48), 46; 
திரு உத்தரகோச மம்கையில்‌ 


பரமகுரு வடிவு காட்டி, யருளி 
யது, 299; திருச்சார்தம்‌ புத்‌ 
தூரிலே கொலைத்‌ தொழிலை 
வில்லாற்‌ செய்யும்‌ கிரொதர்களுக்‌ 
குத்‌ திருவடி பெற அநுக்கிரகம்‌ 
செய்தது, 290; திருத்தேவுரில்‌ 
தென்‌ பாரிசச்‌ சோலை யிடத் தில்‌ 
பசுபதியா £ அடியவர்க்கருளிய த, 
304 : இருசச்‌ தம்பாடியில்‌ பிரா 
மணத்‌ தஇருவுருவாகி சிவஞான 
உபதேச ஆச்சாரியராக அனுக்‌ 
இரசம்‌ செய்தல்‌, 294; திருப்‌ 
பட்ட மங்கையில்‌ இருடிகட்கு 
அட்டமாசித்தி அருளியது, 802; 
திருப்பாண்டூரில்‌ இதுவே ஈமதிட 
மென எழுர்தருளிய கருணை. 
903: இசப்பூவணத்தில்‌ பொன்‌ 


கவத டட பப ட 


ன்னை என்ற அடியவட்காக 
முத்தமிட்டருளல்‌, 500; இரு 
மயேச்திரத்தில்‌ சதாசிவ வடி 


வாக எழுந்தருளி அம்மைக்கும்‌ 


சுக்தானமாக்களூக்கும்‌ ஆகமங 
களை உபதேசித்தல்‌, 298; 
வாதவூரில்‌ திருச சிலம்பின்‌ ஒசை 
வழியே திருட னத காண அழுக 
இசகித்சல்‌, 800; திருவாரூரில்‌ 
சிவஞானப்‌ பிறப்பே பொரு 
ளென அசபை ஈீருதீதம காட்டி 
யது 304; திருவெண்காட்டில்‌ 
குருச்த விருட்சத்தின்‌ ம்‌ பரம 
குருவாய்‌ எழுக தருரூதல்‌, 302 ; 

திருவெண்காட்டில்‌ விருந்து வச்ச | 
வர்களைட்‌ போல எழுச்சருளு தல்‌, 
302; திருவேகம்பத்தில்‌ அம்‌ 
மையை கோகி யருளிய திரு 
விளைடாடல்‌, 504; திருவேலம்‌ 
பு.த்‌.தாரில்‌ சிவனடியார்ச்குப்‌ 


திரு : 


ர யல ௮ மெயகயயய கைவ வய வாவை்‌. பவ பையை 


எஏட்டென சேர்த்துச்‌ 


ப. சமூவனின்‌ 


பிரத தியட்சமாச விடையடி 
தோன்ற ஈடத்துர்‌ இருவருள்‌ 
அழகு பொருச்திய தருவுருக்‌ 


சாட்சிப்‌ பொருளானது, 296; 
நிமித்தசாசணம்‌, 148 : நினைத்த 
உரு எடுத்துக்‌ சானல்‌ எ 220; 
பஞ்சாட்சர சொரூபன்‌, 45, 46; 
பரத வேடராகி ரச ஓல்‌ 
கெணிறு மச்சமான நந்தி சாய 
ரைப்‌ பிடித்து ஆகமங்களை 
கொடுக்க 
வாங்கி யருளுதல்‌, 2938 ; பாண்‌ 
டிய இராசாவுக்கு முற்பத ஈரி 
யான குதிரைகளை விற்கும்‌ விலை 
மேல்‌ அதிகப்‌ பொருளாகக்‌ காட்‌ 
டிய கருணை, 298 : பிரத்தியட்ச 
முள்ளான, 459, 40: பிரபஞ்‌ 
சத்தை ஈடத்த கருணையே திரு 
மேனியாகக்‌ கொள்ளல்‌, 213; 
மத்தியார்ச்சுனமான திருப்பதி 
யில்‌ ஈமது இடம்‌ என எழுர்தரு 
ளியஅ, 804 ; மதுரையில்‌ பரிச 
சேவகனாக எழுர்தருளி அநுக்‌ 
இரத்தல்‌, 299: வந்தியம்மை 
வீதக்கரை அடைக்கக்‌ கூலியாட்‌ 
போலத்‌ திருமேணி கொண்டி 
பிட்டுண்டு திருமுடியில்‌ மண்‌ 
சுமந்தருளுதல்‌, 299; வேடத்‌ 
திருவுருவாகுதல்‌, 292; வேடத்‌ 
திருவுருவாய்‌ வில்லாளனாயெ 
வரலாறு, 805: வேசாஃமங்களி 
லன்ன மூவகைகளையும்‌ மூன்று 
சேத்திரங்களாகத்‌ தரித்தமை, 97 


அட்டகுணத்துதி, 
247, ௮. ஈளுரு வங்கங்க ளெல்லாம்‌ 


முப்பொருனாகவே இருக்கும்‌, 21, 


ஐது முஈங்களிலும்‌ பிறர்த வொ 
கம விவரம்‌, 298-294, திருவடி 
ஈாதவிர்து செசகுத்சொரூபமான 
பரம்பொருள்‌, 918, கிட்கள, 
சகள, சகனாகளமாகிய அருளுரு 
வமுகள்‌, 21 


448 


பரமசிவனுக்கு அங்கம்‌ முதலியன 
அருளுருவனறி வேறில்லை, 121 

ப.ரமூவனும்‌ பார்ப்பதியும்‌ வெவ்‌ 
வேறு திருவுருக்சாட்டுயும்‌ அள 
விலாத கருணையைக்‌ கரட்டப்‌ 
புண்ணிய விடையேறி எழும்‌ 
தருளி இரட்சித்த பெருமை, 295 

பரமசிவனைப்‌ பூப்பது மெய்ஞ்‌ 
ஞானத்தால்‌, 45-46 

பரம மோட்சமான காதன்‌ 382, 

பரமுத்தி நிலைப்‌ பஞ்சாக்கரம்‌, 19 

பரனுடைய வல்லமைதான்‌ பரை, 
297 

பரனே இருட்டி முதலிய ஐர்தொழி 
லும்‌ செய்வன்‌, 291 

பரனே செய்வன்‌, 220-221 

பராசத்தி, 2, 214, 292, 380 

பராசத்திக்கு அதிதமானவன, 99 

பராசத்தி பரிபூரணானமர்த பரவத்‌ 
தில்‌ ஆபிரத்தில்‌ ஒன்று, 214 

பராசத்தி முதலான சத்திகள்‌, 
230 


பராசக்தியில்‌ ஆயிரத்தில்‌ ஒன்று 
ஆதிசத்தி, 214 

பராசத்தியுடன்‌ குணகுணி பரவ 
மாகக்‌ கலந்து உலக உயிர்‌ பிழைப்‌ 
பதாசச்‌ சவொகமக்‌ காட்சியால்‌ 
திருவருள்‌ விளை த்தல்‌, 292 

பராபர, 2 

பராபர ஞானப்‌ பெறுகிகருணை, 3 

பராபர ஞானமான இரண்டு பாத 
கமலங்கள்‌, 97 

பராபரம்‌, 215, 216 

பராபரம்‌ முதலைர்தும்‌ பிரபாவம்‌ 
உயிர்‌, 816 

பரிணாமவாதி, 246 

பரிதிருப்த சத்தி, 97 

பரிதிருப்த சத்தியாயெ 
௦40 

பரிபாச கேவல சகலப்படுதங, 259 

பரிபாக சத இிிபாதம்‌, 8 

பரிபாக சின்னம்‌, 94 


பரிபாக சித்தார்தம்‌, 326 


சர்ப்பம்‌, 


பரிபாகப்படுத்தல்‌, 91. 

பரிபாகம்‌, 225 

பரிபூரண வியாபகம்‌, 80. 11. 
பரியாய நாமம்‌, 229 

பரியாய ஈாமமான தற்‌ சுட்டி, 822 
பரியாளனாக வருதல்‌, 281 

பரியு ஷிதபூசை, 14 

பரை, 2, 2817 

பசை அருள்‌ திரு கலை சாலு, 288 


பரை அனர்தமாயெ சுகத்துக்கு 
இடம, 2422 

பரை எப்படி உருவெர்‌ தததோ 
அப்படியே உயிர்வெவ்வேறு வடி 
வெடுக்கும்‌, 23 

பரைப்பிடி, 1 

பரைப்பேராயெ இச்சா ஞானடிரியா 
மூர்த்திகள்‌, 242 


படையாயெ சொல்‌, 115 

பரையாயெ தலை, 9, 115 

பரையாகய நீற்றொளி, 343 

பரையாகய மனம்‌, 1] 

பசையால்‌ சொழிற்படுறெது தான்‌ 
தேகம்‌, 237 

பரோபகார மூல சாதன்‌, 382 

பலி யேற்றவர்‌, 219 

பற்ப கானம்‌, 72 

பறவை, 10 

பன்றிக்குட்டிசளுக்கு அருளியது 
294, 403 

பன்னிரணடாம்‌ சுத்திக்‌ கருத்‌ 
சாதிய அடியார்‌ அநுபவ விளக்‌ 
கம, 240 

பன்னிரண்டு சிவஞான போதக 


கருத்து, 54 
பன்னிரணடு திருசாமத்தலமான 
வேணுபுரம்‌, 27 


பாங்கத கூட்டம்‌--அன்மபோத தரி 

சனம்‌, 158 
பாசச்‌ சேதனமான சுபகாமம்‌, 71 
பாசஞான அளவை, 13 


பாசத்திரயம்‌, 9௦ 


444 


பாசத்தின்‌ இலக்கணம்‌ முதலியன | பாவமாவது சிவனடி கருதி 

225 நிட்டை கூடாது பரமுக்தி 
பாசபட்தம்‌, 895 வே௮ளதென்று மூயத்சிப்பது, 
பாச, 218 260 


பாசம- அசிசிக்குத்‌ தவிடுமி போல 
அழியாத பிரதானமலம்‌, 225, 
செம்பிற்‌ சாளிதம்போல அழி 
யாத பிரதானமலம்‌ 225, மது 
விடம்‌ பானம்‌ பண்ணின வனை 
மபச்குவது பேசல மயக்கி ல்‌ 
திற்கும்‌, 22௦ 

பாசபர்த:5, 095 

பாச வி2மாசனமான அ௮ருளுரு 
அபேதமான ரேயத்தால மூர்‌ திய 
திருவடிலாப மடமை, 305 

பாசபதம்‌, 340 

பாஞ்ச ராத்ரி, 244 

பாடரண்முத்தி, 109 

பாடாண பரினென 
பேசதபதமுத்தி, 38 

பரடாணவாதி, 240 

பாண்டிய சேசமே பதி, 310 

பாண்டிய மன்னனுக்குப்‌ பரகதி 
யருளிய இ.ுவிளையாடல்‌, 405 

பாண்டிய ராசன்‌ கண்டு யாறோச்சு 
தல்‌, 299 

பாண்டிய ராசாவுக்கு மெய்க்காட்‌ 
டிட்ட திருவிளையாடல்‌, 903 

பாணி மூவுலகும்‌ புதைத்தல்‌, 101 

பாத்யம்‌, 75 

பாதாதிகேசம்‌ முப்பத்‌ இசண்டங்‌ 
கம்‌, 

ப*மாலை, 403 

பார்ப்பதிச்கு வாமபாகம்‌ அருளியது 
398 

பார்‌ முழுது ்‌ பரப்பிரம்ம சன்னிதி? 
04, 258, 332 

பாரமேச்சுரம்‌ (38) ஆயிரம்‌, 204 

பாலைநிலம்‌ பேரின்ப அழறுபூதியில்‌ 
இன்னதென்பது, 150 


பாவம்‌ என்றது ஒவர 


சமபரிணாம 


இன்பத்‌ 


பாவனாரூடபலன்‌, 940 
பாவாபாவக்‌ கடத்தல்‌, 109 
பாற்கரியன்‌, 244 
பானியம்‌, 75 


“பித்தா? என்ற தேவாரத்தில்‌ 
பஞ்ச இருத்தியங்களும்‌ அமைர்த 
வரது ,82--69 

பித்திகை, 323 

பிரக்றியை யண்டம்‌, 823 

பிரகரண வரக்கியச்சருதி, 29 

பிரகிருதி அவ்யக்தமாயிருக்கும்‌ 
போது பிரகிருதி தததுவங்க 
ளெல்லாம்‌ பிறக்கும்‌, 148 

பிரதி மாயா காரியம்‌, 20 

பிரரெதி மாயை, 96 

பிரருதி மாயையான பூலோசத்‌ 
திலே பார்ப்பதியும்‌ பரமவெனு 
மாக திருவுருக்கொண்டி சுத்தான்‌ 
மாக்களுக்கு எல்லாப்‌ பாவமும்‌ 
தாப்பதே நியம மென்ற கருணை, 
௦01 

பிரகருதியினுடைய 
ஆங்காரம்‌, 96 

பிரசாத பஞ்சாக்கரத்தை விதிப்படி. 
உச்சரிக்கில்‌ ரியா யோக அனுட்‌ 
டானம்‌, 69 

பிரசாத பஞ்சாச்கரம்‌, 65 

பிரணவச சொருபம்‌, 2 

பிரணவ சொரூபமான கஜமுகப்‌ 
பிடி, 2 

பிரணவத திறாச்கய முகவன, ௦ 

பிரணவத்‌ திருத்தோணி, 306 

பிரணவ பஞ்சாக்கரம்‌, 65 

பிரணவம்‌, 79 

பிரணவம்‌ வேத தச்திர மச்தரன்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ மூலகாசணம்‌, 
48 

பிரத்தியச்சப்பொருள்‌, 11 


அவ்யக்தமே 


445 


பிரசுயட்ச ௮னுமானங்களாற்‌ புலப்‌ புவன போசம்களையும்‌ உடைய 
படாவற்றை ஆகமவளவையால்‌ வர்‌, 228, மாயையில்‌ இ௫ுப்பவச்‌, 
அறியவேண்டும்‌, 146 242 

பிரதயட்ச ௮.நுபூதி, 46 பிரளயாகலர்ச்கு மாயையே வடிவ, 

பிம்பம்‌ பிரமாணம்‌ 00 242 

பிரத்தியட்சப்‌ பிரமாணத்துக்கே | பிராகாமியம்‌, 92 
பத்து ௮ளவைகளாலும்‌ தெளி | பிராசாதத்துக்குள்ளே சசலமும்‌ 
யத்தக்கது, 123 | அடங்கும்‌, 49 

பிரத்தியட்சப்‌ பொருளாயுள்ளான்‌ பிராண வாயு நீக்க ர்‌ நப்‌ 52 
என்பதற்குக்‌ சாண்டலே கருத்‌ | | பிராணாயாமம்‌, 72, 9 


தாய்‌, 46  பிராத்தி, 92 
ஸ்‌ 92 | பிராரத்துவம்‌, 92 
பிரதக்கண சமச்சாரம்‌, 10 | பிருக்யெயகள்‌, 280 


பிரதிபர்த வீடக்‌ உடு, 275 பிருதிவி முதல்‌ சாத பரியந்தம்‌ சல்‌ 
பிரபஞ்ச பேதம்‌, 211 ... தாரக்‌ ரெமம்‌, 255 
பிரபாகரன்‌, 244 | பிகுதிவியிலே வலிமையான சத்‌ 
. பிரபாவம்‌, 216 | இயை யருளிய த, 9217 
பிரபோத சந்திரோதயம்‌, 374 | பிரும்மவாதி, 244 
பிரமசாயத்ரிக்கு மூலம்‌, 17 . பிரேரக ௮நுக்ரெகம்‌, 289 
பிரம இருத்தியம்‌, 825 | பிரோக கர்த்தாக்கள்‌, 280 
பிரம புரத துக்கு நுட்பம்‌, 99 , பிரேரக கரணவாக்கு, 284 
பிரமபுரம்‌ பதி சொரூபம்‌, 100 . பிரோக சத்தி, 17 
பிரம விட்டுணுக்கள்‌ 6 பிரேரக சத்திகள்‌ எழு, 287 
பிரம விட்டுணுக்களால்‌ அறியப்‌ ' பிரேரகப்‌ பிரேரியம்‌, 2 
படாமை, 102 பிரேரகப்‌ பிரேரிய வடிவு, 2 
பிரமன்‌, 136, 215  பிரேோச போக்கிய காண்டங்கள்‌, 
பிரமன்‌ பூரித்தது, 99 290 
பிரமன்‌ விட்டுணுச்குளுடைய தால | பிரேரகம்‌ 2, 5, 8 
சூக்கும தேகங்களிலும்‌ சிவபெரு | பிரேரியம்‌, 2 
மான்‌ சூட்சுமமாக உள்ளிருந்து | பிறர்‌ பொருட்டனுமானச்‌ சொல்‌ 
ஈடத துவர்‌ 324 இரண்டு அர்வயச்சொல்‌ வெதி 
பிரமா, 230 ரேகச சொல்‌. 198 
பிரமா அன்புமலரால்‌ அருச்சனை | பிறர்‌ பொருட்டனுமானம்‌, 126, 
செய்து வணங்கும்‌ பிரமபுரம்‌, 99 138 


வலு அ 


டட 


பிரமாங்கம்‌, 43, 59 பிறர்‌ பொருட்டனுமானம்‌, அறியத்‌ 
பிரமாணங்கள்‌ மூன்று, 87 ' தக்க பொருளைப்‌ பிறர்க்குப்‌ 
பிரமாணச்‌ சுருதி, 229 போதிப்பது, 143 
பிரமாபுரம்‌, 50 பிறர்‌ பொருட்டனு மானமாவது, 
பிரளய விடக்கப்‌ ட்டு சீகாழி 142-148 

யிலுள்ளவர்‌, 27 பிறவித்‌ துன்பத்துச்கு ஏது மாயா 
பிரளயாசலர்‌, 2௦0, 228 போகம்‌, 93 


பிரளயாகலர்‌ ஆணவ கன்ம மிரண்‌ 
டையும்‌ சுத்தா சத்த தனுகரண | பீசாங்குர கியாயம்‌, 226 


446 


பீடம்‌, 219 
பீடுனடய, 20 


புகலி என்பதன்‌ பொருள்‌, 100 

டகை எட்டு, 91 

புஏட்பாகவும்‌ புக்க றவஞாகவும்‌, ரச 
மாசவும்‌ இருக்கும்‌, 256 

புசிப்பாவது, 290 

புண்ணிய சொரூபமான இடபம்‌, 
262 

புண்ணிய பலனான சொரூப சிவன்‌, 
202 

புத்தரின்‌ பேதம்‌ நால்வர்‌, 244 

புத்தன்‌, 244 

புத்தி, 91 

புராண, 3 

புராணத்‌ தின்‌ பெருமையும்‌ பபனும்‌, 
40 

புராணம்‌, 8 

புராணம்‌ முழுதும்‌ ஆனு லரக்கியங்‌ 
களுள்‌ அடங்கும்‌, 40 

புரார்தகர்‌, 220 

புரியட்டகத்தக்கு மூலம்‌ 17 

புரியட்டகம்‌, 17, 18 

புரோட்சணம்‌, 72 

புரோட்டுத த, 73 

புசோத்கீதம்‌ (300) ஆயிரம்‌, 294 

புலன்கள்‌ எட்ட, 91 

புலியை ௮ரையிலே தரித்தது, 029 

புவனம்‌ இருபத்தேழு, 288 

புவனம்‌ தூற்றிருபத்தாறு, 291 

புறச்சமடகசளாவன, 244 

புறச்சமய பேதங்கள்‌, 289 

புயசசமய பேதம்‌ பதினைக த, 244 

புறச்சமயம்‌, 259 

புறநானூறு, 402 

புறுமபியததில அம்மைக்கு அநு 
பூதி சாட்டியது, 807 

புறவம்‌ என்றதன்‌ பொருள்‌, 102 


பழூசையாவ ௫, 289 
பூதகாரியங்கள்‌, 25 


பதசத்தி, ர்க்‌ 


பூச பெளதிக நிததியாசம்‌, 8 

பூதபெள திக பேதசகள்‌, 21 

பூதலங்கள்‌ எட்டு, 91 

பூதாக்கினி, 91 

பூர்‌ தராய்‌ என்றதன்‌ பொருள்‌, 101 

பூர்வக்காட்டியனுமானம்‌, 129, 145, 
140 

பூர்வச்காட்டு யனுமானமாவூத, 144 

பூரண உவமைத்‌ திட்டாந்தரம்‌ 88 

பூரணத்‌ '' தானறி னென்றராததோர்‌ 
குறிக்கரும நிலை, 32 


பெண்‌ பாதியார்‌, 920 

பெண்ணை, 82, 88, 85 

பெத்த முத்த மிரண்டிலும்‌ ஆத்மா 
அடிமை என்றதற்குப்‌ பித்தா 
பிறை சூடி 46 

பெத்த முத்தம்‌, 82, 377, 401 

பெரிய புராணம்‌, 12, 18, 19, 20, 
21, 24, 27, 44, 76, 116, 229, 
281, 241, 249, 251, 252, 272 

பெருங்கருணை, 92, 977, 401 

பெருங்கருணே இன்ன தென்பது, 
22 

பெருந்துறைச வோன்‌ மத்தன்‌ 
மாணிக்க வாசகன்‌, 80 

பெரும்பற்றப்‌ புலியூர்‌, 315 

பெரும்‌ பூதங்கள்‌, 6 

பெறுவானும்‌ பேறுமாயிருத்தல்‌, 
2338 


பெறவானென்ற அடிமை அநுபூதி, 
229 


பேத திட்டார்தரம்‌, 121 

பேதவபேத பேதாபேத திட்டார்‌ 
தர முப்பிரமாணம்‌, 121 

பேத வாத, 246 

பேதாபேத திட்டார்தரம்‌, 121 

பேரானட்த வின்ப ஈடனம்‌, 814 

பேரின்பத்துக்கு உவமை இற்றின்‌ 
பம்‌, 25, 149 

பேரின்பத்‌ ததை, 149 


447 


பேரின்பத்தை சிற்றின்ப வாயிலா 
கக்‌ சோலையார்‌ அமைச்ச விதம்‌, 
149-௦50 

பேறென்ற ஆண்டவன்‌, 229 


பொதியாசல அடிகள்‌, 380 
பொ தியாசல முனி, 11 | 
பொது நூலாகிய சால்வகையின்பம்‌ 
142 

பொதுவியல்பு, 125 
பொதுவியல்பாவது, 138 | 
பொய்ப்போ கக்‌ குளம்‌, 390 
பொருட்சத்தி துரியாதிதத்தில்‌ 

கின்றது, 56 


பொருட்சத்தி நீக்கம்‌, 57 

பொருள்வயிற்‌ பிரிவு, 208 

பொழில்கள்‌ எட்டு, 9! 

பொற்பாத கமல ஆச்சாரிய ப.-ம்‌ 
பரை, 27 

பொன்னம்பல வாணர்‌, 80 

பொன்னனை யென்ற ௮டியவள்‌ , 300 


போக்கெ தத்‌ தூவம்‌, 8 

போக்கெட்டு, 91 

போககாண்டம்‌, 25, 238 

போகம்‌, 215 

போதப்பரி, 341 

போதிக்கத்‌ தெளிதல்‌ தன பொருட்‌ 
டனுமானம்‌, 132 | 

போதிப்பது இருவகைப்படும்‌, 149 

போதப்புரவி, 910 

போற்றிப்‌ பஃறொடை, ச்‌, 9, 284 


ட்‌ 


ம்சாப்பிரசண்ட வாயு, 869 
மசாவாக்யெப்‌ பொருள்‌, 40 . 
மகாவாக்டகியம்‌, 20 
மகாவாக்கியத்தின்‌ தன்மை முன்‌ 
னிலை வாக்கியப்பொருள்‌, 286 
மகாவாச்கயெப்‌ பொருள்‌, 276 
மகாவாக்கிய ஸ்ரீவித்யாமீட சொற்‌ 
பன பசாசத்தி, 291 
மசாவிரதம்‌, 245 
மசாகேவல இருள்சடம்‌, 271 


மகாகேவலத்‌ துள்ளிருச்து சூட்சும 
நடஞ்செய்கல்‌, 275 

மசாகேவலம்‌, 240, 26 

மகமொ, 92 

மகுடம்‌ (100) ஆயிரம்‌, 294 


| மசேசுவராக்‌ சம்‌, 43 


மடல்‌, 167 

மணச்சிறப்‌ புரைத்தல்‌, 197 
மணவாளக்‌ காலன, 398 
மணி, 218 

மணிமுததாறு, 89 


மதயார்சசுனம்‌, 301 


' மத்தியார்சசுன மான திருப்பதி, 304 


மத்யாலவத்தை, 287 

மததியாலவததை அதிதம்‌, 53 

மததியாலவத்தை ஜந்து, 52, 291 

மச்தியாலவதக்தை சாக்கிரம்‌, 53 

மத்தியாலவத்தை சுழுத்தி, 08 

மசதியாலவததை சொப்பனம்‌, 53 

மத்திடாலவத்தை துரியம்‌, 53 

மதமாசசரீயம என்ற களிற்றின்‌ 
கொம்பு, 98 

மதி பிரபஞ்சத்தை ஈடத்தும்‌ விதம்‌, 
6 

மதியுடம்‌ படுதல்‌, 163 

மதுரை, 2099; 305 

மதுரை சிவவிசவ விராட்புருடத்‌ 
அவாதசாரச்த சமட்டி வித்யா 
புரம்‌, 18 

மதுரைத்திருப்பதி, 299 

மதுரைத்‌ திருப்பதியின்‌ சண்‌ எல்‌ 
லோரும்‌ காணச சோமசுச்தர 
சாதன பரிச்சேவகனாக எழுந்தரு 
ளூதல்‌, 299 

மதுரையிலே பரியாளனா5 
வரலாறு, 805 

மந்தம்‌ மந்ததரம்‌ திவ்ரம்‌ இிவ்ரதரம்‌ 
272: 289 

மர்திரகலை, 92 : 138 

மர்திரகலையாவது, 130, 147 

மச்திர சுத்தி, 74 

மர்‌ தஇரதேசம்‌, 78 

மந்திரம்‌ இரண்டு, 288 


வது 


448 


ம௩ீதிரம்‌ நான்கு, 291 

மந்திர மர்திரீசுவரர்கள்‌, 240 

மர்திரமும்‌, தர்திரமும, மருந்தும்‌, 
364 

மயறரும்‌ பொய்‌, 11! | 

மயிடாசுர சங்காரி, 240 | 

மயேசராற்கம்‌, 59 

மருட்சத்தி சொப்பனத்தில்‌ நின | 
மது, ௦ 

மருட்சத்தி நீசாம்‌, 50 

மலத்தடை நீஙக அனந்தம்‌ பெற்‌ 
ச சுகமடைதல்‌, 10 

மலததிரயங்கள்‌, 72 

மலத்தை அருளாக்குதல்‌, 0 

மலதிரோரதானம்‌, 09 | 

மலநானம, 72 | 

மல௩நீ வர்‌ ததி பண்ணின குருத்துதி, | 
40 | 

மலபர்தம்‌, 287 

மலப ரபாக சத்தினிபாதம, 245 | 

மலபோத இருள்‌, 284 | 

மலஃபாசத்தை வேததி செய்தல்‌, 
241 

மலபோதம்‌, 270 

மலபோத விஷப்பாம்பு, 843 

மலமாவது, : 89 

மல. ரகி தமான நின்மல 
சொருபன்‌, 262 

மலவசம, 7 

மழு, 218 

மன்னார கோட்டைச்‌ சுச்தரலிங்க 


| 
மாத்தி, 20 
| 


அமலசுக 


மனத்து மலர்கள்‌ எட்டு, 92 

01 

மனம முதலிய அந்தக்கரணம்‌, 8 
மனமணி. பொ கஃள்‌, 265 
மணிர்‌, 9, 280, 260 


மனம்‌, 


மாணிக்கவாசக சுவாமியார்‌, 11, 14 

மாணரிச்கவாசகன்‌, -0 

மாசாசமாகிய பரிதிமுப்த சத்தி, 
97 


. மாயாமலம்‌, 


மாயாசாரிய மாயெ விடயத்‌ தினால்‌ 
மயங்குகிறதே இவ வ்‌ 
குதி திட்டார்தரம்‌, 33 

மாயாசத்திகள்‌ டன்னை 
அசேகம்‌ கொடிகள்‌, 257 


| மரயாடவி என்னும்‌ வனம்‌, 236 


மாயாதாரக உயிர்கள்‌, 101 

மாயா தேகக்கட்டு, 27௦ 

மயரப்பிர பஞ்சங்கள்‌, 875 

மாயா மலத்தின்‌ இலக்கணம்‌ முதலி 
யன, 226 

மயாமல ஈட்டம்‌ நிகழுமாறு, 22 


ட மாயாமலம ஒன்றை ஒனருய்‌ மயக 


கும்‌, 289 

சுத்தமாயை, அசுத்த 
மாயை என இரண்டு, 220 

மாயாமலம்‌ திதி சாலத்து ஆனமாக 
சளுக்தச்‌ சவிதமாகப்‌ புத்தியை 
அடைந்திருக்கும, 226 

மாயா வவான பததிரகாளி, 813 

மாயாவாதி, 244 

மாயாவாதியிஃ பேதம்‌ ;மூவர்‌, 944 

மாயை, 92 

மாயை அதிசார 
இடம்‌, 242 

மாயை இரண்டு, 22 

மாயை என்று பெமருடனிருக்கும்‌ 
போது கலாதிகள்‌ பிதக்கும, 148 

மாயை சத்தாகிய இிவத்துக்கு 
இடம்‌, 243 

மாயை முதற்காரணம்‌, 148 

மார்க்க தால்‌, 11 


கர்த்காக்களுக்‌ 


| மார்மீசன (மாத்யகிகண்‌), 244 


மாரெளரவம, 294 

மான்‌ என்ற பெயருடன்‌ இறுக்கும்‌ 
போது தத்துவகாரிய மெல்லாம்‌ 
பிறககும, 146 

மான்‌ குட்டியாகிய அலுப்த சத்தி, 
98 

மான்‌ குட்டியின்‌. பாதம்கள்‌ தர்‌ 
ம'ர்த்த காம மோக்ஷ்க்கள்‌ என்‌ 
தது, 98 

மானதச்சாட்டு, 92; 198 


449 


மான தக்சாட்சியின 
125 

மானிடச சட்டை போர்த்தி, 259 

மானிடர்‌ ஒன்பது லட்சம்‌, 289 | 

மானைக்‌ காட்டி மானைப்பிடித்தாற்‌ ' 
போல, 998 | 


இலக்கணம்‌, 


மிச்சொத்‌ துவாச்சலை:பிழ்‌ 
பிரகிருதி மாயை, 156 
மிசசிராத்‌ துவாவாகய மாயை, 186 | 


பித* த 


மீமால்சென்‌, 244 
மீமால்செரில்‌ பேதம்‌ மூவர்‌, 244 


முக்கவரான லய போக அதிகாரம்‌, 
257 

'முக்கவரில்‌ ஒன்று சகளம்‌, 251 | 

முக்கவரில்‌ மற்றொன்று கிட்சன்‌, 
257 

முக்கா லங்சளிலுள்ள 
289 

முச்சலைப்‌ பிணவ பஞ்சாக்கர சடா 
க்கரம்‌, 05 

முக்கலைப்‌ பிரணவம்‌, 42 

முக்குணம்‌, 97, ; 98 

முகவிம்பம்‌ (85) ஆயிரம்‌, 294 

மூகவுறை, 21 

முச்சத இ, 07 

முத்தயிமும்‌ அசாதித தொடர்ச்டி 


கன மமலம, 


மாம்‌, 10 
மூததி பஞ்சாக்கர அனுபவ ஞான 
பூசை, 
முத்தி பஞ்சாக்கர சாக்கிரம்‌, 69 
முத்தி பஞ்சாக்கர சொப்பனம்‌, 170 
முத்தி பஞ்சாக்கர ஞானபூசை, 45 
முத்தி பஞ்சாக்கர துரியம்‌, 70 
முத்தி பஞ்சாககர திரியா திதம்‌, 10 | 
முத்தி பஞ்சாக்கரம்‌, 69 
முத்தி புஞ்சாக்கரம்‌ ஞான நிட்டை 
எத்திக்கும்‌, 09 
முதலான வேருக்கு மூன்று மாயா 
புவனமே நிலம்‌, 957 
முதிலைவாய்ப்‌ பிள்ளை தச்தது, 


முதற்சாணமாயெ மூன்று மாயை 
கள்‌, 147 

முதனூலாக சிவஞான போதம்‌, 11 

மூப்பத திரண்டு உறுப்பு முண்டா 
தல்‌, 208 

முப்பிரமாணங்கள்‌, 95; 121 

முப்பிரமாணத்தால்‌ அதிதெபதம்‌, 
138 

முப்பொருள்களாயுள்ள வெல்லாம்‌ 
மூன்று சேத்திரம்‌ எனனும இய 
ல்பு, 95 

முப்பொருளும்‌ சைதன்னிய வியா 
பக நித்தியம்‌ அதுவாய்‌ நித்ப 
வர்க்கே தெரியும்‌, 238 

முப்பொழுது, 97 $ 99 

மும்மதம, 8 


| மும்மலக்கள்‌, 113 


மும்மலம்‌, 2 

மும்மை வணக்கம்‌ செய்தல்‌, 9 

முல்லை நிலம்‌ பேரின்ப அனுபூதி 
யில்‌ இன்னதென்பது, 150 

முவவதிசாரம்‌, 97 

முற்பத மகாவாக்கிய நாதன்றிரு 
வடி 292 

மூன்னிடத்திற்‌ பிரிவறநினறத மூன்‌ 
ரேமிடமான தாயெ அசுத்தம்‌, 288 

முன்னுற வணர்தல்‌, 165 


மூத்த பிள்ளை சாயனார்‌, 1 
மூத்த பிள்ளை சாயனார்‌ துதி, 1 
மூர்த்தி, 216 
மூர்த்திக்கு உவமை பெத்தம்‌, 25 
மூர்ததி சாதாக்கியம்‌, 215; 218 
மூர்த்தி சதாக்கியம்‌ ஒருமுக லிங்க 
வ்டிவாய்‌, அழற்ப்ழமபாய்‌, இச்‌ 
, சைகுணம்‌ கலை தவதறை உடை 
யவராய்‌, சோம சூரியாக்னி லோ 
சனரரய்‌ இருக்கும, 218 
மூலக்குறி, 379, 984 
முலடபிரணவத்‌ திருத்தோணி, 99 
மூலபராபர பரசிவ சொருபமான 
நிட்கள ௪களாகள சகள வேதா 


கம புராண சித்தாச்தமான ஞானா 


450 


காசச: சதா சடனத திறாவருட்‌ 

குஞ்சிதபாதப்‌ பேரின்பம்‌, 2; 8 
மூல. பசாபச பரசிவ சொருபம்‌, 2 
மூலம்‌, 9 


மூலமல பரிபாக சத்தினிபாத இரு 


வினையொப்பு, 22 : 28 
மூலமலம்‌, 92 
மூலமாயெ அருட்பரை, 114: 116 
மூலாக்கினி, 91 
மூலாசம உத்தரபூர்வ சிகை, 245 
மூலாகமமான தோற்றம்‌, 18 
மூவகை அணு, 3885 
மூவகை அன்மாச்கள்‌, 213 ; 283 
மூவகைப்‌ பரம்பரை, 885 
மூவுருவும்‌ ஒருருவாய்‌ விளக்கியவர்‌, 
27 


மூன்றாவது சதாவெ தத்துவம்‌ 
பஞ்ச சாதரக்கிய பெருககாயுள்‌ 
ளது, 240 

மூன்று எதுவில்‌ மூன்று பக்கமுமா 
யிற்று, 121 

மூன்று கரணங்கள்‌, 116 

மூன்று ராடி, 97 

மூன்று பக்கத்தால்‌ மூன்று ஏது 


| 


| 


| 


மேசாகலை, 66 

மேதைசலை, 43 

மேலாலவத்தை ஐச்து, 291 

மோகினியென்ற பெயகுடனிருச, 
கும்‌ போது முச்குணமும்‌ சத்தம்‌ 
க்ப்‌ து தோன்றும்‌, 


மோகினி என்று பெயருடைய மித 
ராததவர, 987 
மோட்சபேத நிலை, 246 


யாசாக்ணி, 91 


யோகச்‌ சாட்‌, 92, 188 

யோகக்‌ காட்சியின்‌ இலக்கணம்‌, 
125 

யோக காண்டம்‌, 288 

யோகம்‌ என்ற சசளாகளத்‌ 
மேனி, 114 ன 

யோகஜம்‌, 295 

யோகாக்கினி, 01 


யோசாசாரன்‌, 9க்க்‌ 


வுடைய பொருளை அறிதல்‌ தன்‌ | யோகி ஞாணிகட்குத்தியான வடி 


பொருட்‌ டனுமானம்‌, 144 
மூன்று பட்சம்‌ :--பட்சம்‌, 

சம்‌, விபட்சம்‌, 143 
மூன்று மலங்கள்‌ பாசமாக்குதல்‌, 98 
மூன்று மாயா புவனங்கள்‌, 280 
மூன்று மாயா புவனசாடுகள்‌, 394 


சபட்‌ 


மூன்று மாயை கட்கும்‌ இடம்‌ 
ஒன்று, 148 

மேன னு மாயைகள்‌, 147 

மூன்று மாயைகளுக்கும்‌ மூன்று 


புவனம்‌, மூன்று தத்துவம்‌ உண்டு, 
148 
மெய்கண்ட சத்திய சிவஞான 
போதம்‌, 378 
மெய்ஞ்ஞானமான சாதன்‌, 383 
மெய்ஞ்ஞானமே யான அம்பலம்‌, 
11 


| 


வாய்‌ விளங்குவது பஞ்ச சாதாக்‌ 
இயம, 215 

யோனி பேதம்கன்‌ எண்பத்து 
சான்கு நாரறாயிரம்‌, 280 


ரசம, 91 


முத்திர சை, 230 

ருத்திரர்‌, 214 

ருத்திராகள்‌ பதினோரு கோடியே 
பதினெட்டு, 287 

ருத்திரன்‌, 240 

ருத்திரன்‌ இருக்கிற தத்துவத்‌ துச்‌ 
வ வித்தை என்ற பெயர்‌, 


குத்திசாக்கம்‌, 48, 59 


ரூபம்‌, 91 


451 


ல்ச்செம்‌, 92 
லிமா, 92 
லட்சுமி, சரசுவதி, இர்திராணி 


முதலெட்டு, 285 

லயபோக வதிகாரம்‌, 3, 285 

லபம்‌, 21௦ 

லயம்‌ என்ற நிட்களத்திருமேனி, 
114 

லளிதம்‌ 8 ஆயிரம்‌, 294 


லிங்க சத்தி, 74 
லிங்கம்‌, 219 

லிங்க வடிவு, 219 
லிங்கோற்பவர்‌, 220 


லோபா முத்திரை முதலெண்மர்‌ 
துருவசத்தி, 268 


வசைப்பொருள்‌, 26 

வச்சி என்ற வம்‌, 285 

வசர்த உல்லாசர்‌, 97 

வசனாதி 5, 52 

வக துவம்‌, 92 

வடமுகாக்கினி, 91 

வணங்குவன்‌ எப்பொழுதும்‌ என்‌ 
தது அனுக்ரக முறைமை, 81 

வ்‌ தியம்மை, 299 

வயிரவம்‌, 245 

வயிரவனுடைய சூல நுனி, 500 

வரதம்‌, 216 

வரபுரம்‌ என்ற இவபுரம்‌, 102 

வ. ராகத்தின்‌ கொம்பைச்‌ சண்முகத்‌ 
தேவன்‌ ஒடித்தது, 101 

வசாகத்தை நிக ரசம்‌ செய்ததிரு 
விளையாடல்‌, 829 

வரை பொருட்‌ பிரிதல்‌, 193 ்‌ 

௨ரைவு முடுக்கம்‌, 191 

வல்லமையாகிற சத்தி, இச்சா 
ஞானக்‌ இரியாலயபோக அதிசார 
சத்திகளாகல்‌, 989 

வவ்‌ என்ற பெருங்கருணை, 235 

வழிராலான சிவஞான சித்தியார்‌,11 

வள்ளலார்‌, 105 


வள்ளலார்‌ அருளிய 
தேவார உரை, 99 

வள்ளலார்‌ அருளிய சிவஞானபோதம்‌, 
105 

வன்னம்‌ இருபத்தைர்‌ த, 291 

வன்னம்‌ எழு, 288 


ஏச்பாதீ 


வாச்னொல்‌ பஞ்சகிறாத்தியம்‌ செய்‌ 
தல, 16, 18 


வாக்கு 4, 52 
வாக்குப்‌ பிரோகாண்டம்‌, 15 
வாசகத்துக்கெட்டாத வாச்யெப்‌ 


பொருளே நாதன்‌, 981, 844 
வாசனாமலம்‌ தீர்தல்‌, 42 
வாத்துபதி, 75 
வாதனாபோதம்‌ ஒழிதல்‌, 79 
வாதவூர்‌ எககோன்‌, 18 
வாதவூாடிகள்‌, 26, 31, 298 
வாதுளம்‌ 100 ஆயிரம்‌, 294 
வாதுளாகமம்‌, 77 
வாமம்‌, 245 
வாம முஃத்தில்‌ பிறந்த ஆசமங்களின்‌ 

விவரம்‌, 294 
வாயிற்சாட்‌ிி, 92, 138 
வாயிம்சாட்டுயின்‌ இலக்கணம்‌, 125 
வாயு, 10, 52 
வாயுவின்‌ இரண்டு குணம்‌, 380 
வாயுவினிடத்து வலிமையளிக்கும்‌ 

சத்தியை யருளியது, 3217 
வாலகிரியர்‌, 280 
வாழைத்தண்டு, ஈர விதகு 

உலாந்த விதகு செத்தை இயை 

யிற்‌ பற்றுதல்‌ போல, 289 
வாள்‌, 218 
வானை ஞானாகாசமாக மிரர்திர சச்‌ 

தியை அருளியது, 927 
வானோர்‌ பேராயிரம்‌ பிறவி யேற்‌ 

றல்‌, 402 


விச்னெற்கருள்வசச்‌, 220 

விகற்பக்‌ காட்டி ஐர்து விதம்‌ :-- 
அவை பெயர்‌, சாதி, குணம்‌, 
கன்மம்‌, பொருள்‌, 141 


விகற்பச்‌ காட்யொவது, 188 

விசயம்‌ 8 கோடி, 294 

விசவலிங்கத்தானம்‌ 280 

விசுவ விராட்‌ புருடன்‌, 323 

விசேட சமக்காரம்‌, 290 

விசேடார்ச்யெம்‌, 74 

விஞ்ஞானகலர்‌, 220, 221 

விள்ஞானகலர்‌ சுத்தான்மா, 265 

விஞ்ஞானகலர்‌ இரோதானமான 
சத்ததானே திருவருளாஇ 
ஆணவமல மொன்றையும்‌ சுத்த 
மாயாதனுகரணபுவன போக 
முடையவர்‌' 2217 

விஞ்ஞானகலர்க்கு ஞானமே வடிவு 
242 

விட்டுணு, 130, 230 

விட்டிணு பூசித்தத, 101 

விட்டுணுவககம்‌, 43, 59 

விடங்கப்‌ பொருள்‌, 398, 

விடகலை, -13 

விடத்தைப்‌ போனசகமாகக 
கொண்டது, 995 

விடம்‌ தீர்த்தது, 15 

விடையர்‌, 219 

வித்யாதேச மூர்த்தி, 219 

விதி நானம்‌ 12 

விர்தியை முதல்‌ ஐந்து சக்திகள்‌, 
219 

விச்‌ த, 5, 23, 214, 219 

விச்‌ துகலை, 43. 67 

விர்து என்னும்‌ பெயருடனிருக்கும்‌ 
போது நாலு வாக்காதிகளும 
பிறக்கும்‌, 148 

விச்து சாதம்‌, 43 

விச்து சாதம்‌ மகரம்‌, 59 

விர்து மூன்று மாயைகள்‌, 21 

விர்து மோகினி மான்‌ இசசா ஞான 
ரியா மூர்த்திகட்டெம்‌, 242 

விர்து மேனி மான்‌ என்ற மூன்‌ 
திடம்‌, 242 

விர்‌ துவாக்கினி, 91 

விர்துவரயெ குடிலை, 242 

விர்து வியாபகம்‌, 5 


452 


விபஞ்‌ பாண பத்திரன்‌, 14 

விபட்சத்தில்‌ பொருளில்லை, 145 

விபட்சம்‌, 126 ன்‌ 

விபட்சம்‌ சிவலிங்கத்தைக்‌ காணா 
விட ததுமயச்கம்போல்‌ தோன்று 
தல்‌, 145 

விபட்சமாவது, 128, 148 

விபு, 11 

விபூதி தாரணாதி பஞ்சப்‌ பிரம சக்க 
சுத்த பஞ்சாக்கர நியாச வாழ்வு, 
[1 

விமலம்‌ 300 ஆயிரம்‌, 204 

வியாகரபதஞ்சலி, 319 

வியாப்பியம்‌, 5, 9, 80 

விடாபகப்‌ பொருள்‌, 248 

வியாபகம்‌, 5 

வியாபிணிஃலை, 43, 08 

வியோம ரூபிணிகலை, 45 

விலகு 10, 260 

விேூச்கு ஒளித்தது, 348 

வினாக்கள்‌ விடைகளைப்‌ பண்ணு 
விகக த ஆணவம்‌ 235 

விஷ லை, 01 


வீதி விடங்கர்‌, 81 
லவீரகண்டை, 27 
வீரட்டானம்‌, 79 
வீரம்‌ 26 ஆயிரம்‌, 294 
வீசேசர்‌, 220 


வெங்குரு என்பதன்‌ பொருள்‌, 101 

வெண்ணெய்‌ ஈல்லூரருட்டுறை, 82 
85 85 

வெதிரேகச சொல்‌, 145 


வெதிசேசச்‌ சொல்லாவது, 128 
143 

வெளி, 287 

வெளி எப்படி வடிவெடுத்ததோ 


அப்படியே மலமும்‌ உருவெடுச்‌: 
கும்‌, 287 

ஸ்ரார்‌. ஒளி, இருள்‌, மருள்‌, சாது, 
2 


453 


வேணியன, ( வேதாகம புராண சித்தாச்தம்‌, 213 
வேணுபுரம்‌ என்றதன்‌ பொருள்‌, | வேதாகம புர'ண சுருதி, 295 
100 | வேதாகம புராணம்‌, 11 
வேத தால்‌ சைவ நூல்‌ என்ற | வேதாகமம்‌, 8, 247 
இரண்ஃட நூல்கள்‌, 2] வேதாகம முடிவு, 399 
வேதம்‌ பொது தால்‌ உலஃ5ர்ச்த, 21 | வேதார்தம்‌, 11, 244 


| 
| 
வேத!சம அனுட்டானம்‌, 281 வேர்‌ முதல்‌ நுனி வரை சிவசனர்த 


வேதாகம உரையதுபூதி, 259 .... மாதல்‌, 258 
வேதாகமங்கள்‌, 220 | 


ேேசாசம புராண சாத்திர சம்மிர | வைபாடிகன்‌, 2 4 
தாய அனுபவத்துக்கு உடதேச | வைராக்கியட, 01 
நுட்பப்‌ பொருள்‌, 251 | 

வேதாகம புராண இத்தார்தமக : ஸ்ர குத்‌ திரம 
வபரிடதவாக்கியம்‌, 99 | ஸ்ரீ வித்தை, 43 


வேதாகமப்‌ பொருள்‌, 19 | வைட்ணைவி, 325 
| 
| 


Printed at the 
RATHNAM FRESS (Branch) 
No. 65, Thiruppalli Street, Madras-1 


